நெஞ்சை சரசுவதி மகால் கெளியீடு -143 . 


லக்கண விளக்கம் 

பொருளதிகாரம் 
அகத்திணையியல் 
முற்பகுதி 


S 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 

சரசுவதி மகால் நூல் நிலையம் 


T4684 


1972 


தஞ்சை சரசுவதி மகால் வெளியீடு - 143 . 


வைத்தியநாத தேசிகர் இயற்றிய 


இலக்கண விளக்கம் 


பொருளதிகாரம் - அகத்திணையியல் 

முற்பகுதி 


பதிப்பாசிரியர் : 
பண்டித வித்வான் , தி . வே . கோபாலையர் , எம் . ஏ . , பி . ஓ . எல் . , 

திருவையாறு . 


தஞ்சை சரசுவதி மகால் நிர்வாகக் கமிட்டியினருக்காகக் 

கேௗரவ காரியதரிசி , 
நீ . கந்தசாமிப் பிள்ளை அவர்களால் 

வெளியிடப்பட்டது . 


கி.பி. 1972 ] 


( விலை க . 17-00 


வெற்றிவேல் பிரஸ் , 

தஞ்சாவூர் . 


PUBLISHER S PREFACE . 


llakkanavilakkam , which is popularly known 
as Tholkappiyam in parvo , is a standard treatise 
on Tamil Grammar in three books . We have very 
recently published the first and the second books 
viz . the Ezuthathikaram and the follathikaram . 
dealing with letters and words respectively . Now , 
we are placing before the public the first chapter 
of the Third book . The third book is known as 
Porulathikaram dealing with the subjective and the 
objective poetry , literary conventions , rhetoric , 
prosody , and other connected matters . The first 
chapter is known Akathinaieiyal i . e . the internal 
and immediate affairs and their bases . This 
author has condensed five chapters of Tholkappiam 
in this one chapter . So , this chapter has become 
too bulky to be released as a single volume and we 
are obliged to publish this volume in two parts . 

When presenting a treatise on Grammar , we 
think it necessary to say a few words about 
Grammar in General and its usefulness in direct 
ing the mental activities on right lines to achieve 
the ideal of human nature and to develop it harmo 
niously to the full perfection which it is capable 
of , but we reserve detailed introduction , giving 
all particulars about our language , the grammati 
cal studies in general : and in particular the other 
linguistic information , which are essential to 
bring our language and grammatical studies in 
the proper perspective of the international acade . 
mic studies , to the last volume of this work , in 
addition to a concise and clear exposition of the 
Third book i . e . Porulathikaram . 


ii 


ii 


We 

are profoundly indebted to Thiru 
N. Mahalingam , B. 8C . , M. I. E. leading industrial 
ist and well - known savant of Tamil for his gift 
to this Library , of a hand written copy of Ilak 
kanavilakkam , which along with a very old 
printed edition by Thiru C.V. Damodharam Pillai , 
long out of print and another by Vidvan Thiru 
Ramalingam son of Thiru Somasundara Desigar 
has been the main basis of this publication . 

We thank the learned editor , Thiru Panditha 
Vidvan , T. V. Gopala Iyer , M. A. , B. 0. L. for 
bringing out a self contained volume giving all 
parallel citations in the original and all aids a 
student would like to have . We are thankful to 
our present Librarian , Thiru M. Seeralan who 
has spared no pains in seeing to the early release 
of this work . Our thanks are due to Messrs 
Vetrivel Press for their neat and speedy execution 
of the printing . 

With all our efforts to be perfect we are 
aware of some deficiencies which would be set 
aright in the next edition . We shall feel thank 
ful to our friends who would kindly point out 
the defects in this edition and favour us with 
suggestion for the improvement of this edition . 

We wish to record our gratitude to the Govern 
ment of Tamil Nadu for their annual publication 
grant which has made this publication possible . 
Thanjavur , 

N. Kandaswamy Pillai, 
27-12-72 . 

Honorary Secretary, 
T. M. S. S. M. Library . 


பதிப்பாசிரியர் முன்னுரை . 


பதினேழாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் வாழ்ந்த 
தமிழிலக்கணப்பெரும்புலவர் மூவருள் ஒருவராகிய திருவாரூர் 
வைத்திய நாத தேசிகர் இயற்றிய இலக்கணவிளக்கத்தின் 
மூன்றாம் படலமாகிய பொருட்படலத்தின் முதல் இயலாகிய 
அகத்திணையியல் இப்பொழுது வெளியிடப்பெறுகிறது . 

இதற்குத் திருவாளர் தாமோ தரம் பிள்ளையவர்களின் 
இலக்கணவிளக்கப் பதிப்பும் , இலக்கண விளக்க ஆசிரியர் 
பரம்பரையினரான திருவாளர் வித்துவான் இராமலிங்கம் 
அவர்களின் இலக்கணவிளக்கப் பொருளதிகாரப் பதிப்பும் 
தஞ்சை சரசுவதிமகால் கையெழுத்துப் பிரதியும் துணை 
போந்துள்ளன . 

தொல்காப்பியப் பொருட்படல் உரையாசி . 
ரியர் நச்சினார்க்கினியர் பேராசிரியர் ஆகியோர் உரைகள் 
சிறந்த பாடங்கொள்வதற்கு உதவியுள்ளன . 

ஆசிரியர் சுருக்கமாக உரை வரைந்துள்ள நூற்பாக் 
களுக்கு உரை விளக்கமாக வரையப்பட்டுள்ளது . எடுத்துக் 
காட்டுப்பாடல்களின் போந்தபொருள் விளக்கி எழுதப்பட் 

வழக்கம்போல ஒத்த நூற்பாக்கள் அவ்வந்நூற் 
பாவின் இறுதியில் கட்டப்பட்டுள்ளன . ஒத்தநூற்பாக்கள் 
என்ற தலைப்பில் முழுதும் ஒத்தனவும் . ஒருபுடை ஒத்து ஒரு 
புடை ஒவ்வாதனவும் ஆகிய நூற்பாக்கள் குறிக்கப்பெற் 
றிருத்தலின் , இப்பகுதி , ஒப்புநோக்கு ஆராய்ச்சி , வளம்பெற 
உதவும் என்பது ஒருதலை . 

முகவுரையில் நூற்செய்தி , இவ்வியலில் இடம் பெற் 
றுள்ள ஏனைய நூல்களின் நூற்பாக்கள் , இவ்வாசிரியர் தாமே 
யாத்த நூற்பாக்கள் , அகத்திணையியல் அமைப்பு என்பன 
வீளக்கப்பட்டுள்ளன . 

இவ்வாசிரியர் வரைந்துள்ள இவ்வகத்திணையியல் நம்பி 
யகப்பொருளைப் பெரிதும் ஒத்து அமைந்திருப்பதால் , இவ் 
வியலின் உட்பகுதிகளாகப் பொதுச்செய்திகள் , களவியற் 


டுள்ளது . 


ii 


நூலை 


செய்தி , வரைவியற்செய்தி , கற்பியற்செய்தி என்பனவும் 
ஒழிபியற்பகுதியும் வகுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன . 
எளிதின் உணரப் பதிப்பாசிரியர் தந்துள்ள விளக்கங்கள் 
[ ] குறிக்குள்ளும் , விளக்கம் என்ற தலைப்பிலும் ஆங்காங்குப் 
பிரித்துணரும் வகையில் பதிப்பிக்கப்பட்டுள்ளன . நம்பியகப் 
பொருளை அடியொற்றித் தொல்காப்பியப் பொருட்படல 
அகத்திணையியல் களவியல் கற்பியல் வரைவியல் மெய்ப்பாட் 
டியல் செய்யுளியல் ஆகியவற்றின் செய்திகளையும் உரை 
களையும் ஆசிரியர் விளக்கமாகக் கூறிச் செல்வதால் , இவ் 
வீயல் இப்பொருட்படலத்திலேயே மிகப்பெரிய இயலாக 
அமைந்துள்ளது . 


தொல்காப்பிய மெய்ப்பாட்டியற் செய்திகள் பலவும் 
பேராசிரியர் உரையும் அமைந்துள்ள ஒழிபியற்பகுதி கற்பார் 
நலம்கருதி விரிவாக விளக்கப்பட்டுள்ளது . 

இவ்வியலின் இறுதியில் நூற்பா முதற்குறிப்பு அகர 
வரிசை , எடுத்துக்காட்டுப்பாடல் முதற்குறிப்பு அகரவரிசை 
முதலியவற்றோடு துறை அகரவரிசையும் , பொருள் அகர 
வரிசையும் , ஒத்த நூற்பாக்கள் அகரவரிசையும் , அருஞ்சொற் 
பொருள் அகரவரிசையும் இணைக்கப்பட்டுள்ளன . 

இதனைப்பதிப்பிக்குமாறு எனக்கு வாய்ப்பளித்துப் 
பதிப்பிக்கும் முறையைக் குறிப்பிட்ட தஞ்சை சரசுவதிமகால் 
கேளரவ காரிய தரிசியாகிய திருவாளர் முதுபெரும்புலவர் 
நீ . கந்தசாமிப்பிள்ளையவர்களுக்கும் , பதிப்பித்துள்ள வெற்றி 
வேல் அச்சகத்தாருக்கும் என் நன்றி உரிய தாகுக . 

பல குறைபாடுகளுக்கிடையே அச்சிற்போந்துள்ள இந் 
நூலில் சிற்சில பிழைகள் உள்ளன . அவற்றைப் பொறுக்கு 
மாறு தமிழ்கூறு நல்லுலகத்தை வேண்டி , என்னைத் தோன் 
றாத் துணையாய் இத்தகைய நற்பணிக்கண் உய்க்கும் 
ஐயாறன் அடியிணை இறைஞ்சி இப்பணியினைத் தொடர் 
கின்றேன் . 
46. மேலமடவளாகம் 
திருவையாறு 

தி . வே . கோபாலையர் 


} 


அகத்திணையியல் - முற்பகுதி 


பொருளடக்கம் . 


I -- 11 


--- 


III- IV 


1--25 


. 


1. பதிப்புரை 
2. பதிப்பாசிரியர் முன்னுரை 
3. அகத்திணையியல் நூல் அமைப்பு : 

அ . நூற்செய்தி 
ஆ . தொல்காப்பிய நூற்பாக்கள் 
இ . ஆசிரியர் யாத்த நூற்பாக்கள் 

உரைமேற்கோள் நூற்பாக்கள் 
அகத்திணையியல் அமைப்பு 


26-29 


30--31 


.... 


32- 34 


... 


ஈ . 


35-- 92 


.. 


4. பொதப்பகுதி 


92- 98 


99- 108 


.... 


108-168 


.. 


166_173 


.... 


178 - 191 


.... 


194-197 


ஊ . 


அ . பொருட்கூறும் அகமும் 
ஆ . அகத்திணைகள் 
இ . முதல்கரு உரிப்பொருள்கள் 

திணைமயக்கம் 
களவுப் புணர்ச்சி 
வரைவு நிகழிடன் 

அறத்தொடு நிலை 
ஏ . கற்புப்புணர்ச்சி 
ஐ . கற்புக்காலப் பிரிவுகள் 

பாணன் முதலியோர் தொழில்கள் 
ஓ. இளையர் முதலியோர் இயல் 
ஒள . துறவறம் காக்கும் காலம் 


197--212 


103-206 


206-233 


233-246 


.246- 250 

251-252 


2 


5. களவுப்பகுதி 


அ . சளவிலக்கணம் 


253- 61 


- 


கைக்கிளை 


261-278 


278-279 


.... 


280-300 


11 .. 


309-317 


317-337 


.... 


337-363 
364 - 410 
410-422 


... 


... 


களவின் கிளவித்தொகை 
ஈ . இயற்கைப் புணர்ச்சி 
உ , இடந்தலைப்பாடு 
ஊ . பாங்கற் கூட்டம் 
47. பாங்கிமதி உடன்பாடு 
ஏ . பாங்கியிற் கூட்டம் 
ஐ . பகற்குறி 
ஒ . பகற்குறி இடையீடு 
ஓ . இரவுக்குறி 
ஔ , இரவுக்குறி இடையீடு 

வரைதல் வேட்கை 
வரைவு கடாதல் 

ஒருவழித்தணத்தல் 
ஞ . வரை பொருட்பிரிதல் 

பிழையும் திருத்தமும் 


423-428 


.... 


428-449 


.... 


ங . 


449-464 
464- 482 
482. - 496 
497-512 
512-528 


* 


. 


நூன்முகம் 


தமிழ்மொழியில் பண்டைக்காலத்தில் இயற்றமிழ் 
இலக்கணம் எழுத்து , சொல் , பொருள் என்னும் மூன்று 
பகுப்பினதாக அமைந்தது . தொல்காப்பியனார் காலத்தே 
இம்மூன்று பகுதிகளையே காண்கிறோம் . பின் இறையனார் 
களவியல்உரை எழுத்து , சொல் , பொருள் , யாப்பு என்ற 
நான்கு பகுப்புக்களைக் குறிப்பிடுகிறது . அணியிலக்கணம் 
தமிழிலும் விரிவாகத் தோன்றவே , இடைக்காலச் சோழர்கள் 
காலத்தில் தமிழ் இலக்கணம் எழுத்து சொல் பொருள் 
யாப்பு அணி என்ற ஐம்பகுப்பினதாயிற்று . 


பொருள் இலக்கணம் தமிழ்மொழியில் தனிச்சிறப்பிற்று . 
அஃது அகம் எனவும் , புறம் எனவும் இருபகுதிப்பட்டது . 
அகப்பொருள் பற்றிய சங்கச் சான்றோர் பாடல்கள் பலவாக 
இருத்தலைக் காண்கின்றோம் . தொல்காப்பியனார் அகப் 
பொருள் இலக்கணத்தை அகத்திணையியல் , களவியல் , கற் 
பியல் , பொருளியல் என்ற நான்கு இயல்களான் விளக்கியத 
னோடு அமையாது , அகப்பொருள் பற்றிய செய்திகளை மெய்ப் 
பாட்டியல் , உவமவியல் , செய்யுளியல் என்ற இயல்களிலும் 
விரிவாகச் சுட்டிச் செல்கிறார் . 


சங்கப்பாடல்கள் பொருள் தொடர் நிலையாக அமையா 
மல் தனித்தனிப் பாடல்களாக அமைந்தமையின் , அக்காலத் 
தவராகிய தொல்காப்பியனார் , தலைவன் கூற்று தலைவிகூற்று 
தோழிகூற்று எனப் பலவகைக் கூற்றுவகைகளைத் தொகுத் 
துச் சுட்டினாரே யன்றி , அகப்பொருட்செய்திகளைத் தொடக் 
கம்முதல் இறுதி காறும் தொடர்பாகக் கூறினார் அல்லர் . 
ஆனால் கோவை நூல்கள் அகப்பொருட் செய்திகளைக் கோவை 
யாகக் கூறத் தொடங்கிவிட்டன . திருச்சிற்றம்பலக் கோவை 


2 


யாருக்கு உரை வரைந்த பேராசிரியர் தம் உரையில் அகப் 
பொருள் இலக்கண நூற்பாக்களையும் தொடர்பாக அமைத் 
துள்ளார் . 


இடைக்காலச் சோழர்கள் ஆட்சியில் தோன்றிய நம்பி 
அகப்பொருள் என்ற நூல் அகப்பொருள் இலக்கணத்தைப் 
பொருள் தொடர்பு சிறக்க அமைக்கவே , அதுவே பிற்காலக் 
கோவைகள் பலவும் தோன்றுதற்கு இலக்கணமாகி , அசப் 
பொருள் இலக்கணமாக நாட்டில் பயில வழங்குவதாயிற்று . 

பதினாறாம் நூற்றாண்டில் தோன்றிய மாறன் அகப் 
பொருள் கோவைகளில் துறைகளைச் சிறிது விரிவாக்கியது . 
பிற்பட்ட முத்துவீரியமும் பெரும்பாலும் திருக்கோவை 
யாரையும் நம்பி அகப்பொருளையும் அடியொற்றியே நிகழ்வ 
தாயிற்று . 


இவ்வாசிரியர் தாம் மேற்கொண்ட கொள்கைக்கு ஏற்ப 
ஒவ்வோரதிகாரத்தையும் ஐந்து இயல்களாக அமைக்கும் 
முறையில் , பொருளதிகாரத்தை அகத்திணையியல் , புறத்திணை 
யியல் , அணியியல் , செய்யுளியல் , பாட்டியல் என்ற ஐந்து 
இயல்களாக அமைத்துள்ளார் . 


அகத்திணையியற்கண் பெரும்பாலும் நம்பியகப்பொருள் 
நூற்பாக்களே இடம் பெற்றுள எனினும் , தேவைப்பட்ட 
இடங்களிலெல்லாம் தொல்காப்பியக் கருத்துக்களும் நச்சி 
னார்க்கினியர் பேராசிரியர் உரையாசிரியர் ஆகியோர் தரும் 
உரை விளக்கங்களும் , சில இடங்களில் இறையனார் களவியல் 
உரைச்செய்திகளும் இடம் பெற்றதனால் , இவ்வகத்திணையியல் 
நம்பியகப்பொருளினும் பல்லாற்றானும் சிறந்து விளங்குகின் 
றது . பழையனவற்றோடு முரணாதனவாகிய புதியன புணர்த்து 
இவ்வாசிரியர் நூல்யாத்துள்ள சிறப்பு இவ்வகத்திணையியற் 
கண்ணும் மிளிர்கிறது . ஏனைய இயல்கள் பற்றிய முன்னுரை 
களை அவ்வவற்றின் தொடக்கத்தில் காணலாம் . 


நூற்செய்தி 


( சூத்திர எண் ) 


தெய்வ வணக்கமும் செயப்படுபொருளும் கூறுவன் 


என்பது . 


1 


அறம் பொருள் இன்பம் வீடு என்ற உறுதிப்பொருள் 

நான்கனுள் மனம்மொழிகளைக் கடந்த வீடு 
பேறு நீங்கலான ஏனைய மூன்றும் , தமிழ்ச் செய் 
யுட்களில் அகம் எனவும் , புறம் எனவும் வழங்கப் 
படும் என்பது . 


2 


அகமாவது அறம் பொருள் இன்பம் என்ற உறுதிப் 

பொருள் மூன்றனுள் , உள்ளத்தான் உணரப்படும் 
இன்பமாகிய காம ஒழுக்கம் என்பது . 


3 


அகம் , கைக்கிளை ஐந்திணை பெருந்திணை என எழு 

வகைப்படும் என்பது . 


4 


.... 


கைக்கிளை ஒருதலைக்காமம் ; ஐந்திணை அன்புடைக் 
காமம் ; பெருந்திணை பொருந்தாக்காமம் என்பது . 


5 


.... 


அகப்பொருள் , புனைந்துரை உலகியல் என்ற இரண் 

டையும் சேர்த்துப் பண்டை மரபு வழுவாமல் 
கூறப்படும் என்பது . 


8 


குறிஞ்சி , பாலை , முல்லை , மருதம் , நெய்தல் என்பன 

ஐவகைத் திணைகளுக்கும் உரிய பெயராம் என்பது . 


7 


ஐந்திணைப்பொருள்கள் , முதற்பொருள் கருப்பொருள் 

உரிப்பொருள் என மூவகைப்படும் என்பது . 


8 


முதற்பொருள் , நிலன் எனவும் பொழுது எனவும் இரு 

வகைப்படும் என்பது . 


9 


4 . 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


மலை பாலை காடு வயல் கடல் , இவைசேர்ந்த இடங்கள் 
ஆகியவை முறையே குறிஞ்சி முதலிய ஐந்திணைக் 
கும் உரிய நிலங்களாம் என்பது . 


10 


11 


பொழுது , பெரும்பொழுது சிறுபொழுது என இரு 

வகைப்படும் என்பது 
கார் கூதிர் முன்பனி பின்பனி இளவேனில் முதுவே 

னில் என்ற ஆறு பெரும்பொழுதுகளும் , ஆவணி 
தொடங்கி இரண்டிரண்டு திங்கள் அளவைய 
என்பது . 


12 


மாலை யாமம் வைகறை காலை நண்பகல் பிற்பகல் 

எனச் சிறுபொழுது அறுவகைப்படும் என்பது . 


13 


கூதிர் முன்பனி யாமம் குறிஞ்சிக்கும் , வேனில் பின் 

பனி நண்பகல் பாலைக்கும் , காரும் மாலையும் முல் 
லைக்கும் , பெரும்பொழுது வரையறையின்றி , வை 
கலும் விடியலும் மருதத்திற்கும் , பிற்பகல் நெய் 
தற்கும் உரியவாம் என்பது . 


14 


.... 


தெய்வம் , தலைமக்கள் , பொதுமக்கள் , புள் , விலங்கு , 

ஊர், நீர் , பூ , மரம் , உணவு , பறை , யாழ் , பண் , 
தொழில் என்ற பதினான்கும் கருப்பொருள் 
என்பது . 


15 


.... 


குறிஞ்சித்திணைக்குரிய கருப்பொருள்கள் இவை என்பது . 16 
பாலைத்திணைக்குரிய கருப்பொருள்கள் இவை என்பது 17 
முல்லைத்திணைக்குரிய கருப்பொருள்கள் இவை என்பது ..... 
மருதத்திணைக்கு உரிய கருப்பொருள்கள் இவை என்பது . 19 
நெய்தல் திணைக்கு உரிய கருப்பொருள்கள் இவைான்பது . 20 


18 


அகத்திணையியல் - நூற்செய்தி 


5 


புணர்தலும் பிரிதலும் இருத்தலும் ஊடலும் இரங்க 
லும் இவற்றின் நிமித்தங்களும் முறையே குறிஞ்சி , 
பாலை , முல்லை , மருதம் , நெய்தல் என்ற ஐந்திணை 
களுக்கும் உரிய பொருளாம் என்பது . 


21 


நிலன் ஒழிந்த முதற்பொருளும் கருப்பொருள்களும் 
உரிப்பொருள்களும் தத்தமக்கு உரிய திணைகளோடு 
வருதலேயன்றி ஏனைத் திணைகளோடும் மயங்கியும் 
வரும் என்பது . 


12 


... 


கைக்கிளையும் பெருந்திணையும் ஐந்திணைச் செய்யுட்கண் 
மயங்கி வரும் என்பது . 


23 


ஐந்திணைக்கண் களவு கற்பு என ஒழுகலாறு இரு 
வகைப்படும் என்பது . 


24 


25 


களவிற்புணர்ச்சியாவது இயற்கைப்புணர்ச்சி முத 

லாக நான்கு வகைப்படும் என்பது . 
இயற்கைப்புணர்ச்சி நிகழும்முன் கைக்கிளை நிகழும் 
என்பது . 


26 


... 


கைக்கிளையாவது காமஞ்சான்ற இளையோளைக் கண்டு 
அவள் உள்ளக் குறிப்பை அறியும்வரையில் தலை 
வன் தன் நெஞ்சோடு கூறிக்கொண்டிருப்பதாம் 


என்பது . 


27 


.... 


கைக்கிளை , அந்தணர் முதலிய நான்கு வருணத்தாருக் 
கும் , குறிஞ்சி முதலிய ஐவகை நிலமக்களுள் தலை 
மக்களுக்கும் உரியது என்பது . 


23 


இயற்கைப்புணர்ச்சி தெய்வத்தான் முடிவதும் உண்டு ; 
தலைவியான் முடிவதும் உண்டு என்பது . 


29 


நிகழும்வழி 


இயற்கைப்புணர்ச்சி தெய்வத்தான் 
முயற்சியின்றி முடிவதாம் என்பது . 


30 


6 

இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
களவுப்புணர்ச்சியில் தலைவன் தலைவியருக்கு உள்ளப் 
புணர்ச்சியும் மெய்யுறு புணர்ச்சியும் உரிய என்பது .... 31 


மேம்பட்ட தலைவனுக்குப் பெருமையும் உரனும் , தலை 
விக்கு நாணும் மடனும் அச்சமும் நிலைபெற்ற 
குணங்கள் ஆதலின் , முன்னர் உள்ளப்புணர்ச்சியே 
நிகழும் என்பது . 


32 


காட்சி முதலிய பத்து அவத்தைகளையும் தலைவனும் , 
காட்சி முதலிய மூன்றையும் உட்கொண்ட புகு 
முகம் புரிதல் முதலிய பன்னிரண்டு மெய்ப்பாடுகளை 
யும் தலைவியும் பொருந்தினால் , இருவரும் மெய்யுறு 
புணர்ச்சிக்கு உரியவராவர் என்பது . 
தலைவன் தலைவியர் சந்திக்கும் இடங்கள் பகற்குறி 
இரவுக்குறி என்னும் இரண்டு அவற்றுள் , பகற்குறி 
வீட்டு எல்லையைக் கடந்தது ; இரவுக்குறி வீட்டு 
எல்லையைக் கடவாதது என்பது . 


33 


.... 


34 


களவுக்காலத்துப் பிரிவுகள் ஒருவழித் தணத்தல் , 
வரைவு இடைவைத்துப் பொருள்வயின் பிரிதல் 
என்ற இரண்டும் என்பது . 


35 


ஒருவழித் தணத்தற்குக் காலவரையறை இன்று என் 
பது . 


36 


வரைவு இடைவைத்துப் பொருள்வயின் பிரிதல் இரண்டு 

திங்களாகிய காலவரையறையை உடையது என்பது . 37 
களவு வெளிப்படா முன்னும் களவு வெளிப்பட்ட பின் 
னும் திருமணம் நிகழும் என்பது . 

38 
தலைவன் இயற்கைப்புணர்ச்சி நான்கன்கண்ணும் 
தெளிவுபெற்றும் , பாங்கனாலாவது 

பாங்கியா 
லாவது தெளிவுப்படுத்தப்பட்டும் களவு வெளிப்படும் 
முன் வரைவான் என்பது . 

39 


7 


அகத்திணையியல் - நூற்செய்தி 


உடன் போய் வரை தல் , மீண்டு வரை தல் , உடன்போக்கு 
இடையீடுற்று வரை தல் எனக் களவு வெளிப்பட்ட 
பின் வரைதல் மூவகைப்படும் என்பது . 


40 


உடன்போய் வரை தல் ஒரே வகையினை உடையது 
என்பது . 


41 


மீண்டு வரை தல் , தலைவன் தன்மனைக்கண்ணே வரை 
தலும் தலைவிமனைக்கண்ணே வரை தலும் என இரு 
வகைப்படும் என்பது . 


42 


.... 


தலைவன் குறிக்கு வரும் வழியின் இடையூற்றை அஞ் 
சிய இடத்தும் , தலைவன் வரை தலைத் தலைவி தமர் 
மறுத்தவிடத்தும் , வேற்றவர் தலைவியை மகட்கோ 
டற்கு ஏற்பாடு செய்தவிடத்தும் , தலைவியை இற் 
செறித்தவிடத்தும் அறத்தொடுநிலை நிகழும் 
என்பது . 


43 


தலைவி பாங்கிக்கும் , பாங்கி செவிலிக்கும் , செவிலி 
நற்றாய்க்கும் , நற்றாய் தந்தை தன்னையருக்கும் 
முறையே அறத்தொடு நிற்பர் என்பது . 


பாங்கியிற் கூட்டம் நீங்கலான ஏனைய மூவகைக் 
கூட்டத்தின்கண்ணும் தலைவன் ஒருவழித் தணத்த 
லானும் , தலை வன் வரைவு இடைவைத்துப் பொருள் 
வயின் பிரிதலானும் , தலைவனைச் செவிலி குறியிடத் 
துக் காண்டலானும் , தலைவியை இற்செறித்தலா 
னும் தலைவிக்கு வருத்தம் மிகுமிடத்துத் தோழி 
தன்னை வினவியவிடத்தும் வினவா தவிடத்தும் 
தலைவி அறத்தொடு நிற்பாள் என்பது . 


45 


.... 


பாங்கி முன்னிலைப்புறமொழிகளானும் 

முன்னிலை 
மொழிகளானும் செவிலிக்கு அறத்தொடு நிற்பாள் 


என்பது . 


46 


8 . 


இலக்கண விளக்கம்- பொருளதிகாரம் 


செவிலி நற்றாய்க்கு வெளிப்படையாக அறத்தொடு 
நிற்பாள் என்பது . 


47 


நற்றாய் , தந்தைதன்னையருக்குக் குறிப்பாக அறத் 
தொடு நிற்பாள் என்பது . 


48 


பாங்கி தலைவியையும் , செவிலி பாங்கியையும் வினவு 
வர் ; தலைவியை உற்றுநோக்கி அவளிடத்து வேறு 
பாடு கண்டவழித் தோழியை நற்றாயும் வினவு 
வாள் என்பது . 


49 


தலைவி தலைவனுடன் போயவழித் தோழி செவிலி நற் 
றாய் மூவரும் சேர்ந்து அறத்தொடு நிற்பர் என்பது . 


50 


. 


கற்பாவது களவின் வழிவந்த கற்பு , களவின் வழி 
வாராக் கற்பு என இருதிறப்படும் என்பது . 


51 


.. 


குரவரால் புணரும் வதுவைப் புணர்ச்சியும் , வாயில் 
களால் புணரும் ஊடல் நீக்கிப் புணரும் புணர்ச்சி 
யும் என்று கற்பின்புணர்ச்சி இருவகைப்படும் 
என்பது . 


52 


கள வின் வழிவந்த கற்பின் கூட்டம் , உடன்போய் 
வரை தலான் உறவினர் இன்றி நிகழும் என்பது . 


53 


களவு கற்பு என்ற இருகைகோளினும் , தலைவற்குக் கள 
வுப்புணர்ச்சியும் திருமணப்புணர்ச்சியும் உண்டு 
என்பது . 


54 


.... 


காதல் பரத்தையர் , காமக்கிழத்தியர் , பின் முறை மனை 
வியர் என்ற மூவரும் கற்புக்காலப் புணர்ச்சிக்கு 
உரியர் என்பது . 
காதற் பரத்தையர் களவுப்புணர்ச்சிக்கே உரியர் 


55 


என்பது . 


-- 


56 


9 


அகத்திணையியல் - நூற்செய்தி 
காமக்கிழத்தியும் , பின்முறைமன வியும் திருமணப் 
புணர்ச்சிக்கு உரியர் என்பது . 


57 


... 


பாத்தை , ஓதல் , காவல் , தூது , உதவி , பொருள் இவை 
குறித்துக் கற்பிற் பிரிவு நிகழும் என்பது . 


58 


அப்பிரிவுகளில் தலைவன் அயல்மனை , அயல்சேரி , 
ஊர்ப்புறம் இவற்றிற்குப் பிரிவான் என்பது . 


59 


.... 


காமக்கிழத்தியர் பொருட்டாக அயல்மனைக்குத் தலை 
வன் பிரிவான் என்பது . 


60 


பின்முறைமனைவி , பரத்தை இவர் காரணமாகவும் , 
விழாக் காரணமாகவும் அவன் அயற்சேரிக்குப் பிரி 
வான் என்பது . 


61 


புதியளாகிய பரத்தையைத் தேர்மிசை ஏற்றிக்கொண்டு 
இளமரக்காவில் விளையாடற்தம் புனல் ஆடற்கும் 
அவன் நகர்ப்புறத்திற்குப் பிரிவான் என்பது . 


62 


அம்மூன்று பிரிவின்கண்ணும் தலைவிக்குத் தலைவன் 
பால் ஊடல் ஏற்படும் என்பது . 


63 


.... 


பாணன் முதல் விருந்தினன் ஈறாய ஒன்பதின்மரும் , 
ஆற்றாமையும் தலைவியின் ஊடல் தீர்க்கும் வாயில் 
கள் என்பது . 


64 


.... 


ஓதற்பிரிவு அந்தணர் அரசர் வணிகர் ஆகிய மூவருக் 
கும் உரித்து என்பது . 


65 


நான்கு வருணத் 


வேதம் ஓதுதல் அல்லாத கல்வி 
தாருக்கும் உரித்து என்பது . 


66 


2 


10 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


படைக்கலம் வழங்கக் கற்றுக்கோடலும் யானை ஏற் 
றம் குதிரையேற்றம் போல்வனவும் எல்லாருக்கும் 
உரிய என்பது . 


67 


எனக் காவற் 


அறப்புறம்காவலும் நாடுகாவலும் 
பிரிவு இருவகைப்படும் என்பது . 


63 


அறப்புறம் காவல் நான்கு வருணத்தாருக்கும் உரித்து 


என்பது . 


69 


.... 


நாடுகாவற்பிரிவு அரசர்க்கே சிறப்பாக 


உரியது 


என்பது . 


70 


.... 


அந்தணரும் அரசரும் தூதிற் பிரிவர் என்பது 

பது . 


71 


.... 


அரசரால் சிறப்புப்பெயர் பெறின் வணிகரும் வேளாள 
ரும் நாடுகாவற் பிரிவும் தூதிற் பிரிவும் கோடற்கு 
உரியராம் என்பது . 


72 


.... 


பகைவயின் பிரிவு அந்தணர் அல்லாத மூவருக்கும் 
உரியது என்பது . 


73 


பரத்தையின் பிரிவும் பொருள்வயின் பிரிவும் நான்கு 
வருணத்தாருக்கும் உரிய என்பது . 


74 


.... 


ஐந்து நிலத் தலைமக்களுக்கும் பரத்தையிற்பிரிவு , பகை 
வயின் பிரிவு , பொருள்வயின் பிரிவு என்ற மூன்றும் 
உரியவாம் என்பது . 


75 


J.8 . 


ஓதற்பிரிவு முதலிய ஐந்தன் கண்ணும் தலைவன் தலைவி 
யிடம் சொல்லிச் செல்லுதலும் உண்டு , சொல்லாது 
செல்லுதலும் உண்டு என்பது . 


76 


... 


தலைவியிடம் கூறாவிடினும் பாங்கியிடம் கூறியே 
செல்வான் என்பது . 


அகத்திணையியல் - நூற்செய்தி 


தோழி தலைவிக்குப் பிரிவினைக் குறிப்பாகத் தெரிவிப் 
பாள் என்பது . 


78 


பிரிவுகளின் போது நடந்தும் , கப்பலிலும் வண்டிகளி 
லும் ஊர்ந்தும் பிரயாணம் செய்வர் என்பது . 


79 


அந்தணர்கள் கப்பல்பிரயாணம் செய்தல் கூடாது 


என்பது . 


80 


ஏனைய மூன்று வருணத்தாரும் குலமகளிரை அழைத் 
துக்கொண்டு கப்பலில் சேர்தலும் , பாசறைக்குச் 
சேர் தலும் கூடா என்பது . 


81 


தல் முதலிய ஐவகைப் பிரிவும் தொடங்கும் தலைவன் 
போ தலும் மனம் வருந்தித் தங்குதலும் உடையன் 
என்பது . 


82 


தலைவன் இல்லத்து வருந்துதலும் , பிரிவின் இடையே 
இடைச்சுரத்து வருந்துதலும் உடையன் என்பது . 


83 


தலைவியையும் தன்மனத்தையும் தேற்றுவதற்குத் 
தலைவன் வருந்துவானே அன்றித் தன் பிரிவை 
விடுத்து இருப்பவன் அல்லன் என்பது . 
ஓதற்பிரிவின் முடிவுஎல்லை மூன்று ஆண்டுக் காலம் 
என்பது . 


84 


85 


தூது , துணை , பொருள் இவைபற்றிய பிரிவுகளின் 
முடிவுஎல்லை ஓர்யாண்டுக்காலம் என்பது . 


80 


தலைவி பூப்பு எய்தி நீராடியபின் தொடர்ந்த பன்னிரு 
நாள்களும் அவன் வயிற்றில் கருத்தரித்தற்கு உரிய 
காலம் ஆதலின் , தலைவன் பரத்தையின் பிரிதலை 
அந்நாள்களில் நிகழ்த்துதல் கூடாது என்பது . 


87 


12 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


ஓதற்குப் பிரிந்த தலைவன் இடையே திரும்பி வருதற் 
கும் தங்கும் இடத்தில் மனம் வருந்துதற்கும் உரியன் 
அல்லன் என்பது . 


88 


89 


.... 


தூது துணை இவைபற்றிப் பிரிந்தோன் , தன்செயல் 
குறித்தகால வரையறையைக் கடந்து நீட்டிப்பின் , 
பாசறைக்கண் மனம் 

வெறுத்துப் புலம்புதலும் 
கூடும் என்பது . 
தலைவி கற்புக்காலத்தில் , பூத்தமை செய்யின் புரவ 
லர்க்கு உணர்த்தல் முதலாகத் தலைவனோடு ஆறும் 
குளனும் ஆடி விளையாடல் ஈறாகப் பலசெயல்களும் 
நிகழ்த்துவாள் என்பது . 


90 


.... 


வாயில்வேண்டல் முதலிய எட்டும் பிறவும் பாணற்கு 
உரிய தொழில்களாம் என்பது . 


91 


.... 


செலவின் தேற்றல் முதலிய நான்கும் பிறவும் விறலிக்கு 
உரிய தொழில்களாம் என்பது . 


92 


4 . 


93 


9.1 


செல்வம் வாழ்த்தல் முதலிய எட்டும் பிறவும் கூத் 

தர்க்கு உரிய தொழில்களாம் என்பது . 
தலைவியை வாயில் வேண்டல் முதலிய பத்தும் பிறவும் 

இளையர் தொழில்களாம் என்பது . 
புலவி தீர்த்தலும் , தலைவன் வருகையைத் தலைவிக்குக் 
கூறலும் கண்டோர்க்கு உ.ரிய தொழில்களாம் 
என்பது . 
இளமை நிலையாமை எடுத்துரைத்தல் முதலிய மூன் 
றும் பிறவும் பார்ப்பனப் பாங்கற்கு உரிய தொழில் 
களாம் என்பது . 


95 


... 


96 


.... 


தலைவனை நல்வழியில் நிலை நிறுத்துதலும் , தீயவழியி 
லிருந்து நீக்குதலும் பிறவும் வேளாளப் பாங்கன் 
தொழில்களாம் என்பது . 


87 


13 


அகத்திணையியல் - நூற்செய்தி 


98 


99 


.... 


100 


தலைவியை வாயில்வேண்டல் முதலிய நான்கும் பிற 

வும் பாகன் தொழில்களாம் என்பது . 
பிரிவுழி விலக்கல் முதலிய நான்கும் பிறவும் தோழிக்கு 

உரிய தொழில்களாம் என்பது . 
முன்வருநீதி முதலியவற்றை மொழிதலும் பிறவும் 
செவிலித்தாய்க்கும் அறிவர்க்கும் உரிய தொழில் 
களாம் என்பது . 
நற்குல மகளிரை இழித்துப் பேசுதலும் , மனைவியைப் 
பழித்தலும் , அவளை இடித்துக்கூறலும் , மனைவி 
யருக்கு அமைந்த குணங்களும் காமக்கிழத்தியருக்கு 
உரிய என்பது . 
தலைவனையும் தலைவியையும் இகழ்ந்து 

தன்னைப் 
புகழ்ந்து பொருளீட்டிச் சேமித்தலே பரத்தையர் 
தொழில் என்பது 


101 


102 


.... 


பரத்தையர் காதற்பாத்தையைப் புகழ்ந்து தம்மைத் 
தாமே ஏசிக்கொள்வதும் உண்டு என்பது . 


103 


.. 


இளையராவார் , தலைவனை நீங்காத கவசம்போன்ற 
மெய்க்காவலர் என்பது . 


104 


பாங்கர் , தலைவனைப் பாதுகாத்தற்கு என்றே இருமுது 

குரவரால் ஓம்படை சாற்றப்பட்ட நண்பர் என்பது ...... 105 
தோழி , செவிலி மகளாய்த் தலைவிக்கு உசாத்துணையாகி 
அவள் துன்பம் துடைக்கும் உயிர்த்துணைவி 
என்பது . 

106 


.... 


107 


செவிலி , நற்றாயின் தோழியாய்த் தலைவியை நன் 

னெறிக்கண் வளர்த்த தாயாவாள் என்பது . 
அறிவராவார் , தலைவன் தலைவியருக்கு உறுதிப் 
பொருள் கூறும் மேம்பட்ட குரவராவார் என்பது . 


108 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
காமக்கிழத்தி , ஒருவனிடமே உரிமை பூண்டு வாழ்ந்த 
பரத்தை மகளாய்த் தலைவன் மணத்தற்கு உரியள் 
என்பது . 


109 


.... 


பொருளையே விரும்பும் சேரிப்பரத்தையர் மகளிராய்த் 
தலைவனால் காதலில் புணரப்படுவோர் காதற்பரத் 
தையர் என்பது . 


110 


.... 


11 / 


.... 


செய்து 


அவருள்ளும் சிலரைத் தலைவன் வரைந்துகோடலும் 

உண்டு என்பது . 
இல்லறத்தைச் செவ்வனே 

மக்களொடு 
மகிழ்ந்து வாழ்ந்து காமவேட்கை தீர்ந்த முதுமை 
யில் தலைவனும் தலைவியும் தம்ஊரை விடுத்துக் 
காட்டிற்குச் சென்று எல்லையற்ற சுற்றத்தாரோடு 
துறவறத்தை மேற்கொள்வர் என்பது . 
களவு ஒழுக்கம் எனப்படுவது பிரமம் முதலிய எண் 
வகையாக வேதம் கூறும் மணங்களுள் கந்தருவ 
வழக்கத்தை ஒக்கும் என்பது . 


112 


113 


114 


சாட்சி ஐயம் துணிவு குறிப்பறிவு என்று கைக்கிளை 

நான்கு வகைப்படும் என்பது . 
ஊழினது ஆணையானே ஒத்த தலைவனும் தலைவியும் 
எதிர்ப்படுதலே காட்சி ; தலைவன் தலைவியைவிட 
மேம்பட்டவனாய் இருப்பினும் அஃது ஒக்கும் 
என்பது . 
தலைவன் தலைவியரிடையே உள்ள ஒப்புமைகள் பிறப்பு 
முதலிய பத்தும் என்பது . 


115 


116 


தலைவியின் வடிவத்தையும் அவளைக் கண்ட சூழலையும் 
நோக்கத் தலைவனுக்கு ஐயம் பிறக்கும் என்பது . 


117 


எழுதியவல்லி முதலிய பலவும் தலைவன் தலைவியிடத்து 
அவள் தெய்வமகளோ மானுட மகளோ 
கொள்ளும் ஐயத்தைப் போக்கும் என்பது . 


என்று 


118 


. 


15 


அகத்திணையியல் - நூற்செய்தி 


119 


தலைவியினுடைய அன்புப்பார்வை தலைவனுக்கு அவள் 

புணர்ச்சிக்குறிப்பை அறிதற்கு உதவும் என்பது 
இயற்கைப்புணர்ச்சி முதல் வரைவு இடைவைத்துப் 
பொருள்வயின் பிரிதல் ஈறாகிய பதினேழும் களவு 
என்னும் 

கைகோளுக்கு உரிய கிளவித்தொகை 
களாம் என்பது . 


10 


கலந்துழி மகிழ்தல் முதலிய மூன்றும் தெய்வத்தான் 
எய்திய 

இயற்கைப்புணர்ச்சியின் விரிகளாம் 


என்பது . 


121 


வேட்கைஉரைத்தல் முதலிய நான்கும் தலைவியால் 
கூடும் தெய்வப்புணர்ச்சியின் வகைகளாம் என்பது 


122 


இரந்து பின் நிற்றற்கு எண்ணல் முதலாகக் கூறப் 
பட்ட பதினைந்தும் பிறவும் தலைவியால் புணரும் 
இயற்கைப்புணர்ச்சியின் விரியாம் என்பது . 


123 


.... 


ஐயம் தீர்த்தல் , பிரிவு அறிவுறுத்தல் என்று வன்புறை 
இருவகைத்து என்பது . 


124 


அணிந்துழி நாணியது உணர்ந்து தெளிவித்தல் 
முதலிய ஆறும் பிறவும் வன்புறையின் விரிகளாம் 


என்பது . 


125 


.... 


தலைவன் சொற்களைத் தலைவி நம்புதல் தெளிவு என 
படும் என்பது . 


126 


செல்லும் தலைவியின் செலவுகண்டு தலைவன் உளத் 
தொடு சொல்லுதலும் , பிறகு பாகனொடு சொல்லு 
தலும் பிரிவுழி மகிழ்ச்சியின் விரிகளாம் என்பது . 


127 


மருளுற்று உரைத்தலும் தெருளுற்று உரைத்தலும் பிரி 
வுழிக்கலங்கலின் வகைகளாம் என்பது . 


128 


16 

இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
ஆயவெள்ளம் வழிபடக் கண்டு இது மாயமோ என்றல் 
முதலிய ஐந்தும் பிறவும் பிரிவுழிக் கலங்கலின் விரி 
களாம் என்பது . 


129 


.... 


இடந்தலைப்பாடு , தெய்வம்தெளிதல் கூடல் விடுத்தல் 
என்ற மூவகையினை உடைத்து என்பது , 


130 


.... 


தந்த தெய்வம் தரும் எனச் சேறல் முதலிய ஐந்தும் 
பிறவும் இடந்தலைப்பாட்டின் விரிகளாம் என்பது . 


131 


சார்தல் முதலிய ஏழும் பாங்கற்கூட்டத்து வகை 
களாம் என்பது . 


132 


.... 


தலைவன் பாங்கனைச்சார் தல் முதலிய இருபத்து நான் 
கும் பிறவும் பாங்கற்கூட்டத்து விரிகளாம் என்பது 


133 


முன்உறவுணர்தல் முதலிய மூன்றும் பாங்கி மதி 
உடன்பாட்டின் வகைகளாம் என்பது . 


134 


நாற்றம் முதலியவற்றால் தலைவியை ஐயம்உற்று 
ஓர்தல் முதலிய எட்டும் பிறவும் பாங்கி மதிஉடன் 
பாட்டின் வி.ரிகளாம் என்பது . 


135 


இரந்து பின் நிற்றல் முதலிய பன்னிரண்டும் தோழியிற் 
கூட்டத்தின் வகைகளாம் என்பது . 


136 


தலைவன் உட்கோள் சாற்றல் முதலிய அறுபத்தொன் 
றும் பிறவும் தோழியிற்கூட்டத்தின் விரிகளாம் 
என்பது . 


137 


.... 


கூட்டல் முதலிய நான்கும் பகற்குறி வகைகளாம் 


என்பது . 


138 


குறியிடம் கூறல் முதலிய பன்னிரண்டும் பிறவும் 
பகற்குறி விரிகளாம் என்பது . 


139 


... 


அகத்திணையியல் - நூற்செய்தி 


17 


இரங்கல் முதலிய மூன்றும் ஒருசார்ப் பகற்குறியின் 
வகைகளாம் என்பது . 


140 


.... 


தலைவன் பிரிந்துழித் தலைவி மாலைப்பொழுது கண்டு 
இரங்கல் முதலிய நான்கும் ஒருசார்ப் பகற்குறியின் 
விரிகளாம் என்பது . 


141 


விலக்கல் முதலிய மூன்றும் பகற்குறி இடையீட்டுவகை 
களாம் என்பது . 


142 


இறைவனைப் பாங்கி குறிவால் விலக்கல் முதலிய ஏழும் 
பிறவும் பகற்குறி இடையீட்டு விரிகளாம் என்பது . .... 143 


வேண்டல் முதலிய ஒன்பதும் இரவுக்குறி வகைகளாம் 
என்பது . 


144 


இறையோன் இருட்குறி வேண்டல் முதலிய இருபத் 
தேழும் பிறவும் இரவுக்குறி விரிகளாம் என்பது . 


145 


அல்லகுறி , வருந்தொழிற்கு அருமை என்று இரவுக் 
குறி இடையீடு இருவகைப்படும் என்பது . 


148 


இறைவிக்கு இகுளை இறைவரவு உணர்த்துழித் தான் 
குறி மருண்டமை தலைவி அவட்கு உரைத்தல் 
முதலிய பதினெட்டும் பிறவும் இரவுக்குறி இடை 
யீட்டின் விரி என்பது . 


147 


அச்சம் , உவர்த்தல் , ஆற்றாமை என்ற மூன்றும் 
வரைதல் வேட்கையின் வகைகள் என்பது . 


148 


.... 


பருவரல் வினவிய பாங்கிக்கு இறைவி அருமறை 
செவிலி அறிந்தமை கூறல் முதலிய பதினெட்டும் 
பிறவும் வரைதல் வேட்கையின் விரி என்பது . 


149 


... 


3 


18 


லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


பொய்த்தல் , மறுத்தல் , கழறல் , மெய்த்தல் என்று 
வரைவு கடாவுதல் நால்வகைப்படும் என்பது , 


150 


.... 


வினவிய செவிலிக்கு மறைத்தமை விளம்பல் முதலிய 
இருபதும் பிறவும் வரைவு கடாவு தலின் விரி 
என்பது . 
செலவு அறிவுறுத்தல் முதலிய ஏழும் ஒருவழித்தணத் 
தலின் வகை என்பது . 


151 


.... 


152 


... 


தன்பதிக்கு அகற்சி தலைவன் சாற்றல் முதலிய பன்னி 
ரண்டும் பிறவும் ஒருவழித் தணத்தலின் விரி 


என்பது . 


153 


- 


154 


பிரிவு அறிவுறுத்தல் முதலிய ஒன்பதும் வரைவு இடை 
வைத்துப் பொருள்வயின் பிரிதலின் வகைகள் 
என்பது . 
என் பொருட்பிரிவு உணர்த்து ஏந்திழைக்கு என்றல் 
முதலிய இருபத்தொன்றும் பிறவும் வரைவு இடை 
வைத்துப் பொருள்வயின் பிரிதலின் விரிகளாம் 
என்பது . 


155 . 


.... 


வரைவாவது , தலைவன் தலைவியை அவர் இருமுது 
குரவர் கொடுப்பவும் கொடாது ஒழியவும் அங்கியங் 
கடவுள் அறிகரியாக மந்திர விதிப்படி மணந்து 
கொள்ளுதலாம் என்பது . 


156 


வரைவுமலிவு , அறத்தொடு நிலை என்ற இரண்டும் 
வரைவின் கிளவித்தொகையாம் என்பது . 


157 


G. 


வரைவுமுயல்வு உணர்த்தல் முதலாக வரைவுமலிதல் 
நான்கு வகைப்படும் என்பது . 


158 


காதலன் முலைவிலை விடுத்தமை பாங்கி காதலிக்கு 
உணர்த்தல் முதலியனவும் பிறவும் வரைவு 
மலிதலின் விரியாம் என்பது . 


159 


அகத்திணையியல் - நூற்செய்தி 


19 


முன்னிலை எனவும் , முன்னிலைப் புறமொழி எனவும் 
அறத்தொடு நிலை இருவகைப்படும் என்பது . 


160 


161 


கையறுதோழி கண்ணீர் துடைத்தல் முதலிய பதி 
னொன்றும் பிறவும் அறத்தொடு நிற்றலின் விரி 
யாம் என்பது . 
போக்கு , கற்பொடு புணர்ந்த கவ்வை , மீட்சி என்ற 
மூன்றும் களவு வெளிப்பாட்டிற்கு உரிய கிளவித் 
தொகைகளாம் என்பது . 


162 


போக்கு அறிவுறுத்தல் முதலாக உடன்போக்கு எட்டு 
வகைப்படும் என்பது . 


163 


பாங்கி தலைவற்கு உடன்போக்கு உணர்த்தல் முத 
லாகிய பதினெட்டுக் கிளவியும் உடன் போக்கின் 
விரியாம் என்பது . 


164 


செவிலி புலம்பல் முதலிய ஐந்தும் கற்பொடு புணர்ந்த 
கவ்வையின் வகைகளாம் என்பது . 


165 


.. 


வினவிய பாங்கியின் உணர்ந்தகாலை இனையல் என் 
போர்க்கு எதிர் அழிந்து மொழிதல் முதலிய இருபத் 
தொன்றும் பிறவும் கற்பொடு புணர்ந்த கவ்வை 
யின் விரியாம் என்பது . 


166 


தெளித்தல் முதலிய நான்கும் மீட்சியின் விரியாம் 


என்பது . 


167 


தலைவி சேண் அகன்றமை செவிலி தாய்க்கு உணர்த் 
தல் முதலாகக் கூறப்பட்ட ஆறும் மீட்சியின் விரி 
யாம் என்பது . 


... 168 


தலைவியை உடன்போய் வரைந்து மீடற்தம் அவள் 
மனை வரைதற்கும் தன்மனைவரைதற்கும் , மீட்சியின் 
விரியில் செவிலிகூற்று ஒழிந்த ஐந்தும் உரியவாம் 
என்பது . 


1891 


.... 


20 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


வினாதல் செப்பல் மேவல் என்று , தலைவன் மீண்டு வந்து 
தன் மனையின் கண் வரைதல் மூவகைத்து என்பது . 


170 


பணிமொழி நற்றாய் மணன் அயர் வேட்கையின் 
செவிலியை வினாதல் முதலிய ஐந்தும் தன்மனை 
வரை தலின் விரியாம் என்பது . 


171 


நற்றாய் 


மணன் அயர்வேட்கை ஒன்றும் ஒழித்து 
அல்லாத நான்கும் , தலைமகன் புணர்ந்து உடன் 
போய்த் தலைமகளைத் தன் ஊரில் வரைந்து மீடற்கு 
உரியவாம் என்பது . 


172 


தலைவன் தம்மூர் சார்ந்தமை உணர்த்தல் முகலாகப் 
பாங்கி தான் அது முன்னே சாற்றியது உரைத்தல் 
ஈறாகச் சொல்லப்பட்ட கிளவி பதினொன்றும் உடன் 
போய் மீண்டு வரைந்துகோடலின் விரியாம் 
என்பது . 


..... 173 


போக்கு அறிவுறுத்தல் முதலிய நான்கும் உடன் 
போக்கு இடையீட்டின் வகைகளாம் என்பது . 


174 


... 


நீங்கும் கிழத்தி பாங்கியர் தமக்குத் தன் செலவு 
உணர்த்தி விடுத்தல் முதலாகிய ஆறும் உடன் 
போக்கு இடையீட்டின் விரியாம் என்பது . 


175 


தன் ஊர் வரை தலும் தன் மனை வரைதலும் நீங்கலான 
ஏனைய வரைவுகளில் , தலைவன் , அந்தணர் சான் 
றோரை முன்னிட்டு அருங்கலன்களை அணிவித்துத் 
தலைவியை வரைவான் என்பது . 


176 


- 


கற்பாவது மகிழ்வும் ஊடலும் ஊடல்உணர்த்தலும் 
பிரிவும் பிறவும் பொருந்தியதாகும் என்பது . 


177 


இல்வாழ்க்கை முதலிய ஏழும் கற்பின் கிளவித் 
தொகையாம் என்பது . 


..... 178 


அகத்திணையியல் - நூற்செய்தி 


21 


இல்வாழ்க்கையானது கிழவோன் மகிழ்ச்சி முதலாக 
நான்கு வகைப்படும் என்பது . 


179 


தலைவன் தலைவிமுன் பாங்கியைப் புகழ்தல் முதலிய 
பத்தும் பிறவும் இல்வாழ்க்கையின் விரி என்பது . 


180 


.... 


வாயில் வேண்டல் முதலிய நான்கும் பரத்தையிற் 
பிரிவின் வகைகளாம் என்பது . 


181 


காதலன் பிரிவுழிக் கண்டோர் புலவிக்கு ஏது ஈதாம் 
இவ்விறைவிக்கு என்பது 

முதலாக உரைத்த 
பதினொன்றும் பிறவும் , உணர்த்த உணரும் ஊட 
லின் வீரிகளாம் என்பது . 


182 


வெள்ளணி அணிந்து விடுப்புழி அண்ணல் வாயில் 
வேண்டல் முதலிய பதினான்கும் பிறவும் , உணர்த்த 
உணரா ஊடலின் விரிகளாம் என்பது . 


... 183 


ஆயிழை மைந்தனும் ஆற்றாமையும் வாயிலாக வரவு 
எதிர்கோடல் முதலிய நான்கும் பிறவும் , உணர்த்த 
உணரா ஊடற்கு உரிய ஒழிபாம் என்பது . 


184 


.... 


சென்ற மூன்று நூற்பாச் செய்திகளும் பரத்தையிற் 
பிரிவின் வீரி என்பது . 


185 


( 


பிரிவு அறிவுறுத்தல் முதலிய ஒன்பதும் பிறவும் ,, 
ஓதல் முதலிய ஐவகைப் பிரிவுகளின் வகைகளாம் 
என்பது . 


186 


187 


அகப்பொருள் பன்னிருபகுதிப் பட்டுச் செய்யுளுக்கு 

உறுப்பாய் வரும் என்பது . 
அப்பன்னிரு பகுதிகளும் திணை கைகோள் கூற்று 
கேட்போர் இடன் காலம் பயன் முன்னம் மெய்ப் 
பாடு எச்சம் பொருள் வகை துறை என்பனவாம் 
என்பது . 


183 


22 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


... 


திணையும் கைகோளும் முன்னரே இவ்வியலின் 
தொடக்கத்தில் கூறப்பட்டன ; திணைகளுள் 
ஒன்றும் கைகோள்களுள் ஒன்றும் அகச்செய்யுளுள் 
தவறாது வரும் என்பது . 

189 
பார்ப்பான் முதலிய அறுவரும் 

களவுக்காலக் 
கூற்றிற்கும் , அவ்வறுவரோடு பாணன் முதலிய 
அறுவரும் சேரப் பன்னிருவரும் 

கற்புக்காலக் 
கூற்றிற்கும் உரியர் என்பது . 

.... 19 ) 


ஊரவர் முதலியவருடைய கூற்றுக்கள் நேர்முகமாக 
அமையாது 

கொண்டு எடுத்து மொழிப்படும் 
என்பது . 


191 


.... 


தலைவனொடும் தலைவியொடும் தலைவியின் நற்றாய் 
நேர்முகமாகக் கூற்று நிகழ்த்தாள் என்பது . 


192 


.... 


நற்றாயும் செவிலித்தாயும் கூற்று நிகழ்த்துங்கால் , 
அவர்கள் 

கூற்று இன்னாரோடு இன்னுழி ஆம் 
என்பது . 


193 


கண்டோர் தாயர் பாங்கியர் , தலைவன் தலைவியரோடு 
கூற்று நிகழ்த்துவர் என்பது . 


194 


தலைவிதமர் உடன்போக்கில் 

தொடர்ந்துவரின் , 
தலைவன் தலைவியோடு ஆணையும் கூறும் என்பது.... 195 


உடன் போய் மீண்ட தலைவி பின் , கற்புக்காலத்துப் 
பிரிவுழித் தலைவனொடு சுரத்து இயல்பு கூறுவள் ; 
பிரிந்துழிச் சுரத்து இயல்பு நினைந்து நெஞ்சொடும் 
பிறரொடும் வருந்திக் கூறுவள் என்பது . 


196 


1.R. 


விதந்து கூறப்படாத பார்ப்பான் முதலியோர் , 
தேவைப்பட்ட இடங்களில் தலைவன் தலைவியரோடு 
கூற்று நிகழ்த்துவர் என்பது . 


197 


... 


23 


அகத்திணையியல் - நூற்செய்தி 
காமம் இடையீடு பட்டவழித் தலைவனும் தலைவியும் 
அஃறிணைப் பொருள்களோடும் , 
போலவும் கொண்டு , கூற்று நிகழ்த்துதல் முதலி 
யன நிகழும் என்பது . 


கேட்குந் 


198 


காமம் இடையீடு பட்டுழிக் கனாக் கண்டு அதனைப் 
பிறருக்குக் கூறுதல் தலைவன் தலைவியருக்கு உண்டு 
என்பது . 


199 


.... 


200 


பிறரொடு கூறாதே தாமே கூறி அமைதியு றுதலும் 

உண்டு என்பது . 
தலைவன்கூற்றும் தலைவி கூற்றும் மறையோர் 
முதலிய பதின்மரும் , மறையோன் கூற்றும் 
அறிவர் கூற்றும் இறையோன் முதலிய ஏனை 
யோரும் கேட்பர் என்பது . 


201 


ஒருவழிப்பட்டு ஓர் இலக்கணத்தான் முடியும் கரும் 
நிகழ்ச்சி இடம் எனக் கூறப்படும் என்பது . 


202 


.... 


இறப்பு நிகழ்வு எதிர்வு என்ற முக்காலத்தும் பொருள் 
நிகழ்ச்சியை உரைப்பது காலமாகும் என்பது . 


203 


தனால் இது மிகவும் பயக்கும் என்று தொகுத்துச் 
சொல்லப்படும் பொருள் பயன் என்னும் உறுப்பாம் 
என்பது . 


204 


இவ்விடத்து இம்மொழி இவர் இவர்க்கு உரிய என்று 
குறிப்பான் அறியுமாறு செய்வது முன்னமாகும் 


205 


என்பது . 


உய்த்துணர்ச்சியின்றி உடலின் வரும் வேறுபாடுகள் 
கொண்டு அறிவது மெய்ப்பாடாகும் ; அம்மெய்ப் 
பாடு நகை முதலாக உவகை ஈறாக எட்டுவகைப் 
படும் ; அவை ஒவ்வொன்றும் நந்நான்கு நிலைக் 
களன்களை உடைய என்பது . 


206 


24 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


இவை போலவே , உடைமை இன்புறல் முதலிய 
மெய்ப்பாடுகளும் உண்டு என்பது . 


207 


புகுமுகம் புரிதல் முதலிய பன்னிரண்டும் , பாராட் 
டெடுத்தல் முதலிய பன்னிரண்டும் 

முறையே 
புணர்ச்சிக்கு முன்னும் புணர்ச்சியின் பின்னும் 
நிகழும் மெய்ப்பாடுகள் என்பதும் , இன்பத்தை 
வெறுத்தல் முதலிய பன்னிரண்டும் கற்பினும் கள 
விற்கே சிறந்த மெய்ப்பாடுகள் என்பதும் , முட்டு 
வயின் கழறல் முதலிய எட்டும் வரைதல் வேட்கை 
யைப் புலப்படுத்தும் மெய்ப்பாடுகள் என்பதும் , 
தெய்வம் அஞ்சல் முதலிய பதினொன்றும் கற்பிற்கு 
உரிய மெய்ப்பாடுகள் என்பதும் , நிம்பிரி முதலிய 
பன்னிரண்டும் நற்காமத்திற்கு ஆகா மெய்ப்பாடு 
கள் என்பதும் . 
கூற்றினானும் குறிப்பினானும் முடிக்கப்படும் இலக் 
கணத்தோடு கூடிய 

கிளவிகள் எச்சமாகும் 


208 


.... 


என்பது . 


209 


எல்லாத் திணைகளுக்கும் பொதுவாய்ச் செய்யப்படும் 
பொருட்கூறு பொருள்வகையாம் என்பது . 


... 210 


பிறதிணைப் பொருள்கள் ஒரு நிலத்தில் பொருந்தி அந் 
நிலத்திற்கு ஏற்ற இயல்பைப் பொருந்துதல் துறை 
யாம் என்பதும் , கவிக்கூற்றும் துறையுள் அடங் 
கும் என்பதும் . 
பாடல்களில் உவமப்பொருளும் இறைச்சிப்பொரு 
ளும் திணையை உணர்த்தப் பயன்படும் என்பது . 


211 


212 


... 


உவமமானது உள்ளுறை 

உவமம் , வெளிப்படை 
உவமம் என்று இருவகைப்படும் என்பது . 


213 


.... 


உள்ளுறை உவமம் உய்த்துணர் வகைத்தாய்க் கருப் 
பொருள் களனாத் தோன்றும் என்பது . 


214 


அகத்திணையியல் - நூற்செய்தி 


25 


215 


வெளிப்படை உவமம் வினை , பயன் , வடிவு , நிறம் 

என்று நால்வகைப்படும் என்பது . 
இறைச்சிப் பொருள் பொருளின் புறத்தே புலப்படும் 

என்பது . 
முதியவன் காமஞ் சாலா இளமையோளை வருணித்து 
அவள் மறுமாற்றம் தாராத நிலையினும் தானே 
பேசி இன்புறுதலே சிறப்பான கைக்கிளையாம் 


216 


என்பது . 


217 


218 


219 


... 


2201 


221 


இக்கைக்கிளை தலைமைப்பாடு இல்லா தவருக்கும் 

இழிகுலத்தோருக்குமே உரித்து என்பது . 
மடல் ஏறுதல் முதலிய நான்கும் சிறப்பில்லாப் பெருந் 

திணை என்பது . 
பாட்டுடைத் தலைவன் கிளவித்தலைவன் எனப் பாட 

லுள் தலைவர் இருவர் சுட்டப்படுவர் என்பது . 
அவருள் பாட்டுடைத் தலைவனே உயர்ந்தோன் 

என்பது . 
நிலப்பெயர் முதலிய ஐந்தானும் பாட்டுத் தலைவரும் , 
இயற்பெயர் ஒழிந்த ஏனைய பெயர்களால் கிளவித் 
தலைவரும் சுட்டப்படுவர் என்பது . 
கிளவித்தலைவனுக்கு இயற்பெயர் கூறார் என்பது . 
ஒரே பாடலில் இருவரும் ஒருசேர வருதலும் , அவருள் 
ஒருவரே வருதலும் , ஒருவரும் வாராது ஒழிதலும் 
நிகழும் என்பது . 
அகப்புறப் பாடலும் அகப்பாடல் இலக்கணத்தைப் 

பெரும்பாலும் ஏற்கும் என்பது . 
கூறியது கொண்டு கூறாததனையும் உய்த்துணர்ந்து 
கொள்ளுதல் பண்பாளர் 

என்ற இயல் 
புறனடை இஃது என்பது . 


222 


.... 


223 


- 


224 


225 


.... 


கடமை 


226 


. 


4 


தொல்காப்பிய நூற்பாக்கள் 


115 ஒன்றே வேறே என்றிரு பால்வயின் 

ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் 
ஒத்த கிழவனும் கிழத்தியும் காண்ப 
மிக்கோன் ஆயினும் கடிவரை யின்றே தொல் . பொ . 93 


116 பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டொடு 

உருவு நிறுத்த காம வாயில் 
நிறையே அருளே உணர்வொடு திருஎன 
முறையுறக் கிளந்த ஒப்பினது வகையே . 


273 


190 பார்ப்பான் பாங்கன் தோழி செவிலி 

சீர்த்தகு சிறப்பின் கிழவன் கிழத்தியோடு 
அளவியல் மரபின் அறுவகை யோரும் 
களவியல் கிளவிக்கு உரியர் என்ப . 


501 


பாணன் கூத்தன் விறலி பரத்தை 
யாணம் சான்ற அறிவர் கண்டோர் 
பேணுதகு சிறப்பின் பார்ப்பான் முதலா 
முன்னுறக் கிளந்த கிளவியொடு தொகைஇத் 
தொன்னெறி மரபின் கற்பிற்கு உரியர் . 


502 


191 ஊரும் அயலும் சேரி யோரும் 

நோய் மருங்கு அறிநரும் தந்தையும் தன்னையும் 
கொண்டெடுத்து மொழியப்படுவது அல்லது 
கூற்று அவண் இன்மை யாப்புறத் தோன்றும் . 


503 


192 கிழவன் தன்னொடும் கிழத்தி தன்னொடும் 

நற்றாய் கூறல் முற்றத் தோன்றாது . 


504 


198 நோயும் இன்பமும் இருவகை நிலையின் 

காமம் கண்ணிய மரபு இடை தெரிய 
எட்டன் பகுதியும் விளங்க ஒட்டிய 


அகத்திணையியல் - தொல் . நூற்பாக்கள் 

27 
உறுப்புடை யதுபோல் உணர்வுடை யதுபோல் 
மறுத்துரைப்பதுபோல் நெஞ்சொடு புணர்த்தும் 
சொல்லா மரபினவற்றொடு கெழீஇச் 
செய்யா மரபின் தொழில்படுத்து அடக்கியும் 
அவரவர் உறுபிணி தமபோல் சேர்த்தியும் 
அறிவும் புலனும் வேறுபட நிறீஇ 
இருபெயர் மூன்றும் உரிய வாக 
உவம வாயில் படுத்தலும் உவமம் 
ஒன்றிடத் திருவர்க்கும் உரியபாற் கிளவி . 

தொல் . பொ . 196 
199 கனவும் உரித்தால் அவ்விடத் தான 

197 
202 ஒரு நெறிப் பட்டாங்கு ஓரியல் முடியும் 
கரும் நிகழ்ச்சி இடம்என மொழிப . 

513 


ன . 


203 இறப்பே நிகழ்வே எதிரது என்னும் 

திறத்தியல் மருங்கின் தெரிந்தனர் உணரப் 
பொருள் நிகழ்வு உரைப்பது காலம் ஆகும் . 

514 
2014 இது நனி பயக்கும் இதனான் என்னும் 
தொகை நிலைக் கிளவி பயன்எனப் படுமே . 

515 
205 இவ்விடத்து இம்மொழி இவர் இவர்க்கு உரியான்று 

அவ்விடத்து அவரவர்க்கு உரைப்பது முன்னம் . 519 
206 உய்த்துணர்வு இன்றித் தலைவரு பொருளின் 
மெய்ப்பட முடிப்பது மெய்ப்பாடு ஆகும் 

516 


அவைதாம் , 


நகையே அழுகை இனிவரல் மருட்கை 
அச்சம் பெருமிதம் வெகுளி உவகைஎன்று 
அப்பால் எட்டாம் அவ்வகை எட்டும் 


251 


எள்ளல் இளமை பேதைமை மடமே 
இளிவே இழவே அசைவே வறுமை 


252 
253 


28 


இலக்கண விளக்கம்- பொருளதிசாரம் 


மூப்பே பிணியே வருத்தம் மென்மை தொல் . பொ . 254 
புதுமை பெருமை சிறுமை ஆக்கம் 

* 55 
அணங்கே விலங்கே கள்வர் தம் இறையே 

256 
கல்வி தறுகண் இசைமை கொடையே 

257 
உறுப்பறை குடிகோள் அலை கொலை அவற்றொடு 

258 
செல்வம் புலனே புணர்வுவிளை யாட்டெனப் 259 
புல்லித் தோன்றும் பொருள் வகை அவற்றான் 
ஒன்று நான்குசெய்து உறழாண் ணான்காம் 
என்று கூறுப இயல்புஉணர்ந் தோரே . 


207 ஆங்கவை ஒருபால் ஆக ஒருபால் 

உடைமை இன்புறல் நடுவு நிலை அருளல் 
தன்மை அடக்கம் வரை தல் அன்புஎனா அக் 
கைம்மிகல் நலிதல் சூழ்ச்சி வாழ்த்தல் 
நாணுதல் துஞ்சல் அரற்றுக் கனவுஎனா அக் 
கையாறு இடுக்கண் பொச்சாப்புப் பொறாமை 
வியர்த்தல் ஐயம் மிகை நடுக்கு எனாஅ 
இவையும் உளவே அவை அலங் கடையே . 


260 


208 புகுமுகம் புரிதல் பொறி நுதல் வியர்த்தல் 


நகு நயம் மறைத்தல் சிதைவு பிறர்க்கு இன்மை 


261 


கூழை விரித்தல் காது ஒன்று களைதல் 
ஊழ் அணி தைவரல் உடைபெயர்த்து உடுத்தல் 


262 


அல்குல் தைவரல் அணிந்தவை திருத்தல் 
இல்வலி உறுத்தல் இருகையும் எடுத்தலொடு 


263 


பாராட்டு எடுத்தல் மடம்தப உரைத்தல் 
ஈரம் இல் கூற்றம் ஏற்று அலர் நாணல் 
கொடுப்பவை கோடல் உளப்படத் தொகைஇத் 


264 


தெரிந்துடன் படுதல் திளைப்புவினை மறுத்தல் 
கரந்திடத்து ஒழிதல் கண்டவழி உவத்தல் 


265 


29 


அகத்திணையியல் - தொல் . நூற்பாக்கள் 


புறம்செயச் சிதைதல் புலம்பித் தோன்றல் 
கலங்கி மொழிதல் கையறவு உரைத்தல் எனக் 

266 
காட்சிமுதல் ஆறையும் கண்ணி ஒன்று ஈரிரண்டு 
ஆட்சியின் அமைந்தா ராறுமெய்ப் பாடும் 
அன்ன பிறவும் அகன்ஐந் திணைக்கண் தொல் . பொ . 267 


துன்னும் என்ப துணிந்திசி னோரே . 


209 சொல்லொடும் குறிப்பொடும் முடிவுகொள் இயற்கை 
புல்லிய கிளவி எச்சம் ஆகும் . 

518 
210 இன்பமும் இடும்பையும் புணர்வும் பிரிவும் 

ஒழுக்கமும் என்றிவை இழுக்குநெறி இன்றி 
இதுவாகி இத்திணைக்கு உரிப்பொருள் எனாது 
பொதுவாய் நிற்றல் பொருள்வகை என்ப . 

520 


211 அவ்வம் மாக்களும் விலங்கும் அன்றிப் 

பிற அவண் வரினும் திறவதின் நாடித் 
தத்தம் இயல்பின் மரபொடு முடியின் 


521 


அத்திறம் தானே துறை எனப் படுமே . 
216 இறைச்சி தானே பொருள் புறத் ததுவே . 


229 


217 காமம் சாலா இளமை யோள்வயின் 

ஏமம் சாலா இடும்பை எய்தி 
நன்மையும் தீமையும் என்று இரு திறத்தால் 
தன்னொடும் அவளொடும் தருக்கிய புணர்த்துச் 
சொல்எதிர் பெறாஅன் சொல்லி இன் புறுதல் 

புல்லித் தோன்றும் கைக்கிளைக் குறிப்பே 
219 ஏறிய மடல் திறம் இளமை தீர்திறம் 

தேறுதல் ஒழித்த காமத்து மிகுதிறம் 
மிக்க காமத்து மிடலொடு தொகைஇச் 
செப்பிய நான்கும் பெருந்திணைக் குறிப்பே . 


50 


51 


30 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


இறையனார் களவியல் 


113 அன்பின் ஐந்திணைக் களவெனப் படுவது 

அந்தணர் அருமறை மன்றல் எட்டினுள் 
கந்தருவ வழக்கம் என்மனார் புலவர் . இறை . கள , 


- 


1 


இவ்வாசிரியர் தாமே யாத்த நூற்பாக்கள் 


உமைஉரு உருமடுத்து உலகு இளைப்பு ஒழிக்கும் 
இமையவன் அடிபணிந்து இயம்புவன் பொருளே . பொ .1 
போக்கறு மரபின் பொருள் எனப் படுவது 
நோக்கறும் வீடு நுவற்சிசெல் லாமையின் 
அறம்பொருள் இன்பம் ஆகும் அதுவே 
அகனும் புறனுமென்று ஆயிரு பாற்றாய் 
வகைப்பட வந்த அணி நலம் தழீ இச் 
செய்யுள் இடவயின் புல்லிய நெறித்தே . 

2 
அகம்எனப் படுவது வகை ஒரு மூன்றனுள் 
இன்பம் என்னும் இயல்பிற்று ஆகி 
அகத்து நிகழ் ஒழுக்கம் ஆதல் வேண்டும் . 

3 


அதுவே கைக்கிளை ஐந்திணை ஏனைப் 
பெருந்திணை எனஎழு பெற்றித்து ஆகும் . 


அவைதாம் , 


ஆவணி முதலா இரண்டிரண்டு ஆக 
ஆடி இறுதிய ஆயுங் காலே , 


12 


1 


மாலை யாமம் வைகுறு என்றா 
காலை நண்பகல் எற்பாடு என்றா 
அறுவகைத்து என்ப சிறு பொழுது அவைதாம் 
படுசுடர் அமையம் தொடங்கி ஐயிரு 
கடிகை அளவைய காணுங் காலே . 


13 


1 


31 


அகத்திணையியல் - இவ்வாசிரியர் 


........ 


அவை , ஓரிரண்டு ஓரிரண்டு உரைத்தஐந் திணைக்கும் 
நேரும் என்மனார் நெறிஉணர்ந் தோரே . 


21 


23 


ஒருதலைக் காமமும் ஒவ்வாக் காமமும் 
வீரவியும் வரூஉம் மரபின என்ப . 
காட்சி வேட்கை உள்ளுதல் மெலிதல் 
ஆக்கம் செப்பல் நாணுவரை இறத்தல் 
நோக்குவ எல்லாம் அவையே போறல் 
மறத்தல் மயக்கம் சாக்காடு என்ற 
ஐயிரு அவத்தையும் பெய்கழல் காளையும் 
புகுமுகம் புரிதல் முதல் ஆகிக் 
காட்சி முதல் மூன்றையும் கருதிநந் நான்காய் 
ஆட்சியின் அமைந்தஈ ராறுமெய்ப் பாடும் 
முருந்து இள முறுவலும் பொருந்துதல் உறினே 
மெய்யுறு புணர்ச்சி எய்துதற்கு உரித்தே . 


33 


கூறிய அகப்பொருள் ஆறிரு வகைத்தாய்ப் 
பாட்டுறுப்பாய்வரூஉம் பண்பிற்று என்ப 
போக்கறு மரபின் புல்லிய நெறித்தே . 


187 


திணையே ...... அப்பால் ஆகும் அவ் வாறிரு வகையே . 188 
முன்னவை இரண்டும் சொன்னவை யாய் அவற்று 
ஒன்று அவண் வருதல் ஒன்றித் தோன்றும் . 

189 


கிழவோன் தன்னொடும் கிழத்தி தன்னொடும் 
நற்றாய் கூறல் முற்றத் தோன்றாது . 

192 
இவையன்றித் தொல்காப்பிய நூற்பாக்களும் இறைய 
னார் களவியல் நூற்பாவும் நீங்கலான யாவும் நம்பியகப் 
பொருள் நூற்பாக்களைத் தனித்தும் இணைத்தும் கொண்டன 
வேயாம் . 


உரை மேற்கோள் நூற்பாக்கள் 


10 நடுவண் ஐந்திணை நடுவணது ஒழியப் 
படுதிரை வையம் பாத்திய பண்பே . 

தொல் . பொ . 2 
53 கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டே 
புணர்ந்துஉடன் போகிய காலை யான . 

143 


113 முன்னைய மூன்றும் கைக்கிளைக் குறிப்பே 

பின்னைய நான்கும் பெருந்திணை பெறுமே . 


105 


117 சிறந்துழி ஐயம் சிறந்தது என்ப 

இழிந்துழி இழிபே சுட்ட லான . 


94 


135 நாற்றமும் தோற்றமும் ஒழுக்கமும் உண்டியும் 

செய்வினை மறைப்பினும் செலவினும் பயில்வினும் 
புணர்ச்சி எதிர்ப்பாடு உள்ளுறுத்து வரூஉம் 
உணர்ச்சி ஏழினும் உணர்ந்த பின்றை 


114 


ஆங்குஉணர்ந்து அல்லது கிழவோன் தேஎத்துத் 
தான்குறை உ - றுதல் தோழிக்கு இல்லை . இறை . கள . 8 


நாணவும் நடுங்கவும் நாடாள் தோழி 
காணுங் காலைத் தலைமகள் தோத்து . 

பழைய நூற்பா . 
காமப் புணர்ச்சியும் இடந்தலைப் படலும் 
பாங்கொடு தழா அலும் தோழியின் புணர்வும் என்று 
ஆங்கநால் வகையும் அடைந்த காமமொடு 
முறையான் மொழிந்தசின் மறையோர் ஆறே . 

தொல் . பொ . 498 


புணர்ந்த பின்றை ஆங்கனம் ஒழுகாது 
பணிந்த மொழியால் தோழி தேஎத்து 
இரந்துகுறை யுறுதலும் கிழவோன் மேற்றே 


இறை . கள, 5 


33 


அகத்திணையியல் - நூற்செய்து 


109 


பெட்ட வாயில் பெற்று இரவுவலி உறுப்பினும் 
ஊரும் பெயரும் கெடுதியும் பிறவும் 
நீரில் குறிப்பின் நிரம்பக் கூறித் 
தோழியைக் குறையுறும் பகுதியும் 

இறை . கள . 
இரந்துகுறை பெறா அது தோழியும் செவிலியும் 
ஒருங்குதலைப் பெய்த செவ்வி நோக்கிப் 
பதியும் பெயரும் பிறவும் வினா அய்ப் 
புதுவோன் போலப் பொருந்துவ கிளந்து 
மதியுடம் படுத்தற்கும் உரியன் என்ப . 


156 கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டே 

புணர்ந்துடன் போகிய காலை யான . தொல் . பொ . 143 


157 கரணம் பிழைக்கின் மரணம் பிழைக்கும் . பழைய நூற்பா 


195 இடைச்சுர மருங்கின் கிழவன் கிழத்தியொடு 

வழக்கியல் ஆணை கிளத்தற்கும் உரியன் தொல் . பொ . 506 
208 இன்பத்தை வெறுத்தல் துன்பத்துப் புலம்பல் 

எதிர்பெய்து பரிதல் ஏதம் ஆய்தல் 
பசிஅட நிற்றல் பசலை பாய்தல் 
உண்டியில் குறைதல் உடம்பு நனி சுருங்கல் 
கண் துயில் மறுத்தல் கனவொடு மயங்கல் 
பொய்யாக் கோடல் மெய்யே என்றல் 
ஐயம் செய்தல் அவன் தமர் உவத்தல் 
அறன் அளித்து உரைத்தல் ஆங்குநெஞ்சு அழிதல் 
எம்மெய் ஆயினும் ஒப்புமை கோடல் 
ஒப்புவழி உவத்தல் உறுபெயர் கேட்டல் 
நலத்கக நாடின் கலக்கமும் அதுவே . 

270 


முட்டுவயின் கழறல் முனிவுமெய் நிறுத்தல் 
அச்சத்தின் அகறல் அவன்புணர்வு மறுத்தல் 
5 


84 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


தூது முனிவு இன்மை துஞ்சிச் சேர்தல் 
காதல் கைம்மிகல் கட்டுரை யின்மை 
ஆயிரு நான்கே அழிவில் கூட்டம் . 


27 / 


தெய்வம் அஞ்சல் புரை அறம் தெளிதல் 
இல்லது காய்தல் உள்ளது உவர்த்தல் 
புணர்ந்துழி உண்மை பொழுதுமறுப்பு ஆக்கம் 
அருள்மிக உடைமை அன்புதொக நிற்றல் 
பிரிவு ஆற் றாமை மறைந்தவை உரைத்தல் 
புறஞ்சொல் மாணாக் கிளவியொடு தொகைஇச் 
சிறந்த பத்தும் செப்பிய பொருளே . தொல் . பொ 272 


நிம்பிரி கொடுமை வியப்பொடு புறமொழி 
வன்சொல் பொச்சாப்பு மடிமையொடு குடிமை 
இன்புறல் ஏழைமை மறப்போடு ஒப்புமை 
என்று இவை இன்மை என்மனார் புலவர் . 


274 


அகத்திணையியல் அமைப்பு 
அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் உறுதிப்பொருள் 
நான்கனுள் , வீடு பேறு சிந்தையும் மொழியும் செல்லா 
நிலைமைத்து . ஆதலின் , நூல்களான் நுவலப்படுவன அறம் 
பொருள் இன்பம் என்ற மூன்றே . அவை தொகுத்துக் கூறும் 
தமிழ்மரபிலே அகம் புறம் என்று இருபகுதியாக வழங்கப் 
பட்டு , அணி நலன்களோடு செய்யுளகத்துக் கூறப்படும் . 
அவற்றுள் , அகமாவது 

அறம் பொருள் இன்பம் என்எற 
மூன்றனுள் இன்பம் என்னும் வகையதாகி , உள்ளத்தாலேயே 
நுகர்ந்து இன்புறும் காம இன்பமாகும் . அது 

கைக்கிளை 
ஐந்திணை பெருந்திணை என எழுவகைப்படும் . 

கைக்கிளை 
யாவது ஒருதலைக்காமம் ; பெருந்திணையாவது பொருந்தாக் 
காமம் ; ஐந்திணையாவது அன்புடைக் காமம் ஆகும் . இவ் 
வெழுவகைத்திணையும் பண்டைய சான்றோர் கூறிய மரபு 
வழாமல் , யா தானும் ஒரோவழி ஒருசாரார் மாட்டு உலகிய 
லான் 

நிகழும் ஒழுக்கத்தினை எல்லாருக்கும் . பொதுவாக்கி 
இடனும் காலமும் நியமித்துப் புனைந்துரை வகையானும் 
உலகியல் வகையானும் கூறப்படும் . ஐந்திணைகள் குறிஞ்சி 
பாலை முல்லை மருதம் நெய்தல் என்பனவாம் . ஒவ்வொரு 
திணைக்கும் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என் 
பன கொள்ளப்படும் . முதற்பொருள் , நிலன் எனவும் பொழுது 
எனவும் இருவகைப்படும் . மலையும் மலைசார்ந்த இடமும் , 
பாலையும் பாலை சார்ந்த இடமும் , காடும் காடுசார்ந்த இட 
மும் , வயலும் வயல்சார்ந்த இடமும் , கடலும் கடல்சார்ந்த 
இடமும் , முறையே இவ்வைந்திணைக்கும் நிலன்களாகும் . 
பொழுது , பெரும் பொழுது எனவும் சிறுபொழுது எனவும் 
இருவகைப்படும் . கார் கூதிர் முன்பனி பின்பனி இளவேனில் 
முதுவேனில் என்ற ஆறு பெரும்பொழுதுகளும் , ஆவணி 
திங்கள் தொடங்கி ஆடித்திங்கள் இறுதியாக , இரண்டு 
இரண்டு திங்களை வரையறையாக உடையன . மாலை யாமம் 
வைகுறு காலை நண்பகல் எற்பாடு என்ற சிறுபொழுது 
ஆறும் , கதிரவன் மறைதல் தொடங்கி மறுநாள் கதிரவன் 
மறையுங் காறும் ஒவ்வொன்றும் பப்பத்து நாழிகையான 
அளவை உனடயவாம் . குறிஞ்சிக்குப் பெரும்பொழுதுகள் 
கூதிரும்முன் பனியும் , சிறுபொழுது யாமமும் ஆகும் . பாலைக் 
குப் பெரும்பொழுதுகள் இளவேனிலும் முதுவேனிலும் , சிறு 
பொழுது நண்பகலும் ஆகும் . முல்லைக்குப் பெரும்பொழுது 
காரும் , சிறுபொழுது மாலையும் ஆகும் . மருதத்திற்கு ஆண்டு 
முழுதும் பெரும்பொழுதும் , வைகுறுவும் விடியலும் சிறு 
பொழுதுகளும் ஆகும் . நெய்தலுக்கு ஆண்டு முழுதும் பெரும் 
பொழுதும் , எற்பாடு சிறுபொழுதும் ஆகும். 


ஒவ்வொருநிலத்திற்கும்,தெய்வம்-உயர்மக்கள்-பொதுமக்கள்-பறவைகள்-விலங்குகள் -ஊர்-நீர்நிலை-பூக்கள்-மரங்கள்-உணவுகள்-பறை-யாழ் -பண்-தொழில்கள்-எனக் கருப்பொருள்பதினான்குவகையாகக்குறிப்பிடப்படும். 


கருப்பொருள் 


குறிஞ்சி 


பாலை 


முல்லை 


| 


மருதம் 


நெய்தல் 


அணங்கு 


முருகன் 


கன்னி 


திருமால் 


இந்திரன் 


வருணன் 


உயர்ந்தோர் 


பொருப்பன், வெற்பன்,சிலம் 
பன்,குறத்தி, கொடிச்சி 


விடலை,காளை. 
மீளி,எயிற்றி 


குறும்பொன்ஊரன்,மகிழ்நன்,சேர்ப்பன்புலம் நாடன்தோன்கிழத்தி,மனைவி 

பன்பரத்தி தல்,மனைவி, 

நுளைச்சி கிழத்தி. 


36 


அல்லோர் 


கானவா 


குறத்தியர் 


எயினர்.மறவர். 

எயிற்றியர் மறத்தியர் 


இடையர்,ஆயர்,உழவர்,கடையர், இடைச்சியர்,உழத்தியர், 

கடைச்சிய. 


ஆய்ச்சியர் 


நுளையர்பரதர் அளவர்நுளைச் 
சியர்பரத்தியர் அளததியா 


பு 


கிளி,மயில் 


காட்டுக்கோழி 


நகாக்கை 


புதவு,பருந்து, எருவை,கழுகு 


பண்டானம், 
அன்றில்.நா அன்னம்,போதா கம்புள், தாரா 


. 


விலங்கு 


புலி,கரடி,யானை, செந்நாய் சிங்கம் 


மான்,முயல் 


எருமை,நீர்நாய் 


சு 


சிறுகுடி 


குறும்பு 


பாடி 


பேரூர்மூதூர் 


பாக்கம்பட்டினம் 


அருவி,சுனை 


குழிவறுங்வல் 


சுனை,கான்யாறு 


ஆறுகிணறு இலைஞ்சி 


வர்நீர்க்கேணி 


வேங்கை.குறிஞ்சிகுரா,மரா 
காந்தள் 


குவளை 


குல்லை,முல்லை, 

தாமரை 

கழுநீர்நெய்தல்கை தோன்றி,பிடவம் 

முண்டகம் அடம்புகண்டன் 


மரம் 


ஆம்,தேக்கு, 
அகில்,அசோகம், 


பாலைகொன்றை, 

காஞ்சிவஞ்சி ஒமை.இருப்பைகாயா,குருந்தம் மருதம் 


புன்னைஞாழல் 


37 


நாகம் 


ை 


வேரல்,ஐவனம், தோரை,ஏனல் 


வழிப்பறி, ஊர்க்கொள்ளை 


வரகு.சாமை, 


செந்நெல் வெண்ணெல் 


மீன்உப்புஇவை 
விற்றுப்பெற்றன 


பறை 


தொண்டகம் 


கை 


ஏறுகோட்பதை 


நெல்லரிகிணை முல்லையாழ் 


மீன்கோட்பறை நாவாய்ப்பறை 


யாழ் 


குறிஞ்சியாழ் 


பாலையாழ் 


முல்லையாழ் 


மருதயாழ 


விளரியாழ் 


பண் 


பஞ்சுரம் 


சாதாரி 


மருதம் 


செவ்வழி 


38 


கருப்பொருள் 


குறிஞ்சி 


பாலை 


முல்லை 


மருதம் 


நெய்தல் 


தொழில் 


சாமவர 


மீன்வற்றலாக்கி 
விற்றல் கடலாடல் 


ல 


வெறிகோள்,ஐவ 

வெஞ்சமம் 
னம்வித்தல்புனம் 

பகற்சூறையாடல் காத்தல்,தேன் அழித்தல்,கிழங்கு அகழ்தல்,அருவி சுனை 


உழவு 

விழாக்கோள் 
நிரைமேய்த்தல் உழவுகுளனும் குழல்ஊதல்யாறும் ஏறுதழுவல் குரவைஆ-ல் 


கான்யாறுஆட் 


ட..ல 


புணர்தலும்புணர்தல்நிமித்தமும்குறிஞ்சியாம்;பிரிதலும்பிரிதல்நிமித்தமும்பாலையாம்; இருத்தலும்இருத்தல்நிமித்தமும்முல்லையாம்;ஊடலும்ஊடல்நிமித்தமும்மருதமாம்;இரங்கலும் இரங்கல்நிமித்தமும்நெய்தலாம்என்றுதணைக்குஉரிப்பொருள்கொள்ளப்படும்.காலமாகியமுதற் பொருளும்கருப்பொருளும்உரிப்பொருளும்தத்தமக்குஉரியதிணையோடுகூடிவருதலேயன்றி, ஏனையதிணைகளோடுகூடிவரும்திணைமயக்கமும்கொள்ளப்படும்.கைக்கிளையும்பெருந்திணையும் 
ஐந்திணைக்குரியமுதல்கருஉரிப்பொருள்களைப்பெற்று,ஐந்திணைப்பாடலுள்கலந்துவருதலும்உண்டு. 


ஐந்திணைஇன்பத்திடத்தேகளவுஎன்றும்கற்புஎன்றும்இரண்டுஒழுகலாறுகள்உண்டு. இயற்கைப்புணர்ச்சி,இடந்தலைப்பாடு,பாங்கற்கூட்டம்,பாங்கியிற்கூட்டம்எனக்களவுப் புணர்ச்சிநான்குவகைப்படும்.கந்தருவத்தோடுஒக்கும்களவுப்புணர்ச்சிநிகழும்முன்,தலைவனிடம் தலைவியைக்கண்டஅளவில்ஒருதலைக்காமம்தோன்றும்.கைக்கிளையாவதுஈண்டுக்காமஞ்சான்ற இளையவள்அருகில்நின்றுஅவள்உள்ளக்குறிப்புத்தனக்குஇசைவிற்றாதலைஅறியுங்காறும்அவளை அணுகாமல் 

தலைவன்தன்வழித்தாகியநெஞ்சினோடுசொல்லுதலாம்.இக்கைக்கிளைக்குஉரியார் 


39 


அகத்திணையியல் - நூற்செய்தி 


பெரும்பாலும் மருத நிலத்து வாழ்வாராகிய அந்தணர் அரசர் 
வணிகர் வேளாளர் என்ற நாற்குலத்தினர் ஆவர் . இவரே 
யன்றிக் குறிஞ்சி முதலிய ஐவகை நிலத்தில் வாழும் பொருப் 
பன் , விடலை , குறும்பொறை நாடன் , ஊரன் , 

சேர்ப்பன் 
முதலாகிய தலைமக்களும் கைக்கிளைக்குச் சிறுபான்மை உரிய 
ராவர் . 


இயற்கைப் புணர்ச்சி தெய்வத்தாலும் தலைவியாலும் 
நிகழும் . அது தெய்வத்தான் முடியும்வழி , முயற்சியின்றி 
முடிவதாகும் . உள்ளத்தால் புணரும் புணர்ச்சியும் , மெய்யுற் 
றுப் புணரும் புணர்ச்சியும் களவுக்காலத்தில் தலைவனுக்கும் 
தலைவிக்கும் உரியனவாம் . தலைவனுக்குப் பெருமையும் உர 
னும் தலைவிக்கு அச்சமும் நாணும் மடனும் நிலைபெற்ற 
குணங்கள் ஆதலின் , உள்ளப்புணர்ச்சியே முதற்கண் உரியது 
ஆகும் . காட்சி - வேட்கை -உள்ளுதல் - மெலிதல் - ஆக்கம் 

செப் 
பல் - நாணுவரை இறத்தல் - நோக்குவ எல்லாம் அவையே 
போறல் - மறத்தல் - மயக்கம் - சாக்காடு துணிதல் - என்ற பத்து 
அவத்தைகளையும் தலை மகனும் , காட்சி - வேட்கை -உள்ளுதல் 
என்ற மூன்று அவத்தைகளுக்கும் உரிய பு தமுகம் புரிதல் - 
பொறிநுதல் வியர்த்தல் - நகு நயம் மறைத்தல் - சிதைவு 
பிறர்க்கு இன்மை - கூழை விரித்தல் - காது ஒன்று களைதல் - 
ஊழ் அணி தைவரல் - உடை பெயர்த்து உடுத்தல் . அல்குல் 
தைவரல் - அணிந்தவை - திருத்தல் - இல்வலி உறுத்தல் -இருகை 
யும் எடுத்தல் - என்ற பன்னிரண்டு மெய்ப்பாடுகளையும் தலைவி 
யும் பொருந்தின் , மெய்யுறு புணர்ச்சி நிகழும் . தலைவனும் 
தலைவியும் புணர்ச்சி நிகழ்த்தும் இடங்கள் , பகற்குறி இரவுக் 
குறி என்ற இருவகையினவாம் . அவற்றுள் , பகற்குறி வீட்டு 
எல்லையைக் கடந்தது ; இரவுக்குறி வீட்டு எல்லையைக் கடவா 
ததாகும் . களவுக்காலத்துப் பிரிவுகள் ஒருவழித்தணத்தல் , 
வரைவு இடைவைத்துப் பொருள்வயின் பிரிதல் 


என்ற 


40 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


இருவகையினவாம் . அவற்றுள் , ஒருவழித்தணத்தல் கால 
வரையறை உடையது அன்று ; வரைவு இடைவைத்துப் 
பொருள் வயின் பிரிதல் இரண்டு திங்கள் எல்லைக்குஉட்பட்டது . 


என்று 


திருமணம் , களவு வெளிப்படாமுன் வரை தல் களவு 
வெளிப்பட்ட பின் வரை தல் 

இருவகைப்படும் . 
இயற்கைப் புணர்ச்சி முதலிய நான்கனுள் தலைவன் தானே 
தலைவியை மணத்தல் வேண்டும் என்று மனம் தெளிந்து 
மணத்தலும் , பாங்கனாலா வது பாங்கியாலாவது மனம் தெளி 
வீக்கப்பட்டுத் தலைவியை மணத்தலும் களவு வெளிப்படா 
முன் வரை தலாகும் . உடன் போய் மணத்தலும் , உடன்போய் 
மீண்டு வந்து மணத்தலும் , உடன்போக்கு இடையீடுபட் 
டுப் பின் மணத்தலும் களவு வெளிப்பட்ட பின் மணத்த 
லாகும் . அவற்றுள் , உடன் போய் மணத்தல் ஒரே வகைப் 
படும் . தலைவியினுடைய வீட்டில் மணம்செய்துகோடலும் , 
தலைவனுடைய வீட்டில் மணம்செய்து கோடலும் என்று 
உடன் போய் மீண்டு வரை தல் இருவகைப்படும் . தலைவன் 
இரவுக்குறிக்கண் வரும் வழியை அஞ்சினாலும் , தலைவன் 
தலைவியை மணத்தலைத் தலைவிதமர் மறுத்தாலும் , வேற்றவன் 
ஒருவனுக்குத் தலைவியை அவள் தமர் மணம்செய்துகோட 
லைக் குறித்தாலும் , தலைவிக்குத் தலைவனைக் காணாத வகை 
யில் காவல் மிகுந்தாலும் முறைப்படி அறத்தொடு நிலை நிக 
ழும் . தலைவி பாங்கிக்கும் , பாங்கி செவிலிக்கும் , செவிலி நற் 
றாய்க்கும் , நற்றாய் தந்தை தன்னையருக்கும் முறைப்படி 
அறத்தொடு நிற்பர் . பாங்கியிற் கூட்டம் ஆகிய ஒன்று 
நீங்கிய ஏனை இயற்கைப் புணர்ச்சி முதலிய மூன்று 
புணர்ச்சிக்கண்ணும் தலைவன் ஒருவழித் தணந்துபோனாலும் , 
தோழியிற் புணர்ச்சி முதலியவற்றின் பின் தலைவன் வரைவு 
இடைவைத்துப் பொருள்வயின் பிரிந்தாலும், தலைவனைச் 
செவிலி இரவுக்குறியிடைக் காணும் வாய்ப்பு ஏற்பட்டாலும் 
அவை காரணமாகவும் தன்னை இற்செறித்தாலும் தலைவிக்கு 


அகத்திணையியல் - நூற்செய்தி 
வருத்தம் மிகும் . அப்பொழுது அவள் , தோழி செவிலி முதலி 
யோர் தன்னை வினவினாலும் வினவாவிட்டாலும் அறத்தொடு 
நிற்கும் நிலை ஏற்படும் . தன்னிடம் தலைவி அறத்தொடு 
நின்ற செய்தியைத் தோழி பொதுவாகச் செவிலி கேட்ப 
உலகியல் 

கூறும் முகத்தானும் , நேரிடையாகச் செவிலி 
கேட்பப் பட்டாங்கு நிகழ்ந்தது கூறியானும் , தம் குலத்திற் 
கும் ஒழுக்கத்திற்கும் பெண் தன்மைக்கும் தாய் காவலுக்கும் 
தம் நாணத்திற்கும் உலகியலுக்கும் மாறுபடாத வகையில் 
அறத்தொடு நிற்கும் . செவிலி , நற்றாய்க்கு நிகழ்ந்தபடியை 
வெளிப்படையாகக் கூறுவாள் . நற்றாய் தந்தை தன்னை 
யருக்குக் குறிப்பினால் அறத்தொடு நிற்பாள் . தலைவியை 
உற்றுநோக்கி , நாற்றமும் தோற்றமும் ஒழுக்கமும் உண்டி 
யும் செய்வினை மறைப்பும் செலவும் பயில்வும் ஆகிய அவ் 
வகை தம்மால் ஐயமுற்றுத் தோழி வினவுவாள் . செவிலி 
பாங்கியை வினவுவாள் . தன்மகளை உற்று நோக்கி வேறு 
பாடு கண்டவழித் தோழியை நற்றாயும் வினவுவாள் . தலைவி 
தலைவனோடு உடன்போயவிடத்துப் பாங்கியும் செவிலியும் 
நற்றாயும் ஒருசேர அறத்தொடு நிற்பர் . 


களவின்வழி வந்த கற்பும் களவின்வழி வாராக் கற்பும் 
எனக் கற்பு இருவகைப்படும் . கற்புக்காலப் புணர்ச்சியானது 
குரவரால் செய்விக்கப்படும் மன்றல் புணர்ச்சி எனவும் , 
வாயில்களால் ஊடல் தீர்த்துப் புணர்விக்கப்படும் புணர்ச்சி 
எனவும் இருவகைப்படும் . அவற்றுள் , களவுப்புணர்ச்சியில் 
தலைவன் தலைவியை அழைத்துக்கொண்டு உடன்போய் 
வேற்றூரில் தமர் மனையில் வரைதலும் உண்டு ; ஆதலின் , 
இருமுதுகுரவர் கொடுப்பக் கொள்ளா நிலையும் அதன்கண் 
நிகழும் . இருவகைக்கற்புக்காலத்தும் , தலைவனுக்குக் களவுப் 
புணர்ச்சியும் வதுவைப்புணர்ச்சியும் நிகழ்தலும் உண்டு . 
அவ்விருவகைப் புணர்ச்சிக்கும் காதற்பரத்தையரும் , காமக் 


6 


42 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


கிழத்தியரும் , பின் முறை ஆக்கிய பெரும்பெயர் வதுவைத் 
தலைவியும் உரிமையுடையர் . காதற்பரத்தையர் களவுப் 
புணர்ச்சிக்கே உரியர் . ஏனையார் இருவரும் திருமணம் 
செய்து கோடற்கு உரிமை உடையர் . 

பரத்தையிற்பிரிவு , 
ஓதற்குப் பிரிவு , காவற்குப்பிரிவு , தூதிற்குப்பிரிவு , மன்ன 
னுக்கு உதவிசெய்யப் பகைவயின் பிரிவு , பொருள்வயின் 
பிரிவு என்ற அறுவகைப்பிரிவுகளும் கற்புக்காலத்து நிகழும் . 
தலைவன் பரத்தையிற் பிரிவில் அடுத்தவீட்டிற்கும் , அடுத்த 
சேரிக்கும் , ஊருக்கு வெளிப்புறத்துக்கும் பிரிந்துபோ தற்கு 
உரியன் ; தன் காமக்கிழத்தியர் 
காமக்கிழத்தியர் பொருட்டாக 

பொருட்டாக அடுத்த 
மனைக்குப் பிரிந்து செல்வான் ; தான் பின்மணந்த பெதும் 
பைப்பருவத்தாள் பொருட்டாகவும் , பரத்தைபொருட்டாக 
வும் , விழாக்கள் பொருட்டாகவும் அவன் அயற்சேரிக்குச் 
செல்வான் ; புதியளாகப் பெற்ற பரத்தையைத் தன் தேரின் மீது 
ஏற்றிக்கொண்டு இளமரச்சோலையில் விளையாடுவதற்கும் 
யாறு குளங்களில் நீர்விளையாட்டு நிகழ்த்துவதற்கும் அவன் 
ஊருக்கு வெளியே புறப்பட்டுப் போவான் . இச்செய்தி 
களால் தலைவிக்கு ஊடல் நிகழும் . அவ்வூடலைப் போக்கு 
வதற்குப் பாணன் , பாடினி , கூத்தர் , இளையர் , கண்டோர் , 
பார்ப்பனப்பாங்கன் , வேளாளப்பாங்கன் , பாகன் , தோழி , 
செவிலி , அறிவர் , காமக்கிழத்தியர் , காதல்புதல்வன் , விருந் 
தினர் என்பார் வாயிலாக அமைவர் . இவர்கள் இல்லாத 
இடத்து ஆற்றாமையும் வாயிலாக அமையும் . 


வேதம் ஓதுதல் அரசர் அந்தணர் வணிகர் என்ற மூன்று 
வருணத்தார்க்கும் உரித்து . ஏனைய 

னைய நூல்களைப் பயிலும் 
கல்வி நான்கு வருணத்தாருக்கும் உரித்து . புடைக்கலம் 
பயிலுதல் , யானை ஏற்றம் , குதிரை ஏற்றம் , தேர் செலுத் 
துதல் முதலிய தொழிற்கல்விகள் அந்தணர் அரசர் வணிகர் 
என்ற மூவருக்கும் உரிய . 

காவல் , அறப்புறம்காவல் நாடுகாவல் என இருவகைப் 
படும் . அவற்றுள் , அறப்புறம்காவல் நான்கு வருணத்தா 


அகத்திணையியல் - நூற்செய்தி 

43 
ருக்கும் உரித்து . நாடு காத்தல் தொழில் சிறப்பாக அரசருக்கே 
உரியது . அரசனால் சிறப்புப்பெயர் பெற்றால் நாடுகாத்தல் 
தொழிலை வணிகரும் வேளாளரும் செய்தற்கும் உரியராவர் . 


அந்தணருக்கும் அரசருக்கும் தூதுபோதல்தொழில் 
உரியதாகும் . அரசனால் சிறப்புப்பெயர் பெறின் , வணிகருக் 
கும் வேளாளருக்கும் கூட அவ்வுரிமை வழங்கப்பெறும் . 


அரசருக்குப் பகை வந்தவிடத்துப் பிரிதல் , அந்தணர் 
அல்லாத மூன்று வருணத்தாருக்கும் உரித்து . 


பரத்தையிற்பிரிவும் பொருள்வயிற் பிரிவும் நான்கு 
வருணத்தாருக்கும் உரிய . வேதம்ஓதல் , நாடுகாவல் , தூது 
போதல் இம்மூன்றும் நீங்கலான ஏனைய பிரிவுகள் குறிஞ்சி 
முதலிய ஐவகை நிலத்துத் தலைமக்களுக்கும் உரிய . 


கல்வி முதலிய ஐவகைப் பிரிவுகளிலும் பிரிந்து செல்லும் 
தலைவன் , தலைவியிடமும் தோழியிடமும் சொல்லிச் செல்லுத 
லும் உண்டு ; பிரிவு குறித்துத் தலை வி ஆற்றாளாவள் என்று , 
அவளிடம் சொல்லாது பிரியினும் பாங்கியிடம் கூறியே 
பிரிவான் . பின் , பாங்கி , தலைவிக்கு அவன் பிரிவைக் குறிப் 
பால் உணர்த்துவாள் . பிரிவின்போது காலால் நடந்துசேறல் 
கப்பலில் சேறல் , ஏனைய ஊர்திகளில் சேறல் என்ற முத்திற 
மும் நிகழும் . அறிவான் மிக்க அந்தணருக்கு , நாடோறும் 
நிகழ்த்தும் இறைவழிபாட்டுச் சடங்குகளுக்கு முட்டுப்பாடு 
நிகழும் ஆதலின் , கப்பலில் செல்லுதல் நீக்கப்பட்டது ஏனைய 
வருணத்தார்களுக்கும் குலமகளிரை அழைத்துக்கொண்டு 
கப்பலில் பயணம் செய்தலும் , பாசறைக்கண் தங்கியிருத்த 
ஓம் தக்கன அல்ல என்று கடியப்பட்டன . ஓதற்பிரிவு முதலிய 
ஐந்தன் கண்ணும் பிரிவினுக்குத் திட்டம் இட்ட தலைவன் 
மனம் இரங்குதலையும் உடையனாவான் . தலைவியையும் தன் 
மனத்தையும் அமைதிஉறச் செய்வதற்கு வீட்டின்கண் இரங் 
குதலும் , தன் மனத்தை அமைதியுறச் 

செய்வதற்கு 


44 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


இடைச்சுரத்தின்கண் இரங்குதலும் தலைவற்கு நிகழும் . 
தலைவியின் மனம் சுழலுதலையும் தன்மனம் சுழலுதலையும் 
நீக்குவதற்காகத் தலைவன் அழுங்குவானேயன்றித் தான் 
மேற்கொண்ட செயற்கண் செல்லுதலை அடியோடு நீக்க 
மாட்டான் . ஓதற்குப் பிரியும் பிரிவு மூன்று ஆண்டுக்கால 
வரையறை உடையது . தூது , துணை , பொருள் என்ற இவை 
காரணமாகப் பிரியும் பிரிவு ஓர் ஆண்டு என்னும் காலவரை 
யறை உடையது . தலைவி பூப்பெய்தி முந்நாள் கழித்து , 
நீராடியபின் , அடுத்த பன்னிரண்டு நாள்களும் அவள் வயிற் 
றில் கருத்தரிக்கும் காலம் ஆதலின் , பரத்தையரைக் குறித் 
துப் பிரியும் தலைமகன் அப்பன்னிரு நாள்களும் தலைவியைப் 
பிரியான் . ஓதற்குப் பிரிந்த தலைவன் இடையே ஓதலைவிடுத்து 
ஊருக்குத் திரும்பி வருதலையும் , ஓதற்கு அகன்ற இடத்தில் 
தனிமை குறித்து வருந்துதலையும் மேற்கொள்ளான் . தூது 
காரணமாகவும் , பகைவயின் நண்பனுக்கு உதவுதல் காரண 
மாகவும் பிரிந்த தலைமகன் தான் மேற்கொண்ட செயல் , 
தான் மீண்டு வருதற்குக் குறித்த காலவரையறையைக் 

-ந்து நீட்டிப்பின் , மனம் வெறுத்துப் பாசறைக்கண் தன் 
தனிமைத்துயர் பற்றி வருந்து தலும் உரியன் . 


கட 


கற்புக்காலத்தில் தலைவி தான் பூப்பு எய்திய செயலைச் 
செவ்வணி அணிவித்துத் தன் தோழியை அனுப்பிப் பரத்தை 
யர் இல்லில் இருக்கும் தலைவனுக்குத் தெரிவிப்பாள் . உடனே 
தலைவன் தன் காமக்கிழத்தியை விடுத்துத் தலைவி இல்லத்திற் 
குப் புறப்படவே , அவனைப் பற்றி இழிவாகப்பேசும் காமக் 
கிழத்தியைத் தலைவி ஏசுவாள் ; பரத்தைமை கொண்ட தலை 
வனையும் கடிந்து உரைப்பாள் ; தலைவன் பின்னும் ஒருத்தியை 
மணந்துகொள்வான் ஆயின் , அப்பின்முறைக் கிழத்தியைக் 
கணவனோடு மகிழ்ந்து எதிர்கொள்வாள் ; அவளையும் தோழி 
யரையும் தன்பக்கல் கொண்டு பரத்தையைப் பழித்துக் கூறு 
வாள் ; வீட்டினை விடுத்துக் கணவனோடு ஊருக்கு வெளியே 
போய்ச் சோலைகளிலும், தோட்டங்களிலும் , வரிசையான 


45 


அகத்திணையியல் - நூற்செய்தி 


அழகிய வயல்களிலும் , மலைகளிலும் , கானகங்களிலும் , அரு 
விக்கரைகளிலும் விளையாடி மகிழ்வாள் ; ஆறும் ஓடையும் 
குளனும் ஆகியவற்றில் கணவனோடு நீராடி மகிழ்வாள் . 
இங்ஙனம் பொதுவான 

செய்திகள் 

கூறப்பட்ட பின்னர் , 
வாயில்கள் ஆகும் பாணன் முதலி யோர் தொழில்கள் 
முறையே கூறப்பெறுகின்றன . பின்னர் அவருள் சிலருடைய 
இயல்புகள் விளக்கப்பெறுகின்றன . 


- 


பாணன் தொழில்களாவன தலைவன் பரத்தையிற் 
பிரிந்து வந்த காலைத் தலைவியை வாயில்வேண்டலும் , வாயில் 
உடன்படச் செய்தலும் , அவள் ஊடலைப் போக்குதலும் , பிரி 
விடைத் தலைவியது அழகு அழிவு கண்டு இரங்கலும் , தலைவன் 
பிரிந்துபோன இடத்திற்குச் சென்று அவனிடம் தலைவி நிலை 
மையைக் கூறுதலும் , தலைவன் மீண்டுவரும் நன்னாளைத் 
தலைவிக்கு உணர்த்துதலும் , பின்னர்த் தலைவன் வந்தபின் 
தலைவியின் நலன் குறித்து வினவுதலும் போல்வனவாம் . 


விறலியின் தொழில்களாவன - தலைவன் பிரிந்த இடத் 
துத் தலைவியைத் தேற்றலும் , தலைவியின் புலவியை நீக்கலும் , 
அவளை வாயில் வேண்டலும் , வாயில் உடன்படச் செய்தலும் 
போல்வனவாம் . 


- 


கூத்தரின் தொழில்களாவன தலைவனுடைய செல் 
வத்தை வாழ்த்து தலும் , இல்லறம் இனிது நடத்தற்குரிய 
வாய்ப்பினைக் கூறலும் , அணிகலன்களை அணியும் முறைமை 
களை உணர்த்தலும் , இன்பம் துய்க்கும் வாய்ப்புக்களை விளக் 
கலும் , தலைவியின் புலவியைக் காரணம் காட்டி நீக்கலும் , 
தலைவன் செல்லக் கருதிய தேயத்தின் சேய்மையைக் கூறலும் , 
தலைவன் போர்மேற் சென்றகாலை அவனைப் பாசறையில் 
சென்று காண்டலும் , அவன் மீண்டு வரும் காலம் உணர்த்து 
தலும் போல்வன . 


- 


இலக்கண விளக்கம் -- பொருளதிகாரம் 
இளையோரின் தொழில்களாவன தலைவியை வாயில் 
வேண்டலும் , வாயில் நேர்வீத்தலும் , அவள் ஊடல் தீர்த் 
தலும் , தலைவனைப் பிரியாது இருந்து பாதுகாத்தலும் , அவன் 
இட்ட குற்றேவல்களைச் செய்தலும் , பிரிந்த தலைவன் மீண்டு 
வருங்கால் அவனுக்கு முன்வந்து தலைவிக்கு அவன் வருகை 
யைக் கூறலும் , அவனுடைய அருஞ்செயல்களைக் கூறலும் , 
வினையின் முடிவு பற்றிக் கூறலும் , தலைவன் மீண்டுவரும் 
வழியின் இயல்பைக் கூறலும் , வழியிடையே தாம் கண்டன 
வற்றைக் கூறலும் போல்வன . 


கண்டோர் தொழில்களாவன- தலைவன் தலைவியரிடையே 
ஏற்படும் புலவியை நீக்குதலும் , தலைவன் பிரிந்தகாலை அவன் 
மீண்டு வருஞ் செயலைத் தலைவிக்கு உணர்த்துதலும் 
போல்வன . 


பார்ப்பனப்பாங்கன் தொழில்களாவன தலைவனிடம் 
இளமையும் யாக்கையும் செல்வமும் ஏனைய உலகியல் பொரு 
ளும் நிலையா ஆதலின் , இந்நிலையா தனகொண்டு நிலைத்த 
புகழுக்குரிய செயல்களைச் செய்துகொள்ளுதல் வேண்டும் 
என்பன போல்வனவற்றை எடுத்து உரைத்தலும் , தலைவன் 
பிரியக் கருதும் வழிப் பிரிவை விலக்கலும் , பின் தேவைப்பட்ட 
தாயின் அவன் பிரிவிற்குத் தலைவியை உடன்படச்செய்தலும் 
போல்வன . 

வேளாளப்பாங்கன் தொழில்களாவன தலைவனை கன் 
னெறிக்கண் நிறுத்தலும் , தீநெறிக்கண் செல்லாமை விலக்க 
லும் , பார்ப்பனப்பாங்கனுக்குக் கூறிய ஏனைய செயல்களும் 
போல்வன . 

பாகன் தொழில்களாவன - தலைவன் பரத்தையிற் பிரிந்து 
மீண்டவழித் தலைவியை வாயில்வேண்டலும் , அவளைத் 
தலைவன் வருகைக்கு உடன்படச் செய்தலும் , அவள் கோபத் 
தைத் தணித்தலும் , வினை முடிந்தபின்னர் மீண்டு செல்ல 
வேண்டிய தன்ஊரின் சேய்மை கண்டு வருந்திய தலைவனைத் 
தேரின் விரைவு கூறித் தெளிவித்தலும் போல்வன . 


அகத்திணையியல் - தூற்செய்தி 

47 
தோழியின் தொழில்களாவன - தலைவன் பிரிடக் கருதிய 
வழி அவள் பிரிவினைத் தடுத்தலும் , தலைவன் பிரிந்தவழித் 
தலைவியை அவன் பிரிவை உட்கொள்ளச் செய்தலும் , பிரிதல் 
துன்புறும் தலைவியைத் தேற்றலும் , தலைவன் பிரிந்தவழித் 
தலைவி நிலைகண்டு இரங்கலும் போல்வன . 

செவிலிக்கும் அறிவர்க்கும் உரிய தொழில்களாவன 
இல்லறம் நிகழ்த்தும் நெறிமுறைமை கூறலும் , தலைவியைக் 
கூடுதற்குரிய நாள் நிமித்தம் கூறலும் , அதனால் பின்னர் 
இல்வாழ்க்கை சிறக்கும் பெற்றியைக் கூறலும் , வாயில் 
வேண்டல் முதலியனவும் போல்வன . 


-- 


காமக்கிழத்தியர் தொழில்களாவன நற்குடிமகளிரைக் 
குறைகூறலும் , தலைவியைப் பழித்தலும் , தலைவியது ஊடல் 
கேட்டு அவளை இடித்து உரைத்தலும் , தலைவிக்கு அமைந்த 
நற்குண நற்செய்கைகளும் போல்வன . 

பரத்தையர் தொழில்களாவன- தலைவனையும் தலைவியை 
யும் இகழ்தலும் , தம்மைப்புகழ்தலும் , கிடைத்த செல்வத்தை 
வீணே செலவிடாது பாதுகாத்தலும் போல்வன . பரத்தை 
யர் தமக்குள்ளேயே காதற்பரத்தையைப் புகழ்ந்து , தம்மை 
இகழ்ந்து கூறிக்கொள்ளுதலும் உண்டு . 

இளையராவார் . இரவும் பகலும் தலைவனைப் பிரியாது 
அவனுக்கு இடப்பட்ட கவசம்போல இருந்து அவனைப் பாது 
காத்தற்கு உரியார் ஆவர் . 

இருவகைப்பாங்கரும் ஒப்பற்ற தலைவனுக்கு உயிர்த் 
துணைவராய் , அவன் தாயும் தந்தையும் அவனைத் தம்மிடம் 
அடைக்கலமாக வழங்கத் தாம் பெற்றுக்கொண்ட தன்மையர் 
ஆவர் . 

தோழியாவாள் , செவிலியின் புதல்வியா தலோடு , 
தலைவிக்கு அருகில் இருந்து உரையாடும் நட்பினளாய் . அவள் 
துயரைப் போக்குதலே தனக்குக் கடப்பாடாக அமைந்த 
அன்பு பொருந்திய துணைவியாவாள் . 


48 

இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
செவிலியாவாள் , நற்றாயின் தோழியாய் , தலைவியின் 
துயரங்களை நீக்கி அவளுக்கு அறிவும் வாழும் முறையும் 
உணர்த்தி , அவளை நன்னெறிக்கண் வளர்க்கும் தாயாவாள் . 

அறிவராவார் தலைவன் தலைவி என்ற இருவருக்கும் 
உறுதிப்பொருள் கூறும் ஒப்பற்ற தலைவராவார் . 

காமக்கிழத்தியர் ஆவார் , தனித்தனி ஒருவனுக்கே உரிமை 
பூண்டு வாழ்ந்துவந்த பரத்தையரின் மகளிராய் , தலைவனால் 
அன்போடு வரைந்துகோடற்கு உரியராவார் .. 

காதல் பரத்தையர் ஆவார் , பொருளையன்றித் தருவார் 
யாரையும் விரும்பாத இயல்பினர் ஆகிய சேரிப்பரத்தையரின் 
மகளிராய்த் தலைவனால் அன்போடு கூடப்பட்டவராவார் . 
அவருள்ளும் சிலர் , தலைவனால் மணந்துகொள்ளப்படும் உரிமை 
யைப் பெறுதலும் உண்டு . 

தலைவனும் தலைவியும் , திருமணத்தின் பின்னர் , மனை 
மாட்சியின் நன்கலனாகிய நன்மக்களோடு மகிழ்ந்து இல் 
லறத்தை நல்லறமாகச் செய்து , தமக்கு மிக்கிருந்த காம 
வேட்கை நீங்கிய அளவில் ,இருவருமாகத் தம்ஊரை விடுத்துப் 
காட்டின் கண் சென்று எல்லையில்லாச் சுற்றத்தாரோடும் துற 
வறத்தைக் காத்து வீடுபேறு எய்துவர் . ஆகவே , மக்கட் 
பிறப்பின் முடிந்தபயன் வீடுபேறு எய்துதலாம் . 

இவ்வாறு அசத்திணைக்குப்பொதுவான செய்திகளை 
முதல் 112 நூற்பாக்களில் உரைத்த ஆசிரியர் , கைகோள் 
இரண்டனுள் முதலாவதாகிய களவு பற்றி அடுத்து விரிவாகக் 
குறிப்பிடத் தொடங்குகிறார் . 

அன்பினான் ஆகிய ஐந்திணைக்கண் களவு என்று சிறப் 
பித்துச் சொல்லப்படுவது , அந்தணருடைய அரிய வேத 
நூலினிடத்துக் கூறப்பட்ட பிரமம் - பிரசாபத்தியம் 
டம் - தெய்வம் - காந்தருவம் - அசுரம் - இராக்கதம் - பைசா 
சம் - என்ற மகட்கோடலாறு எட்டனுள் , கந்தருவ வழக்கத் 
தோடு ஒத்த இயல்பிற்று என்று கூறுவர் புலவர் . 


- 


ஆரி 


அகத்திணையியல் - நூற்செய்தி 


49 


கைக்கிளையாவது தலைமகளைக்காண்டல் , அவள் மானுட 
மகளோ வேற்றுஉலகமகளோ என்று ஐயுறுதல் , பின் கார 
ணங்களால் அவள் மானுடமகளே என்று துணிதல் , அவள் 
தன்னைப்பற்றிக் கொண்டுள்ள உள்ளக் குறிப்பினை அறிதல் 
என மாட்சிமைப்பட்ட நான்குவகையினை உடைத்து . 


அவற்றுள் காட்சியாவது , பலபிறப்புக்களிலும் கணவன் 
மனைவியராய் வருவார் இருவரையும் ஒன்றுபடுத்தலும் வேறாக் 
கலும் ஆகிய இருவகை ஊழினுள்ளே ஒன்றாக்கும் ஊழின் 
ஆணையால் , பிறப்பு முதலிய பத்தானும் தலைமகளை ஒத்த 
தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் காணுதலே யாகும் . 
தலைவன் பிறப்பு முதலியவற்றான் மேம்பட்டவனாய் இருப்பி 
னும் நன்று ; தலைமகள் அவற்றான் மிக்காளாய் இருத்தல் 
கூடாது . 


நற்குடியில் பிறத்தல் , அக்குலத்திற்கு ஏற்ற ஒழுக்கம் . 
ஆளும் தன்மை , ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரையறுத்த 
ஆண்டுகள் , வடிவம் , புணர்ச்சிக்கு வாயிலாகிய அன்பு , நிறை , 
அருள் , உணர்வு . திரு என்பன அப்பத்துவகை ஒப்புமை 
களாம் . ஐயமாவது தலைவியின் வடிவத்தையும் அவளை 
எதிர்ப்பட்ட இடத்தையும் நோக்கத் தலைவனுக்கு ஏற்படு 
வதாம் ; தலைவிக்கு ஐயம் நிகழ்தல் கூடாது . துணிவாவது 
தலைவிக்சக் கோலம் செய்யப்பட்ட 

தொய்யில் , அவள 
அணிந்த அணிகலன்கள் , அவள் அணிதலால் வாடிய பூக்கள் , 
அவற்றில் படிந்த வண்டுகள் , நிலம்தோயும் அவள் அடிடிகள் , 
பிறழும் கண்கள் , அவளுக்கு நிகழ்ந்த அச்சம் , நிழலீடு ; 
வியர்த்தல் முதலியவற்றால் இவள் தேவமகள் அல்லள் , 
மானுட மகளே என்று துணிவதாம் . குறிப்பறிதலாவது 
தலைவியின் பார்வையினால் அவள் உள்ளத்து நிகழும் வேட் 
கையைத் தலைவன் குறிப்பான் அறிதலாம் . 


7 


50 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


களவு 


என்னும் ஒழுகலாற்றிற்கு உரிய உள் தலைப் 
புக்கள் - இயற்கைப்புணர்ச்சி , வற்புறுத்தல் . தலைவி தெளிதல் . 
பிரிவுழி மகிழ்ச்சி , பிரிவுழிக்கலங்கள் , இடந்தலைப்பாடு , பாங் 
கற்கூட்டம் , பாங்கிமதிஉடன்பாடு , பாங்கியின் கூட்டம் , 
பகற்குறி , பகற்குறி இடையீடு , இரவுக்குறி . இரவுக்குறி 
இடையீடு , வரை தல் வேட்கை , வரைவுகடாதல் , ஒருவழித் 
தணத்தல் , வரைவு இடைவைத்துப் பொருள்வயின் பிரிதல் 
என்ற பதினேழாம் . 

இயற்கைப் புணர்ச்சி 
புலவரால் கூறப்பட்ட இயல்பினானும் கந்தருவ வழக்கத் 
தோடு ஒத்த இயல்பினானும் புணரும் புணர்ச்சி என்பது . 


இது தெய்வத்தான் ஆவது , தலைவியான் ஆவது என 
இருவகைப்படும் . அவற்றுள் , தெய்வப் புணர்ச்சியின் விரி 
யாவன - தலைவியைக் கூடியவழி மகிழ்தலும் , அவள் வன 
பினைப் புகழ்தலும் , அவளுக்கு ஆடை அணிகலன்களைத் 
திருத்தி முறைப்பட அணிவித்தலும் என்பனவாம் . இதன்கண் , 
தலைவியின் சொல்லைத் தலைவன் கேட்க விரும்புதலும் , தன் 
விருப்பம்கூறி அச்சொல் கேளாத அயர்வு நீங்குதலும் 
அடங்கும் . இது தெய்வத்தான் நிகழ்ந்த இயற்கைப்புணர்ச்சி 
யின் திறமாம் . 

இனி , தலைவியான் எய்தும் இயற்கைப் புணர்ச்சியின் 
வகைகளாவன- தலைவன் தன் வேட்கை உரைத்தலும் , முதற் 
கண் தலைவி மறுத்தலும் , பின் உடன்படுதலும் , அடுத்துக் 
கூட்டம் நிகழ்தலும் ஆம் . 


தலைவியான் எய்தும் இயற்கைப் புணர்ச்சியின் விரிகளா 
வன - தலைவன் தலைவியை இரந்துபின் நிற்றற்கு எண்ணு 
தலும், எண்ணியவாறே 

அவளை 

இரந்துபின் நிற்றலும் , 
தலைவியைத் தனக்கு முற்படுத்தித் தலைவன் கூறுதலும் , 
வண்டு ஓச்சி மருங்கு அணைந்து தலைவியின் மெய்யைத் 


அகத்திணையியல் - நூற்செய்தி 

51 
தீண்டுதலும் , தலைவியின் அழகைப் புனைந்து கூறுதலும் , 
உரிய இடத்தைப் பெற்றுத் தலைவன் விரும்பிக் கூறுதலும் , 
தலைவன் செய்யும் வழிபாட்டைத் தலைவி நாணினால் மறுத் 
தலும் , தலைவியின் செயலால் தனக்கு ஏற்படும் இடையூறு 
களைத் தலைவன் கூறுதலும் , அவள் செயலால் காலம் நீட்டித் 
தலைக் கருதித் தலைவன் வருந்து தலும் , தன் நாணத்தை 
மறுத்துத் தலைவி தலைவனை எதிர் கொள்ளுதலும் , அதற்கு 
அறிகுறியாகத் தலைவி புன்முறுவல் பூத்தலும் , தலைவியின் 
புன்னகையால் பெற்ற உடன்பாட்டுக் குறிப்பினைத் தலைவன் 
அறிதலும் , தலைவியைத் தழுவுதலும் , புணர்ச்சியின் மகிழ் 
தலும் , புகழ் தலும் , தலைவியை ஏற்புற அணிதலும் போல் 
வனவாம் , 


வன்புறை 


தலைவன் தலைவியிடம் உறுதி கூறுதல் என்பது . 


வற்புறுத்தலின் வகைகளாவன - தலைவியின் ஐயத்தைத் 
தீர்த்தலும் , தலைவன் தன் பிரிவை அறிவுறுத்தலும் ஆம் . 


வற்புறுத்தலின் விரிகள் ஆவன - தலைவன் தலைவிக்கு 
ஆடை அணிகலன்களைத் திருத்தி அணிவித்தாழி அவள் 
நாணியது கண்டு தலைவன் முன்புபோலவே தான அணிவத் 
ததனைக் கூறி அவளை நாணம் தெளியச்செய்தலும் , தனது 
மிக்க காதலைப் புகழ்ச்சிவகையான் தலைவன் உரைத்தலும் , 
தம்மைச் சேர்த்துவைத்த 

ஊழ்வினையின் தன்மையைக் 
கூறலும் , தலைவியைப் பிரிதலை ஒருகாலத்தும் தான் நினை 
யாதவாற்றைத் தலைவன் கூறுதலும் , இருவர் நலனும் கருதித் 
தான் பிரிந்து வரவேண்டிய செய்தியைத் தலைவன் கூறு 
தலும் , தலைவியைப் பிரியாமைக்குச் சூளுறவு செய்தலும் , 
தம்முடைய ஊர்கள் ஒன்றற்கு ஒன்று அணிமையிலேயே 
உள்ளன என்பதைத் தலைவன் கூறுதலும் ஆம் . 


52 


லக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


தெளிவு 
தலைவிக் கத் தெளிவாவது , தலைமகன் கூறிய சொற் 
களைத் தலைவி சிறிதும் மனம் திரியாது தெளிவாக ஏற்றுக் 
கோடலேயாம் . 

பிரிவுழி மகிழ்ச்சி 


தலைவி பிரிந்தவழித் தலைவன் கிழ்தல் என்பது . 

பிரிவுழி மகிழ்ச்சியின் விரிகளாவன- தலைவி பிரிந்து 
ஆயத்திடைச் செல்லுங்கால் அவள் தோற்றங் கண்டு 
தலைவன் தானே மகிழ்ந்து கூறு தலும் , தான் தன் தேர்ப் 
பாகனைத் தலைப்பட்டபின் அவனிடம் கூறலும் ஆம் . 

பிரிவுழிக் கலங்கல் 
தலைவி பிரிந்தவழித் தலைவன் கலங்குதல் என்பது . 


கலங்கி 


பிரிவுழிக் கலங்கலின் வகைகளாவன - மனம் 
உசாரத்தலும் , மனம் தெளிந்து உரைத்தலுமாம் . 


பிரிவுழிக் கலங்கலின் விரிகளாவன-- தன்னைப் பிரிந்து 
ஆயத்திடைச் சென்ற தலைவியைப்பற்பன்னூறாயிரவர் ஆகிய 
கண்ணும் மனனும் கவரும் ஒண்ணுதல் மகளிராகிய ஆயத் 
தவர் வழிபடுதலைக் கண்டு அவளைத் தான் கூடியது கனவோ 
எனத் தன் நெஞ்சொடு கூறுதலும் , தலைவன் கருதுதலும் , 
ஆயத்தாருள்ளும் தலைவியின் உயிர்த்தோழியாவாள் யாவள் 
என்பதைக் கண்டு தலைவியை அடைதற்குரிய தூது அவளே 
என்று ஆற்றாமை நீங்குதலும் , தலைவியின் அழகை மிகவும் 
புகழ்தலும் , தலைவியின் தாய்தந்தையர்களை வாழ்த்தலும் , 
தலைவியைப் பிரிந்தமையால் தலைவன் துயில் பெறாது இரவில் 
வருந்திக் கூறுதலும் ஆம் . 

இடந்தலைப்பாடு 
தலைவன் இயற்கைப் புணர்ச்சி நிகழ்ந்த இடத்தை 
அடைதல் என்பது 


அகத்திணையியல் - நூற்செய்தி 

53 
இடந்தலைப்பாட்டின் வகைகளாவன -ஊழ்வினை தனக் 
குத் தலைவியைத் தொடர்ந்து கூட்டுவிக்கும் என்று மனம் 
தெளிதலும் , தலைவியைக் கூடுதலும் , பின்னர் அவளை ஆய 
வெள்ளத்திடை விடுத்தலும் ஆம் . 

இடந்தலைப்பாட்டின் விரிகளாவன - முன்பு தலைவியைக் 
கூட்டிய விதி மீண்டும் அவளைக் கூட்டும் என்ற எண்ணத் 
தால் மறுநாளும் இயற்கைப் புணர்ச்சி நிகழ்ந்த இடத்தினைத் 
தலைவன் சென்று அடைதலும் , விதிதவறாது கூட்டுமோ என்று 
தன்நெஞ்சொடு கூறலும் , தலைமகள் புனங்காவலுக்கு வரும் 
வாய்ப்பினைத் தந்த கிளிகளை வாழ்த்தலும் , தலைவியை எதிர்ப் 
பட்ட இடத்தைக் காண்டலும் , அதனை அவளாகவே புனைந்து 
கூறலும் , அவ்விடத்து வந்த தலைமகள் தலைவன் வருவான் 
கொல் ? வாரான் கொல் ? 

நினைப்பினால் மனம் 
மெலிந்து நிற்றலும் , தலைவன் தலைவியைக் காணுதலும் , 
தலைவி தனியளாய் வந்து நிற்பது கண்டு தலைவன் தன்மனச் 
சோர்வு நீங்கி உரைத்தலும் , அவளை அணுகி அவளைத் தான் 
நீங்கிய வழித் தனக்குப் பிறந்த வருத்தமும் வேட்கையும் 
அவள் அறியுமாறு கூறுதலும் , தலைமகள் நாணத்தால் பேசா 
தது கண்டு அவள் உடன்பாடு அறிதல் இயலாமையின் தலை 
வன் கூடுதற்கு அரிது என்று வாடி உரைத்தலும் , தலைவி 
யைத் தலைவன் தழுவுதலும் , புகழ்தலும் , அவளைத் தோழிமார் 
கூட்டத்திற்கு அனுப்பிவைத்தலும் , தலைவன் தலைவியைக் 
கூடின இடத்திலேயே நின்று கொண்டு அவளை நீங்கி வாழ் 
தல் இனி அரிது என்று நினைத்தலும் ஆம் . 


என்ற 


பாங்கற் கூட்டம் 


பாங்கற்கூட்டம் என்பது பாங்கனைத் தலைவன் அடைதல் 
என்றும் , பாங்கனுடைய உதவியால் தலைவன் தலைவியை 
அடைதல் என்றும் பொருள்பெறும் . 

பாங்கற்கூட்டத்தின் வகைகளாவன - தலைவன் பாங் 
கனைச் சார்தல் , தலைவனைப் பாங்கன் வினாவுதல் , தலைவன் 


54 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


விடையிறுத்தல் , பாங்கன் முதலில் தலைவன் வேண்டு 
கோளுக்கு உடன்படாமை , பின்னர் உடன்படு தல் , பாங்கனால் 
செய்தி அறிந்தபின் தலைவன் சென்று தலைவியைக் கூடல் , 
அவளை ஆயவெள்ளத்தோடு கூட்டல் என்பனவாம் . 


பாங்கற்கூட்டத்தின் விரிகளாவன- தலைவன் பாங் 
கனைச் சென்று 

அடைதலும் , தலைவனுடைய முகவேறு 
பாட்டினைக் கண்டு பாங்கன் அவனை நிகழ்ந்தமை வினாதலும் , 
பாங்கனிடம் தலைவன் நிகழ்ந்த நிகழ்ச்சியைக் கூறலும், 
பாங்கனிடம் இதனை நின் காரியமாகக் கருதி முடித்தல் 
வேண்டும் என்று தலைவன் வேண்டுதலும் , தலைவன் கருத் 
திற்கு இசையாத கற்றறி பாங்கன் அவனை இடித்து உரைத் 
தலும் , தலைவன் அவன் இடித்துக் கூறியதை மனம் பொள் 
ளாது அவனிடம் மறுத்துக் கூறலும் , பாங்கனைத் தலைவி 
இருக்கும் இடம் செல்லவேண்டும் என்றலும் , பாங்கன் 
தலைவனைப் பழித்தலும் , தலைவன் தான் தன் விருப்பத்தை 
அடக்கிக்கொள்ள இயலாத நிலையினன் ஆதலைப் பாங்கனிடம் 
கூறலும் , பாங்கன் தன்மனத்தே வருந்து தலும் , தலைவனோடு 
கூட வருந்துதலும் , பாங்கன் தலைவனிடம் தலைவி இருக்கும் 
இடமும் அவள் வடிவமும் பற்றி வினவுதலும் , தலைவன் அவற் 
றைக் கூறு தலும் , பாங்கன் தலைவனுக்கு ஆறுதல்மொழி 
கூறுதலும் , பாங்கன் தலைவன் குறித்த இடத்துச் சேறலும் , 
அந்நிலையில் தலைவியின் உருவுவெளிப்பாடு கண்டு தலைவன் 
தனக்குள் கூறிக்கொள்ளலும் , பாங்கன் தலைவியைத் தான் 
குறிப்பிட்ட இடத்துக் காணுங்கொல்லோ என்று தலைவன் 
ஐயுற்று வருந்தலும் , பாங்கன் குறியிடத்துத் தலைவியைக் 
காணுதலும் , அவளைத் தலைவன் குறித்த இடத்தில் எளிதில் 
காட்டிய தெய்வத்தைப் பாங்கன் வணங் ததலும் , இத்தகைய 
வனப்பினளிடம் 

தன் மனத்தைப் போக்கிய தலைவனை 
இகழ்ந்து கூறியதற்குப் பாங்கன் வருந்தலும் , இத்தகைய 
தலைவியைக் கண்டு கூடிப் பின் பிரிந்து தன் அளவும் வந்து 
செய்தியைக் கூறும் அளவிற்கு மனத்திட்பம் கொண்ட 


வந்து 


அகத்திணையியல் - நூற்செய்தி 

55 
தலைவனைப் பாங்கன் வியத்தலும் , அங்ஙனமே மேதக்கா 
ளாகிய தலைவியின் வடிவு நலன் கண்டு பாங்கன் வியத்தலும் , 
தலைவனிடம் மீண்டு வந்து 

தலைவி அவன் வருகையை 
எதிர்நோக்கி நிற்கும் திறத்தைக் 

கூறலும் , தலைவன் 
தன்னை 

அடையும் முன்னர் தலைவி தலைவன் 
வருவான் கொல்லோ ? வாரான் கொல்லோ 

எனக்கவலை 
யோடு நினைத்து நிற்றலும் , தலைவன் தலைவியின் இருப்பிடம் 
நோக்கிச்சேறலும் , தலை வியைக் காண்டலும் , தலைவியோடு 
புணர்ச்சியின் மகிழ்தலும் , தலைவி நிலையறிந்துவந்துஉரைத்த 
பாங்கனை மனமார நினைத்தலும் , தலைவியைப் புகழ்தலும் , 
தலைவியிடம் மறுநாள் அவள் உயிர்த்தோழியோடு அவ்விடம் 
வருமாறு கூறலும் , தலைவியை அவள் ஆயத்தாரை நோக்கிச் 
செல்லுமாறு விடுத்தலுமாம் . 


பாங்கிமதி உடன்பாடு 


தலைவன் தலைவி ஆகிய இருவரிடையும் அமைந்த நட்பை 
அறிந்து பாங்கி அதற்கு உடன்படுதல் என்பது . 


பாங்கிமதி உடன்பாட்டின் வகைகளாவன -- தலைவியின் 
உடல் உள்ளம் செய்கை இவற்றின் வேறுபாட்டால் யாதோ 
பண்டு நிகழாதது ஒன்று நிகழ்ந்துள்ளது என்று பாங்கி 
உணர்தலும் , தலைவன் தழையும் கண்ணியும் கொண்டு பின் 
னிலை முனியாது நிற்ப , இவன் இரந்துபின் நிற்கின்றது 
எற்றிற்கோ ? என ஐயுற்று உணர்தலும் , தலைவியும் தோழி 
யும் நின்ற இடத்துத் தலைவன் வந்து பதியும் பெயரும் பிற 
வும் வினாவவே , நிகழ்ச்சியைத் துணிந்துஉணர் தலும் ஆம் . 


- 


பாங்கிமதி உடன்பாட்டின் 

விரிகளாவன 

பாங்கி 
தலைவியைப் பலகாலும் உற்று நோக்கி அவளிடத்துப் புதியன 
வாகத் தோன்றிய நறுமண வேறுபாடும் , உடல் உறுப்பின் 
வேறுபாடும் , ஒழுக்க வேறுபாடும் , பண்டையிற் குறைவாக 

உண்ணுதலும் , தன் செயல்களை மறைத்தலும் , 
உணவு 

, 
செவிலியிடம் உறங்குதலை விடுத்துத் தனித்துத் துயிலுதலை 


56 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


என்று 


று தன் 


விரும்புதலும் , கண்டு இவ் வேறுபாடு எதனால் ஏற்பட்டது 
உள்ளத்துள்ளே 

ஐயமுற்று 

ஆராய்தலும் , 
அவற்றைக் கூர்ந்து நோக்கி இவ் வேறுபாடு புணர்ச்சியான் 
ஆயிற்று என்று தன் மனத்து ஐயம் தெளிதலும் , தெளிந்த 
பின்னர்த் தலைவியிடம் மெய்யினானும் பொய்யினானும் பல 
வாய் இருவேறு பொருள்பட்ட சொற்களைக் கூறி ஆராய் 
தலும் , இயற்கைப்புணர்ச்சியின்பின் தன் செயலைத் 
தொடர்ந்து முடித்ததற்குத் தோழியே தக்க வாயில் என்று 
முடிவு செய்த தலைவன் தோழியை நோக்கிச் செல்லுதலும் , 
அவளிடம் இரந்து குறையுறுதல் வேண்டும் என்று மனத்து 
முடிவு செய்தலும் , அங்ஙனம் அவன் தோழியை நோக்கிக் 
கண்ணியும் தழையும் ஏந்திச் சென்று அவளிடம் இரந்து தன் 
காரியத்தை முடித்துச்செல்ல உறுதிசெய்து , ஊரும் பெயரும் 
கெடுதியும் பிறவும் வினவியவழி , இவன்யார் ? எனவும் 
இவன் எண்ணம் யாது ? எனவும் தோழி ஆராய்தலும் , 
ஆராய்ந்து ஓராற்றான் அவன் மனக்கருத்தைத் தோழி தெளி 
வாக உணர்தலும் , பின் தலைவன் , தலைவி தோழி என்ற இரு 
வரும் சேர்ந்து இருக்கும் நிலையில் அவர்களைக் காண்டற்குச் 
சேறலும் , அவர்கள் இருக்கும் புனம்கண்டு மகிழ்தலும் , புனத் 
திடைத் தோழியோடு தலைவியைக் கண்டு தலைவன் மகிழ் 
தலும் , தலைவன் இருவரையும் கண்டு நின்று முன்புபோலத் 
தழையும் கண்ணியும் ஏந்தியவனாய் ஊர் முதலியவற்றை 
வினவியவீடத்துத் தோழி அவனுக்கு மறமாற்றம் உரைத்த 
லும், தோழி தலைவனை எள்ளி நகையாடலும் , தோழி தலைவன் 
தலைவி என்ற இருவருடைய உள்ளக்கருத்தையும் துணிவாக 
உணர் தலுமாம் . 


பாங்கியிற்கூட்டம் 


பாங்கியால் தலைவியைத் தலைவன் அடைதல் என்பது . 


- 


பாங்கியிற் கூட்டத்தின் வகைகளாவன 

தலைவன 
தோழியை இரந்துபின் நிற்றலும் , தோழி தலைவனை அகற்றி 
நிறுத்தலும் , தலைவன் மடலே பொருள் என முடிவுசெய்தலும் , 


அகத்திணையியல் - நூற்செய்தி 


57 


மடல் ஏறும் எண்ணத்தைத் தலைவன் விடுக்குமாறு தோழி 
செய்தலும் , தலைவன் விருப்பினை நிறைவேற்றத் தோழி உடன் 
படலும் , தலைவன் மடல் ஏறும் எண்ணத்தை விடுத்தலும் , 
தோழி தலைவியிடம் தலைவனுடைய காரியம்பற்றிக் கூறலும் , 
தலைவி அதற்கு உடன்படு தலும் , தோழி தலைவியைத் தலைவ 
னிடம் சேர்ப்பித்தலும் , தலைவன் தலைவியைக் கூடலும் , 
தலைவன் தலைவியை விடுத்தபின் அவளை ஆயத்தாரோடு 
கூட்டலும் , தோழி தலைவனிடம் அவன் கடமைஉணர்ச்சி 
கூறி அதனை அவன் நிறைவேற்றுதலை விரும்புதலும் ஆம் . 


பாங்கியிற்கூட்டத்தின் விரிகளாவன- தன் மனத்தில் 
தலைவிமாட்டு உள்ள காதலைத் தலைவன் பாங்கிக்குக் கூறு 
தலும் , தலைவனுடைய குலத்தின் மேம்பாட்டையும் தங்கள் 
குலத்தின் தாழ்வையும் பாங்கி தலைவனுக்குக் கூறலும் , 
தலைவன் தலைவியை மேம்படுத்திச் சொல்லுதலும் , பாங்கி 
தலைவன் விரும்பிய நங்கை இன்னாள் என்று அறியா தவள் 
போலத் தலைவனை வினவுதலும் , தலைவன் தலைவியின் சிறப் 
பியல்புகளை விளக்கி கூறுதலும் . தலைவன் குறித்த நங்கை 
பெறுதற்கு அரியள் என்று பாங்கி தலைவனுக்கு இயம்பலும் , 
தலைவி தனக்கு இன்றியமையாதவள் என்று தலைவன் 
சொல்லுதலும் , பாங்கி தலைவனிடம் அவன் காரியத்தை 
அவனே சென்று தலைவியிடம் கூறுமாறு குறிப்பிடுதலும் . 
தலைவன் பாங்கி தனக்குப் பயன்படுதலுக்கு மறுக்கிறாளே 
என்ற எண்ணத்தால் அவளைப் பழித்தலும் , தலைவியின் 
அறியாமையைத் தலைவன் மனம் கொள்ளுமாறு பாங்கி 
அவனிடம் கூறலும் , தலைவி மூதறிவுடையவள் என்று 
தலைவன் பாங்கிக்குக் கூறலும் , தலைவனுக்கு முன்னமே தலைவி 
பால் அமைந்திருந்த நட்பினைப் பாங்கி சுட்டிப் பிறர் உ 

தவி 
யின்றித் தலைவன் தானே நட்புறவு கொள்ளுமாறு கூறலும் , 
பாங்கியின் உதவியின்றித் தான் தலைவியோடு தொடர்ந்து 


8 


60 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


ஏறுதல் ஒருதலை என்பதைக் குறிப்பிடுதலும் , அதற்கும் 
நாணத்தால் மறுமாற்றம் கூறாத தலைவியைத் தோழி சினந்து 
கூறுதலும் தன்னின் வேறானவள் அல்லளாகிய தோழி தன் 
னிடம் இவ்வளவு பேசுதல் வேண்டா ; ஆதலின் அவள் 
கருத்தே தன்கருத்து ; அவ்வாறிருப்பத் தன்னிடம் அவ்வள 
வுக்குத் தோழி பேசியது ஏன் என்று தலைவி சினத்தலும் , 
தலைவன் தோழி வாயிலாகக்கொடுத்த கையுறையைத் தலைவி 
ஏற்றலும் என்று கூறிய இவ்வாறும் ; 


தலைவி சையுறையை ஏற்றுக்கொண் .- 

ஏற்றுக்கொண்ட செய்தியைப் 
பாங்கி தலைவனுக்கு உணர்த்து தலும் , தலைவனிடம் பகற் 
குறிக்கு ஏற்ற இடத்தைத் தோழி குறிப்பிட்டுக் கூறலும் , 
அவ்விடத்திற்குத் தலைவியைக்கொண்டு சேறலும் , தலைவி 
யைக் குறியிடத்துச் செலுத்தித் தோழி தான்காரணம் ஒன்று 
கூறிப்பிரிந்து நீங்கலும் , தலைவன் தலைவியைக் குறியிடத்து 
எதிர்ப்படுதலும் , அவளைக் கூடுதலும் , அவளைப்புகழ்ந்து 
பேசுதலும் , பின் பாங்கியோடு கூடுமாறு விடுத்தலும் ,, 
பாங்கி அந்நேரத்திற்குள் பூமாலை முதலிய கையுறைகளில் 
ஒன்று அமைத்துக்கொண்டுவந்து தலைவியைக் காண்டலும் , 
தலைவியைப் பாங்கி ஆயத்தாரோடு சேர்த்தலும் , பின் ஆயத் 
தினை நீங்கிவந்து தலைவனை அணுகித் தலைவியை இறுதிவரை 
பாதுகாக்கும் பொறுப்பு அவனுக்கு உரியதாகிய செய்தியைத் 
தோழி விளம்பலும் , தன் இருப்பிடம் செல்லத்தொடங்கிய 
தலைவனை நோக்கி விருந்து உண்டு செல்க என்று தோழி 
செலவு விலக்கலும் , தலைவனும் அன்று அவ்வூரில் அவர் 
மனைக்கண் விருந்தயர் தலை விரும்புதலும் ஆகிய பதின்முன் 
றும் கூட , அறுபத்தொரு துறைகளாகும் . 


பகற்குறி 


( பகற்காலத்துக்கு என்று அமைக்கப்பட்ட குறியிடத் 
தில் தலைவன் தலைவியைச்சென்று கூடுதல் என்பது . 


61 


- 


அகத்திணையியல்- நூற்செய்தி 
பகற்குறியின் வகைகளாவன தோழி தலைவியைத் 
தலைவனிடம் குறிக்கண் கூட்ட லும் , தலைவியைத் தலைவன் 
குறிக்கண்கூடுதலும் , தோழி தலைவியை ஆயத்திடம் அழைத் 
துச்சேறலும் , தலைவனிடம் தலைவியை ஓய்படைசாற்றலும் 
ஆகிய நான்குமாம் . 

பகற்குறியின் விரிகளாவன தோழி தலைவனிடம் 
குறியிடம் கூறலும் , தலைவியைக் குறியிடத்துக்கொண்டு 
சேர்தலும் , தலைவியை விடுத்துத் தோழி நீங்கலும் , தலைவன் 
தலைவியைக்காண்டலும் , கூடுதலும் , புகழ்தலும் , தலைவியை 
விடுத்தலும் , பாங்கி தலைவியை எய்திக் கையுறை காட்ட 
லும் , பாங்கி தலைவியை ஆயத்திடைக் கூட்டலும் , தலைவியை 
விடுத்துத் தலைவனுக்கு ஓம்படைசாற்றலும் , விருந்தின 
னாமாறு கூறித் தலைவன் செலவினை விலக்குதலும் , தலைவன் 
விருந்தினனாய் இருத்தலை விரும்புதலும் என்று பாங்கியிற் 
கூட்டத்துக் கூறப்பட்ட பன்னிரண்டுமாம் . 


ஒருசார்பகற்குறி 


பகற்குறியிடத்து ஒருவரை ஒருவர் எய்தாமல் தலைவனும் 
தலைவியும் வருந்துதல் என்பது 


ஒருசார் பகற்குறி வகைகளாவன - ஒருவரை ஒருவர் 
எய்தாமையால் தலைவனும் தலைவியும் தனித்தனியே வருந்து 
தலும் , வருந்தும் தலைவியைத் தோழி வற்புறுத்துதலும் , 
வருந்தும் தலைவனுக்குத் தோழி தலைவியை இற்செறித்த 
செய்தியை உணர்த்தலுமாம் . 

ஒருசார் பகற்குறி விரிகளாவன - தலைவன் பிரிந்தவிடத் 
துத் தலைவி அந்திப்பொழுதுகண்டு ஆற்றாது வருந்துதலும் , 
தலைவி நிலைகண்டு பாங்கி வருந்து தலும் , தலைவன் வருதற்குக் 
காலம் தாழ்த்ததனால் தலைவி வருந்துதலும் , அங்ஙனம் வருந் 
துதலால் களவுவெளிப்பட்டு ஏதம் நிகழும் எனப்பாங்கி 
தலைவியை இடித்து உரைத்தலும் , பாங்கியிடம் தனக்கு ஏற் 


82 


இலக்கண விளக்கம்- பொருளதிகாரம் 


பட்ட வெறுப்பால் அவள் தன்முன்னே நிற்கவும் அவளை 
நேராக நோக்கிக் கூறாது புறமாக மொழிந்து தலைவி தன் 
மன நிலையை அவளுக்கு அறிவுறுத்தலும் , பின் நட்பின் 
காழ்ப்பால் நேரிடையாகப் பாங்கியொடு பேசுதலும் , பாங்கி 
அஞ்சித் தலைவியை அச்சமுறச்செய்தலும் , தலைவனைப் பிரி 
தற்கு இயலாமை குறித்துத் தலைவி இரங்கி உரைத்தலும் , 
தலைவன் வந்துவிட்ட செய்தியைத் தோழி தலைவிக்கு அறி 
வித்தலும் , தலைவன் வேலிப்புறத்தே நிற்பத் தலைவியை இற் 
செறித்தலைக் கிளி முதலியவற்றிற்குக் கூறுவாள் போன்று 
தோழி அவனுக்கு அறிவித்தலும், தோழி தலைவன் தன் 
முன்னே நிற்ப அவனை நோக்கிக் கூறாமல் வண்டு முதலிய 
வற்றை நோக்கிக்கூறுவாள் போல அவனுக்கு அறிவித்தலும் , 
தலைவியைச் செவிலி இற்செறித்த நிலையைப் பாங்கி தலைவ 
னுக்கு நேரிடையாகக் கூறலும் , இற்செறிப்பு உணர்த்திய 
பின் தலைவியைப் பாதுகாக்க வேண்டிய பொறுப்புப்பற்றித் 
தலைவனிடம் கூறலும் , தலைவியைப் பகற்குறிக்கண் காண் 
டல் இயலாமை குறித்துத் தலைவன் பற்றுக்கோடு ஏதுவும் 
இன்றித் தன்நெஞ்சோடு வருந்திக் கூறலும் என்றபதினான்கு 
மாம் . 

பகற்குறி இடையீடு 
பகற்குறிக்கு இடையில் சில தடைகள் நிகழ்தல் என்பது .. 


லா 


பகற்குறி இடையீட்டின் வகைகளாவன - பாங்கி முறை 
யே தலைவனையும் தலைவியையும் பகற்குறிக்கு வாராது விலக் 
கலும் , தலைவன் வாராத நேரத்துத் தலைவியும் , தலைவி இல் 

த நேரத்துத் தலைவனும் பகற் குறிக்கண் சேறலும் , அதனால் 
இருவரும் மனம் கலங்குதலும் என்ற மூன்றாம் . 

பகற்குறி இடையீட்டின் விரிசவாவன- தலைவன் குறி 
யிடத்து வருதலைத் தோழி விலக்குதலும் , தலைவி பகற்குறி 
யிடத்து வாரா தவாறு தோழி விலக்குதலும் , தலைவி தான் 
விளையாடிய இடங்களை நோக்கி இனி அப்பக்கல் வருதற்கு 


அகத்திணையியல் - நூற்செய்தி 

6 : 3 
வாய்ப்பு இன்மை கருதி வருந்துதலும் , தோழி தலைவியை 
அவ்விடத்தினின்றும் தம் இல்லத்துக்கு அழைத்துச் சேறலும் , 
இடையே தலைவி தலைவனுடைய உருவு வெளிப்பாடுகண்டு 
வருந்துதலும் , மறு நாள் தலைவன் பகற்குறிக்கண் வந்து 
நெடுநேரம் இருந்து வருந்துதலும் , தலைவியில்லாத அவ் 
வெற்றிடம் முழுதும் அவளைத் தேடித் தலைவன் மனம் உளை 
தலும் , தலை வாழும் அவரை நோக்கி ஆண்டுச் சேறற்கு 
அருமையின் தலைவன் மனம் சுழலுதலும் ஆம் . 

இரவுக்குறி 
இரவில் தலைவன் தலைவியை எதிர்ப்படற்கு உரிய தனி 
இடம் என்பது . 


இரவுக்குறியின் வகைகளாவன தலைவன் தோழியை 
இரவுக்குறி வேண்டுதலும் , தோழி முதற்கண் வழி முதலிய 
வற்றது ஏ தம்கூறி மறுத்தலும் , பின் அவன் ஆற்றாமை 
கண்டு உடன்படுதலும் , தலைவியை இரவுக்குறிக்கு அழைத் 
துச் சேறலும் , தலைவன் தலைவீயைக் கூடலும் , அவள் நலத் 
தைப் பாராட்டலும் , தோழியோடு கூட்டு தலும் . பாங்கி 
இரவுக்குறி வேண்டா என்று கூறத் தலைவன் வாடுதலும் , 
பின் தன்னூர் அடைதலும் ஆகிய ஒன்பதுமாம் . 


இரவுக்குறியின் விரிச.ளாவன தலைவன் தோழியிடம் 
இரவுக்குறியில் தலைவியைக் கூடுதற்கு வாய்ப்புச்செய்து 
தருமாறு வேண்டுதலும் , பாங்கி தலைவன் வர வேண்டிய வழி 
யினது துன்பங்கள் பற்றிப் பேசுதலும் , தலைவன் அவ்வழிக் 
கண் வருதல் தனக்கு மிகஎளிய செயலே என்று விளக்கிக் 
கூறுதலும் , அதுகேட்டுத் தோழி இரவுக்குறிக்கு உடன்படு 
தலும் , தோழி தலைவனிடம் அவன் நாட்டு அணியியல்பற்றி 
வினாதலும் , அங்ஙனம் வினவியதோழி யாது காரணம்பற்றி 
என்னை என் நாட்டு அணியியல் வினவினாள் ? என்பதனை உட் 
கொண்ட தலைவன் , அவளிடம் அவள் நாட்டு அணியியல்பற்றி 
வினவுதலும் , பாங்கி தன் நாட்டு அணியியலைத் தலைவனுக்கு 


64 இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
அறிவித்தலும் , தலைவிக்குத் தலைவன் இரவுக்குறி வேண்டி 
நிற்கும் செய்தியைத் தோழி அறிவித்தலும் , இரவுக்குறியின் 
எதம் அஞ்சித் தலைவி அதனுக்கு உடன்படாது தன் நெஞ் 
சோடு 

உசாவுதலும் , பாங்கி தலைவனுடைய ஆற்றாமை 
முதலியன கூறி இரவுக்குறிக்குத் தலைவியை இசையச் செய் 
தலும் , தலைவி தோழியிடம் இரவுக்குறிக்குத் தன் இசைவினைத் 
தெரிவித்தலும் , தலைவி இரவுக்குறிக்கு உடன்பட்ட செய்தி 
யைத் தோழி தலைவனுக்குத் தெரிவித்தலும் , தலைவனைக் 
குறியிடத்து நிறுத்தி வந்து தோழி செவிலித் தாயின் 
உறக்கத்தினைச் சோதித்து அறிதலும் , தலைவியிடம் தலைவன் 
இரவுக்குறிக்கண் வந்துள்ள செய்தியைத் தெரிவித்தலும்,, 
தலவியைத் தோழி இரவுக்குறி இடத்துக்கு அழைத்துக் 
கொண்டு சேறலும் , தலைவியைக் குறியிடத்து விடுத்துத் 
தோழி கையுறை அமைத்துக் கொணர்வதாகக் கூறி நீங்க 
லும் , தலைவன் தலைவியைக் குறியிடத்துக் காண்டலும் , 
அவள் நலன் புகழ்தலும் , தலைவி தலைவன் வரும் வழியின் 
ஏ தங்களை நினைத்து மனம் மறுகுதலும் , தலைவன் தான் 
ஏதமின்றி எளிதின் வரும் செய்தியைத் தலைவி மனம் சொளக் 
கூறி அவளைத் தெளிவித்தலும் , தலைவியைக் கூடுதலும் , 
அவள் நலத்தைப் புனைந்து உரைத்தலும் , தலைவி தலைவனை 
இரவுக் குறியின் ஏதம் அஞ்சி • இரவுக்குறி வேண்டா என்று 
விலக்குதலும் , தலைவன் தலைவியை வீட்டு எல்லைக்குக் 
கொண்டு விடுத்தலும் , தோழி தலைவியை அணுகி அவளுக்குத் 
தான் அமைத்துக்கொண்டு வந்த கையுறையைக் காட்டலும் , 
பின் தலைவியை வீட்டிற்குள் உய்த்தலும் , பின் தலைவனிடத்துச் 
சென்று இரவுச் குறிக்கண் வருதலைத் தோழி விலக்கலும் , 
புணர்ச்சி இடையீடு கருதித் தலைவன் மனம் மயங்குதலும் , 
தோழி இரவுக்குறியில் தலைமகனைத் தலைப்படுதற்கண் தலைவி 
உறும் துயரை விளக்கிக் கூறித் தலைமகனை இரவுககறியை 
விடுக்குமாறு வேண்டலும் , தலைவியை இரவுக்குறிக்கண் 
துய்த்த தலைவன் இரவே தன் ஊரை நோக்கி மீண்டு போத 
லும் ஆம் . 


65 


அகத்திணையியல் - நூற்செய்தி 
இரவுக்குறி இடையீடு 


இரவுக்குறிக்கண் தடைகள் நிகழ்தல் என்பது . 


இரவுக் குறி இடையிட்டு வகைகளாவன - குறி அல்லாத 
தனைக் குறியாகக் கொண்டு மருளுதலும் , இரவுக்குறியில் 
தலைமகளை எதிர்ப்படுதற்கு இடையே ஊறுகள் பல உளவாத 
லும் என்ற இரண்டாம் 


இரவுக்குறி இடையீட்டு வீரிகளாவன - 

வீரிகளாவன- தலை விக்குத் 
தோழி தலைவன் இரவுக்குறிக்கண் வந்துள்ள செய்கையை 
உணர்த்தியவழித் தலைவி தான் முன்பே மற்றொன்றைத் 
தலைவன் செய்த குறியாகக் கருதிச் சென்று வறிதே மீண்ட 
செய்தியைக் கூறுதலும் , தோழி தலைவி தெளிவாக அறிந்து 
கொள்ளாதபடி அவன் குறிப்புச் செய்த குறைபாட்டை 
எடுத்துக் கூறலும் , தலைவியைக் காணாமையால் இரவுக்குறிக் 
கண் வந்த தலைவன் மனம்வாடி மீண்டுசேறலும் , பொழுது 
விடிந்தபின் , தலைவன் இல்லாத அவ்விரவுக்குறியிடத்து 
அவன் வைத்துச்சென்ற அடையாளம் கண்டு தலைவி இரங்கு 
தலும் , தலைவி அச்செய்தியைத் தோழிக்குக் கூறலும் தோழி 
தம்பிழைப்பு அன்று என்று அமைதி கூறித் தலைவியின் வருத் 
தத்தைத் தணித்தலும் , பின்வந்த தலைவனிடம் குறிப்புத் 
தவறியதை அவன் மேல் ஏற்றித் தோழி கூறுதலும் , தலைவன் 
குறிப்புத்தவறிய செயலைத் தலைவிமேல் ஏற்றிக்கூறுதலும் , 
தலைவி தலைவன் செய்த குறிப்பாக வேறொன்றை நினைத்துக் 
குறிக்கண் சென்று மீண்ட செய்தியைத் தோழிகூறலும் , தான் 
செய்த குறிப்பை அறிந்தும் தலைவி இரவுக்குறியிடத்து வர 
வில்லை என்று தலைவன் கூறிய சொற்களைத் தோழி தலைவி 
யிடம் இயம்பலும் , தன்மேல் உண்மையாகக் குறை எதுவும் 
இல்லையே என்று தலைவி வருந்துதலும் , இரவில் தாய் தூங்கா 
மல் விழித்திருத்தலும் , நாய் உ றங்காமல் குரைப்பதற்கு 


9 


66 இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
ஏற்றதாய் இருத்தலும் , ஊர்மக்கள் உறங்காமல் பேசிக்கொண் 
டிருத்தலும் , ஊர்க்காவலர் ஊரைச்சுற்றிக்கொண்டு வருத 
லும் , நிலவு பகல்போலக் காய்ந்து வெளிப்படுதலும் , கோட் 
டான் ஒலித்தலும் , கோழி கூவு தலும் ஆகிய இரவுக்குறி 
யிடையீடுகளைக் கூறுதலும் ஆகிய பதினெட்டும் ஆம் . 


வரைதல் வேட்கை 


தலைவன் தன்னை விரைவில்மணந்துகோடல் வேண்டும் 
என்று தலைவி விரும்புதல் என்பது . 


- 


வரைதல் வேட்கையின் வகைகளாவன களவு 

வெளிப் 
பட்டு விடுமோ என்ற அச்சமும் , பலவகை ஏ தங்களும் தரும் 
களவிடத்து ஏற்பட்டவெறுப்பும் , தலைவனைத்தலைவி பிரிந் 
திருக்க ஆற்றாமையும் ஆகிய மூன்றுமாம் . 


வரை தல் வேட்கையின் விரிகளாவன - தோழி தலைவி 
யின் துயரம்பற்றி வினவுதலும் , பிறரால் அறிதற்கு அரிய 
இரகசியமாகிய தன்களவொழுக்கத்தைச் செவிலி அறிந்து 
விட்டாள் என்ற செய்தியைத் தலைவி தோழிக்குக் கூறுதலும் , 
தலைவி தன்னைக்காண்பதற்குத் தலைவன் வருவது அரிதாய் 
இருக்குமாற்றைத் தோழிக்குக் கூறுதலும் , தலைவன் பிரிவு 
தாங்கவொண்ணாததாய் இருத்தலின் ஆற்றாமை மிகுதியால் 
தலைவி தலைவன்ஊருக்கே செல்வதற்கு மனம் துணி தலும் , 
அப்போது , தலைவியைத் துன்புறுத்தியதால் தலைவனைத் 
தோழி பழித்துக் கூறுதலும் , தலைவனைத்தோழி பழிப்ப 
தனைப் பொறாத தலைவி அவன் நற்குண முடையவனே 
என்று எடுத்துச் சொல்லுதலும் , தலைவனைக் கனவிடைக் 
கண்டதால் அக்கனவு தன்னை நனவில் நலிகின்ற தன்மை 
யைத் தலைவி தோழியிடம் கூறலும் , தன் இயற்கை அழகு 
தேய்ந்து குறைகின்றவாற்றைத் தலைவி தோழியிடம் கூற 
லும் , தோழியிடம் தன் துயர்பற்றித் தலைவனுக்கு எடுத்துக் 
கூறவேண்டும் என்று தலைவி விரும்பிக்கூறலும் , உன் மன 


அகத்திணையியல் - நூற்செய்தி 

67 
நிலையை நீயே தலைவனிடம் கூறுக என்று தோழி தலைவி 
யிடம் கூறலும் , ஊரில் பலரும் கூறும் பழிமொழியை அறிந்து 
தான்கொண்டுள்ள அச்சத்தைத் தலைவி தோழியிடம் கூறு 
தலும் , தலைவன் வரும்வழியின் அருமையை அறிந்து தலைவி 
தான் கொண்டுள்ள அச்சத்தைத் தோழியிடம் கூறலும் , 
காமம் மிகுகையினாலே தலைவனிடம் தனக்கு ஏற்பட்ட மிக்க 
நினைவால் ஏற்பட்ட சொற்களைத் தலைவி கூறுதலும் , தலைவி 
தன்னுள்ளே செயல்அற்று இருக்கும் செய்தியைக்கூறலும் , 
கொடியவழிகளைக் கடந்து தலைவன் தன்னைக் காணவாராத 
வண்ணம் அவனை விலக்கும்படித் தோழியைத் தலைவி வேண் 
டலும் , குறியிடத்து வாராதபடி தலைவனை விலக்கும்படி 
தலைவி தோழியை வேண்டலும் , இல்லத்தில் வெறியாடுதல் 
நிகழா தபடி தடுக்குமாறு தலைவி தோழியை வேண்டலும் , 
தன்னை மணம்செய்தற்பொருட்டுத் தமர்பால் வரும் பிறரை 
உண்மை கூறி விலக்கும்படி தலைவி தோழியிடம் கூறலும் , 
தலைமகனது வரைவை ஏற்றுக்கொள்ளும்படி குரவருக்குத் 
தெரிவிக்குமாறு தலைவி தோழியிடம் கூறலும் ஆகிய பதி 
னெட்டுமாம் . 


வரைவுகடாதல் 


- 


தலைவியை மணம் செய்து கொள்ளும்படி தலைவனைத் 
தோழி வற்புறுத்துதல் என்பது . 
வரைவு கடாதலின் வகைகளாவன 

பொய்யாகக் கூறு 
தலும் , தலைவன் களவுக்கூட்டத்தை மறுத்தலும் , தலைவனை 
இடித்துக்கூறலும் , உண்மை நிலையைக் கூறலும் என்ற 
நான்குமாம் , 


வரைவுகடாதலின் விரிகளாவன தலைவியது வேறு 
பாட்டிற்குக்காரணம் என்ன என்று கேட்ட செவிலித்தாய்க் 
குத் தான் வேறுகாரணம் காட்டிக் கூறியதைத் தலைவீக்குத் 
தோழி கூறுதலும் , பலரும் கூறும் பழிமொழியைத் தலைவ 
னுக்குத் தோழி தெரிவித்தலும் , களவொழுக்கத்தைத் தாய் 


68 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


அறிந்தாள் என்பதைத் தலைவனுக்குத் தோழி அறிவுறுத் 
தலும் , தலைவியின் இல்லத்தில் வெறியாட்டு நிகழ்த்தப்போவ 
தைத் தோழி தலைவனுக்குக் கூறி அவனை அச்சுறுத்தலும் ,, 
‘ தலைவியை அயலார் மணம் செய்து கொள்ள முயல்கின்றார் 
கள் என்பதைத் தோழி தலைவனுக்குக் கூறுதலும் , தலைவன் 
தமர் மணம்பேசுதற்கு வரின் தலைவிதமர் ஏற்றுக்கொள்வார் 
என்று தலைவனுக்கு உரைத்தலும் , மணம் செய்துகொள்ளு 
தற்கு உரியகாலம் இஃது என்பதைத் தோழி தலைவனுக்கு 
உ.ரை த்தலும் , தலைமகளுடைய மூதறிவைத் தோழி தலைவ 
னுக்கு அறிவித்தலும் , குறியிடங்களைத் தோழி மாற்றி 
அமைத்தலும் , பகலில் வருகின்ற தலைவனை இரவில் வருமாறு 
கூறுதலும் , இரவில் வரும் தலைவனைப் பகலில் வருமாறு 
கூறுதலும் , பகலினும் இரவினும் பலகாலும் வருமாறு 
தோழி தலைவனிடம் கூறுதலும் , பகற்காலத்தும் இரவுக் 
காலத்தும் இவ்விடத்தின் நின்றும் நீங்குவாயாக என்று 
தோழி தலைவனிடம் கூறு தலும் , தலைவன் அங்ஙனம் வரை 
யாது வந்து ஒழுகுவது அவனுடைய நாடு ஊர் குலம் என் 
பனவற்றின் பெருமைக்குத் தகாது என்று தோழி தலைவ 
னுக்குக் கூறுதலும் , தலைவன் வரும் வழியின் துன்பத்தை 
நினைத்துத் தலைவி அஞ்சுதலைத் தோழி தலைவனுக்குக் கூறு 
தலும் , தலைவியின் பொறுக்க முடியாத தன்மையைத் தலைவ 
னுக்குத் தோழி மிகக்கூறுதலும் , தலைவன் குறிக்கண்வரும் 
வழியில் காவல்மிகுதியும் உண்டு என்பதைத் தோழி தலைவ 
னுக்கு உணர்த்துதலும் , கனவில் தலைவனைக்கண்டு பின் நன 
வில் கா ணாமையால் தலைவி மிகவும் வருந்தும் தன்மையைத் 
தோழி தலைவனுக்கு உணர்த்துதலும் , தலைவியின் இயற்கை 
அழகு நாள்தோறும் குறைந்து வருதலைத் தோழி தலைவற்கு 
உணர்த்துதலும் ஆகிய இருபதும் ஆம் . 


ஒருவழித்தணத்தல் 


ஒருவாறு பிரிதல் என்பது . 


அகத்திணையியல்- நூற்செய்தி 

69 
ஒருவழித்தணத்தலின் வகைகளாமாறு தலைவன் தலை 
வியைப் பிரிந்து ஒன்றிரண்டு நாள்கள் தன்னூருக்குச் செல்ல 
வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளமையைக் குறிப்பிடுதலும் , அதற் 
குத்தோழி முதற்கண் உடன்படாமையும் , தலைவன் காரணங் 
காட்டி அவளை உடன்பட வேண்டுதலும் , தோழி தலைவன் 
செலவுக்கு உடன்படுதலும் , தலைவன் பிரிந்து சென்றவழித் 
தலைவி கலங்குதலும் , தோழி தலைவியைத் தெளிவித்து 
அமைதியுறச் செய்தலும் , தணந்துவந்த தலைவனிடத்தில் 
வருந்தி உரைத்தலும் ஆகிய ஏழுமாம் . 

ஒருவழித்தணத்தலின் வீரிகளாவன தலைவன் தன் 
னூருக்குத் தான் செல்லவேண்டும் என்பதனைத் தோழிக்குக் 
கூறலும் , தோழி தலைவனுடைய செலவைத் தலைவியின் 
ஆற்றாமை கூறி விலக்கலும் , தலைவன் தான் பிரிந்து செல்ல 
வேண்டியதன் இன்றியமையாமையைக் கூறலும் , தோழி 
தலைவனைத் தன்னூர் செல்வதற்கு விடுத்தலும் , தோழி தலை 
விக்குத் தலைவன் தன்னூருக்குச் சென்ற செய்தியை இயம் 
பலும் , தலைவி தலைவன் பிரிவுகுறித்துத் தன்மனத்தோடு 
நொந்துகூறுதலும் , தலைவன் வருதற்குக் காலம் தாழ்த்திய 
தனால் காமம்மிகவே மிகவும் நினைந்து கூறுதலும் , தோழி 
தலைவியை ஆற்றுவித்தலும் , பாங்கி ஆற்றுவித்துழித் தலைவி 
நெஞ்சு நினைந்து இரங்கலும் , நெஞ்சொடுகிளத்தலும் , கட 
லொடு புலம்பலும் , ஆற்றொடு புலம்பலும் , புள்ளொடு புலம் 
பலும் , கையறுகிளவி கூறலும் , கூடல் இழைத்தலும் , சூளு 
றவு பொய் என்றலும் , தன் அறியாமை கூறலும் , தலைவி தன் 
னுள்ளே சொல்லுதலும் , பின் தலைவன் வந்த செய்தியைத் தலை 
விக்குத் தோழி அறிவித்தலும் , தோழி தலைவனிடம் மனம் 
வருந்திக் கூறுதலும் , தலைவியின் துன்பத்தைத் தான் தணி 
யச்செய்து கொண்டிருந்த அருமையைத் தோழி தலைவனுக் 
குக் கூறுதலும் என்று இருபத்திரண்டாம் . 

வரைவிடைவைத்துப் பொருள்வயின் பிரிதல் 

மணம் செய்து கொள்ளுதற்கு இடையே பொருள் ஈட்டு 
தற்குத் தலைவன் பிரிதல் என்பது . 


70 


இலக்கண விளக்கம்- பொருளதிகாரம் 


வரைவு இடைவைத்துப் பொருள்வயின் பிரிதலின் வகை 
களாமாறு - தலைவன் தான் பிரியக்கருதிய செய்தியைத் 
தோழிக்கு அறிவுறுத்தலும் , தோழி பிரிவுக்கு உடன்படாமல் 
கூ.றலும் , தலைவன் தோழியைத் தன்பிரிவுக்கு உடன் படுத்த 
ஒம் , தோழி தலைவன் பிரிவுக்கு உடன்படு தலும், தலைவி 
தலைவன் பிரிந்தவழிக் கலங்கலும் , தோழி தலைவியை வற்புறுத் 
திக் கூறலும் , தலைவி மிக்க பொறுமையுடன் இருத்தலும் , 
தலைவன் வருங்காலம் நீட்டித்தவழித் தலைவி கலங்குதலும், 
தலைவன் வந்த அளவில் தலைவி மகிழ்தலும் என்று ஒன்பதாம் . 


வரைவு இடைவைத்துப் பொருள்வயின் பிரிதலின் விரி 
களாவன - தலைவன் தான் வரைவு இடைவைத்துப் பொருள் 
வயின் பிரியக்கருதிய செய்தியைத் தலைவிக்கு உணர்த்து 
மாறு தோழியை வேண்டலும் , அவன் பொருள் வயின் பிரியக் 
கருதிய செய்தியை அவனையே தலைவிக்கு உணர்த்துமாறு 
தோழி வேண்டுதலும் , தான் காலம் தாழ்த்தாது மீண்டு 
வருவதாகக் கூறித் தலைவன் நீங்குதலும் , தோழி தலைவிக்குத் 
தலைவன் பொருள் வயின் பிரிவை உணர்த்துதலும் , தலைவி 
மனம் வருந்து தலும் , தோழி தலைவியின் வருத்தம் புறத் 
தார்க்குப் புலனாகும் என்றாற்போலக் கொடுஞ் சொல் கூறலும் , 
தலைவி தன்னை இடித்துரைக்கும் தன் தோழியிடம் கொடுஞ் 
சொல் கூறுதலும், தலைவன் விரைவில் மீண்டுவருவான் 
என்று தோழி வற்புறுத்திக் கூறலும் , தலைவன் குறித்த 
பருவம் வந்தவிடத்துத் தலைவி பிரிதல் துன்பத்தால் நோத 
லும் , தலைவியிடம் தோழி காலம் அல்லாக் காலத்து முந்திப் 
பொழிந்தது மழை என்று கூறலும் , தோழி கூறியதைத் 
தலைவி மறுத்துக் கூறலும் , தலைவனுடைய தூதாகி மேகம் 
அப்பொழுது வந்தது என்று தலைவிக்குத் தோழி கூறலும் , 
தலைவி பிரிவினை ஆற்றி இருத்தலும் , தான் பிரிந்து சென்ற 
அவ்விடத்தில் தலைவியின் பிரிவினை ஆற்றாமல் தலைவன் 
புலம்புதலும் , வினை முற்றி மீண்டு வந்த காலத்துத் தேர் 
ஊர்ந்து வரும் தலைமகன் பாகனுக்குக் கூறுதலும் , மேகத் 


71 


அகத்திணையியல் - நூற்செய்தி 


தொடு கூறுதலும் , தன் வரவினைத் தலைவிக்கு அறிவுறுத் 
தலுக்குத் தலைவன் ஊதிய சங்கு முழக்கத்தைத் தோழி 
கேட்டுத் தலைவிக்கு அவன் வரவை அறிவுறுத்தலும் , தலைவன் 
ஊதிய வலம்புரிச்சங்கினைத் தலைவி வாழ்த்தலும் , தலைவன் 
வந்தவிடத்து பிரிந்த காலத்து நீவிர் அவளை நினைத்தது 
உண்டோ ? எனத் தோழி அவனை வினவுதலும் , தலைவி 
யை நினைத்ததைத் தலைவன் கூறுதலும் , தோழி தலைவியைத் 
தான் 

ரன் ஆற்றுவித்து இருந்த அருமை கூறலும் ஆகிய 
இருபத்தொன்றுமாம் . 


வரைவு 


வரைவு இடைவைத்துப் பொருள் வயின் பிரிந்த 
தலைவன் வந்துழி வரைவு நிகழும் . வரைவாவது தலைமகன் 
தலை மகளைக் குரவரும் , அவரோடு ஒரு தன்மையார் ஆகிய 
தாயத்தாரும் , தாயொடு பிறந்தாரும் , அவர் இல்லாதவழிச் 
சான்றோரும் , தேவரும் கொடுப்பவும் கொடாது ஒழியவும் , 
அங்கியங்கடவுள் அறிகரியாக மணந்து கொள்ளு தாலாம் . 
வரைவு கற்பிற்கு ஒருதலையாக வேண்டப்படுவதாகும் . 


வரைவின் கிளவித்தொகைகளாவன வரைவு மலிவு 
( திருமணம் பற்றிய செய்திகளின் மிகுதி ) , அறத்தொடு நிலை 
என்ற இரண்டுமாம் . 


வரைவு மலிவு 


திருமணச் செய்திகளின் மிகுதிபற்றிக் கூறுதல் என்பது . 
அதன் வகைகளாவன - திருமணத்திற்குத் தலைவன் முயலுதலை 
உணர்த்துதலும் , தலைவன் தமரைத் தலைவிதமர் எதிர் 
கொண்டதை உணர்த்துதலும் , திருமணச் செய்தி அறிந்து 
தலைவியும் தோழியும் மகிழ்தலும் , தலைவி தெய்வத்தை வழி 
படுதலைக்கண்டு தலைவன் மகிழ்தலுமாகிய நான்குமாம் . 


-- 


மலிவின் 
வரைவு 

விரிகளாவன தலைவன் பரிசப் 
பொருளைத் தமர் வாயிலாக அனுப்பி வைத்த செய்தியைத் 


72 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


தோழி தலைவிக்கு உணர்த்தலும் . தன்னைப் பெற்ற தாய்க்கு 
ஏற்படக்கூடிய மனமகிழ்ச்சியைத் தலைவி நினைத்துப் பார்த் 
தலும் , தலைவன் தலைவியை மணந்து கோடலைத் தலை விதமர் 
ஏற்றுக் கொண்ட செய்தியைத் தோழி தலைவிக்கு உணர்த்து 
தலும் , தலைவி தனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை அடக்கிக் 
கொள்ள இயலாமல் மனத்திற்குள்ளேயே சொல்லிக் கொள்ளு 
தலும் , தலைவனைத் தோழி வாழ்த்துதலும் , திருமணத்தின் 
பொருட்டுக் கொற்றவையைத் தலைவி வழிபடும் நிலைமையைத் 
தலை பனுக்குத் தோழி காட்டுதலும் , அதனைக்கண்ட தலைவன் 
மகிழ்தலும் என்ற ஏழுமாம் . 


அறத்தொடு நிற்றல் 


உண்மை கூறலும் , தக்கதனைச் சொல்லி நிற்றலும் , 
கற்பின் தலை நிற்றலும் அறத்தொடுநிலை என்பதன் பொரு 
ளாம் . 


அறத்தொடு நிலையின் 
வகைகளாவன முன்நின்று 
நேராகச் சொல்லுதலும் , முன் நின்று புறமொழியாகப் 
பொதுப்படக்கூறலும் என்ற இரண்டாம் . 


அறத்தொடு நிற்றலின் வீரிகளாவன - தலைவியைத் 
தலைவன் பிரிவு பற்றி ஆற்றிச் செயலற்ற தோழி அவள் 
கண்ணீரைத் துடைத்தவழித் தலைவீ தான் கலங்கி அழுதற் 
குரிய காரணங்களை அவட்குக் கூறுதலும் , தலைவன் தெய்வத் 
தின்மேல் ஆணையிட்டுத் தன்னைத் தெளியச் செய்யத் தான் 
அதனை மெய் என்று துணிந்தமையைத் தலைவி தோழிக்குக் 
கூறுதலும் , தலைவன் தன்னைப் பிரிந்த செய்தியைத் தலைவி 
தோழிக்குக் கூறுதலும் , அதுகேட்ட தோழி தலைவன் பண்பு 
களைப் பழித்துக்கூறுதலும் , தலைவன் நற்குணம் உடையவன் 
என்று தோன்றத் தலைவி கூறுதலும் , தலைவன் குறித்துச் 
சத்தியம் செய்து தவறியதைப் பொறுக்கும்படி தெய்வத் 
தை வழிபடுதற்குச் செல்வோம் என்று தலைவி தோழிக்குக் 
கூறுதலும் , புறத்தே போகாதபடி வீட்டின்கண் தன்னைத் 


13 


அகத்திணையியல் - நூற்செய்தி 


தாய் அடக்கி வைத்தமையைத் தலைவி தோழிக்குக் கூறுத 
லும் , மிக்க இருளில் தலைவனைச் செவிலி கண்ட செய்தியைத் 
தலைவிக்குத் தோழி கூறுதலும் என்ற ஏழும் , தலைவியின் 
வேறுபாட்டிற்கு உரிய காரணத்தைச் செவிலி தோழியிடம் 
வினவுதலும் , தோழி வெறியாட்டினை வீலக்குவித்தலும் , 
வெறிவீலக்கியவழிச் செவீலி தோழியை வினவுதலும் , தலைவி 
பூத்தருபுணர்ச்சி- புனல் தரு புணர்ச்சி -- களிறு தருபுணர்ச்சி 
என்ற இவற்றால் தலைவனைச் சந்தித்த செய்தியைத் தோழி 
அறத்தொடு நிற்றலும் , தலை வீயின் வேற்றுடை கண்டு தாய் 
வினவியவழிச் செவிலி முன்னிலைமொழியான் செய்தியை 
விளக்குதலும் ஆகியனவாம் . 


களவு வெளிப்படை 


களவொழுக்கம் வெளிப்படுதல் என்பது , 


உடன்போக்கு , தலைவி தலைவனுடன் ஊரைவிட்டுச் சென் 
றதைப் பலரும் அறிதலாகிய கற்பொடு புணர்ந்த கவ்வை , 
மீட்சி என்று களவுவெளிப்படை மூன்று கிளவித்தொகை 
களை உடையது . 

உடன் போக்கு 


தமரைப்பிரிந்து தலைவி தலைவனுடன் செல்லுதல் உடன் 
போக்சாம் . 


தோழி 

தலைவனிடம் உடன் போக்கை வற்புறுத் 
திக் கூறுதல் , தொடக்கத்தில் தலைவன் உடன் போக்கிற்கு 
உடன்படாதிருத்தல் , தோழி உடன் போக்கிற்குத் தலைவனை 
உடன்படச்செய்தல் , தலைவன் உடன்போக்கிற்கு உடன் 
படுதல் , தோழி தலைவனையும் தலைவியையும் உடன்போக்கல் , 
புணர்ந்துடன் போகிய அவ்விருவரையும் கண்டோர் விலக் 
குதல் , தலைவன் தலைவியைப் புகழ்தல் , தலைவியைத்தேற்றல் 
என்ற எட்டும் உடன் போக்கின் வகைகளாம் . 


10 


74 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


- 


உடன்போக்கின் வீரிகளாவன 

எமர் இவளை நீ வரை தற்கு உடன்படார் ; ஆதலால் 
இவளை உடன் கொண்டு செல்க என்று தோழி தலைவனுக்கு 
அறிவித்தலும் , தலைவியின் மென்மைத்தன்மை கூறி அவளை 
உடன் கொண்டு - செல்லுதலைத் தலைவன் மறுத்துக்கூறலும் , 
அங்ஙனம் போதற்குத் : தோழி தலைவ ? ன உடன்பட 

ச்செய் 
தலும் , தலைமகனும் உடன்போக்குக்கு உடன்படுதலும் , 
தோழி தலைவிக்கு உடன்போக்கினை அறிவித்தலும் , அங்க 
னம் உடன் சென்றால் தன் நாணம் அழிந்து விடுதல் குறித்துத் 
தலைவி வருந்துதலும் , நாணினும் கற்பே சிறந்தது என்று 
தோழி தலைவிக்குக் கூறு தலும் , தலைவனுடன் செல்வதற்குத் 
தலைவி உடன்பட்டு எழுதலும் , சுரத்தின் இயல்பைத் தோழி 
உரைத்தவிடத்துத் தான் அதற்கு அஞ்சாமல் சுரம் செல்லத் 
துணிந்திருத்தலை அவளுக்குத் தலைவி கூறு தலும் , அதனைத் 
தோழி தலைவற்குக் கூறுதலும் , தலைவனிடம் தலைவியைத் 
தோழி அடைக்கலமாகக் கொடுத்தலும் , தோழி நடுயாமத் 
தில் தலைவியைத் தலைவனுடன் விடுத்தலும் , தலைவன் தலை 
வீயைப் பாலை நிலத்தில் மெல்லக் கொண்டுசெல்லுதலும் , 
தலைவி நடந்து வந்ததால் அடைந்த களைப்பை அறிந்து 
தலைவன் அவளை இடைப்பட்டதொரு பொழிலில் இளைப் 
பாறச் செய்தலும் , ஆண்டிருந்த மலர்களைப் பறித்துத் தலை 
விக்குச் சூட்டி அவள் இயற்கை யழகோடு கூடிய செயற்கை 
யழகைக்கண்டு தலைவன் மகிழ்ந்து உரைத்தலும் , சுரத்திடை 
அவ்விருவரையும் கண்டோர் ‘ இவர் தேவரோ ? மானிடரோ ? 
என்று ஐயுறுதலும் , அவர்களைக்கண்டு மகிழ்தலும் , அச்சுரத் 
திடை அவர்கள் நடந்துவந்ததற்கு இரங்கலும் , பொழுது 
போயிற்றாதலின் இனிப்போதற்கு இவ்வழி உரியது அன்று 
என்று கண்டோர் கூறி அவ்விருவரையும் மீண்டும் நடக்காத 
வாறு தடுத்தலும் , தங்கள் ஊர் அருகில் உள்ள செய்தியை 
அவ்விருவருக்கும் எடுத்துக் கூறலும் , தலைவன் தாம் செல்ல 
வேண்டிய ஊர் அணிமையிலேயேஉள்ள செய்தியைத் தலை 
விக்குக் கூறலும் , தலைவிக்குத் தலைவன் தன் நகரைச் சிறிது 


75 


அகத்திணையியல் - நூற்செய்தி 


தொலைவிலேயே சுட்டிக்காட்டலும் , தலைவன் தன்பதியை 
அடைந்த செயலைத் தலைவிக்கு உணர்த்துதலும் , அவளோடு 
தன்மனையைச் சார்தலும் ஆம் . 

கற்பொடு புணர்ந்தகவ்வை . 
தலைவி தலைவனுடன் சென்றதைப் பலரும் அறிதலாம் 
கற்பொடுபுணர்ந்த கவ்வையின் வகைகளாவன- செவிலி 
புலம்புதலும் , நற்றாய் புலம்புதலும் , நற்றாய் மயங்கி உரைத் 
தலும் , கண்டோர் வருந்திஉரைத்தலும் , செவிலி தேடிச்செல் 
லுதலும் , என்ற ஐந்தாம் . 

கற்பொடு புணர்ந்த கவ்வையின் விரிகளாவன 
மேம்பட்ட என் மகள் எங்கே போயினாள் ? 

என்று 
செவிலி தோழியை வினாவுதலும் , தமர்மணத்திற்கு உடன் 
படாமையால் தலைவி தன் விருப்பின்படி தலைவனுடன் உடன் 
போயின செய்தியைத் தோழி செவிலிக்கு உணர்த்தலும் , 
செவிலி தன்னைத் தேற்றுவோரை நோக்கி வருந்திக் கூறு 
தலும் , தலைவனுடன் தான் போதலைத் தலைவி குறிப்பாக 
உணர்த்தியும் தான் அறிந்துகொள்ள முடியாமையைச் 
செவிலி தன் அறியாமை காரணமாக நொந்து உரைத்தலும் , 
தலைவியை விரைவில் மீண்டுவரச்செய்யவேண்டும் என்று 
செவிலி முருகக்கடவுளை வாழ்த்துதலும் , தன்கற்பின் மிகுதி 
தோன்றத் தலைவி தலைவனுடன் போயினசெய்தியைச் 
செவிலி நற்றாய்க்கு அறத்தொடு நிற்றலும் , தலைவியின் பிரி 
வினால் நற்றாய் தன்மனத்துள்ளே வருந்துதலும் , நற்றாய் 
தாழியோடு கூறி வருந்துதலும் , தோழியின் வருத்தம் 
கண்டு நற்றாய் புலம்புதலும் , நற்றாய் பாங்கிமார்களோடு 
வருந்திக் கூறலும் , அயலாரோடு வருந்திக் கூறலும் , தலைவி 
வளர்த்து விடுத்துச்சென்ற கிளியோடு வருந்திக் கூறலும் , 
தலைவி பழகும் இடங்களை எல்லாம் கண்டு வருந்திக் கூறலும், 
தன்மகள் மீண்டுவரும்படி காக்கை கரைவதாயின் அதற்குச் 
சிறந்த உணவு வழங்குவதாகக் கூறி நற்றாய் காக்கையைக் 
கொண்டு சகுனம் பார்த்தலும் , தலைவன் தலைவியிடம் மிக்க 


76 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


அன்பு காட்டுமாறு அருள் செய்யத் தெய்வத்தை வேண்ட 
லும் , தலைவி செல்லும் பாலை நிலம் வெப்பம் மாறி மருதநில 
மாக அவளுக்கு அமையச் செய்யுமாறு நற்காய் சூரியனை 
வேண்டலும் , மலரை மிதிப்பினும் பொறாத தலைவியின் 
மெல்லடிகளின் தன்மைகருதி இரங்கலும் , உலகியல் அறியாத 
தலைவீயின் இளமைத் தன்மையை நினைத்து இரங்குதலும் , 
தலைவியின் இயல்பான அச்சத்தன்மையை நினைத்து இரங் 
குதலும் , நற்றாயும் ஆயத்தாரும் படும் துயரை நோக்கிக் 
கண்டோர் இரங்கிக் கூறுதலும் , தலைவியின் பிரிவினை ஆற் 
றாது வருந்திய நற்றாயைச் செவிலி தேற்றுவித்தலும் , செவிலி 
தலைவியைத் தேடிச்சென்ற வழியில் முக்கோலை உயர்த்தி 
வந்த அந்தணரைக்கண்டு தலைவியைப்பற்றி வினாதலும் , 
வழியிடைக் கண்ட மாவிர தியரிடம் தலைவியைப்பற்றிச் 
செவிலி வினாதலும் , அச்சான்றோர்கள் 

தலைவி செயல் 
தக்கதே என்று காரணம் காட்டி விளக்குதலும் , செவிலி சுரத் 
திடைக்கண்ட எயிற்றியோடு வருந்திப்பேசுதலும் 

குரா 
மரத்தோடு புலம்பலும் , புறாக்களோடு வருந்திக் கூறலும் , 
சுரத்திடையே தலைவன் தலைவியரின் அடிச்சுவடு கண்டு 
அவர்தம் செலவுக்கு வருந்து தலும் , தன்னை நோக்கிவந்த 
இருவராகிய தலைவன் தலைவியரை நோக்கி என்மகளையும் 
அவள் கா தலனையும் இடையே கண்டீரோ ? என்று வினவு 
தலும் , அவர்கள் செவிலியைத் தேற்றி மீண்டு செல்லுமாறு 
கூறுதலும் , தலைவியைக்காணாது செவிலி கவலைமிகுதலும் 


ஆம் . 


மீட்சி 


உ.டன்போன தலைவனும் தலைவியும் தம்ஊருக்குத் 
திரும்பி வருதல் என்பது . 

தெளிவித்தல் , மகிழ்ச்சி , வினாவுதல் , விடையிறுத்தல் 
என்ற நான்கும் மீட்சியின் வகைகளாம் . 

மீட்சியின் விரிகளாவன தலைவியைத் தேடிச்சென்ற 
செவிலித்தாய் அவள் தலைவனுடன் நெடுந்தொலைவு சென்று 


- 


அகத்திணையியல் - நூற்செய்தி 


77 


வீட்ட செய்தியை நற்றாய்க்குக் கூறுதலும் , தலைவியை அழைத் 
துச்சென்று வேற்றூரில் மணந்துகொண்ட தலைவன் தலைவி 
யிடம் அவள் விரும்பியவாறு தம்ஊருக்குத் திரும்புதற்கு 
ஒருப்படலும் , தலைவன் தம்மூர் அணிமையில் வந்துவிட்டது 
என்று மீண்டுவருகாலைத் தலை வீயிடம் கூறுதலும் , தலைவி 
தாம் மீண்டுவரும் செய்தியைத் தமக்கு முன்னமேயே ஊர் 
நோக்கிச்சென்றுகொண்டிருந்தவர் வாயிலாகத் தன்தோழி 
யருக்குச் சொல்லி அனுப்புதலும் , அவர்கள் தோழிமார்களுக் 
குத் தலைவி மீண்டுவரும் செய்தியைத் தெரிவித்தலும் , தோழி 
மார்கள் அர்மகிழ்ச்சிச் செய்தியை நற்றாய்க்கு அறிவித்தலும் , 
நற்றாய் என் மகளை முதற்கண் என்மனைக்கு அழைத்து வரு 
வானா ? அல்லது அவன் தாய்மனைக்கு அழைத்துச் செல் 
வானா ? என்று வேலனிடம் வினவுதலும் என்பனவாம் . 


தலைவன் தலைவியை அழைத்து உடன் போக்குச்சென்று 
ஆண்டு அவளை மணந்து மீடற்கும் , அவளை வரையாது 
அழைத்துவந்து தன்மனையிலோ அவள் மனையிலோ 
மணந்துகொள்வதற்கும் தலைவன் தம்மூர் சார்ந்தமை சாற் 
றல் - தலைவி முன் செல்வோரிடம் தன்வரவு பாங்கியருக்கு 
உணர்வித்தல் - அவர் பாங்கியருக்கு உணர்த்தல் 

பாங்கி 
யர் நற்றாய்க்கு உணர்த்தல்- நற்றாய் கேட்டு அவன்உளம் 
கொள வேலனை வினாவுதல் - என்ற துறைகள் உரியன . 


தலைவன் இல்லத்தில் வரைதல் , - வினாவுதலும் விடை 
இறுத்தலும் மனம் பொருந்துதலும் என்ற மூவகைத்து . 


தலைவன் இல்லத்தில் வரை தலின் விரிகளாவன - நற்றாய் 
தன்மகளுக்குத் தன்மனையில் திருமணம் செய்விக்கும் விருப் 
பத்துடன் அதுபற்றிச் செவிலியை வினவுதலும் , செவிலிக் 
குத்தோழி திருமணம் முன்னமேயே நடந்துவிட்ட செய்தி 
யைக் கூறுதலும் , அதனைச் செவிலி நற்றாய்க்குத் தெரிவித் 
தலும் ; தலைவன் தலைவி என்ற இருவரும் உடன் போய் மீண்டு 
வந்தபின் தான் வேற்றூரில் தலைவியை மணம்செய்துகொண்ட 


78 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
செய்தியைத் தோழிவாயிலாகத் தலைமகள் தலைமகன் தமருக்கு 
அறிவித்தலை விரும்புதலும் , தோழி அச்செய்தியை முன்ன 
மேயே தமருக்கு அறிவித்துவிட்ட செய்தியைக் கூறலும் என் 
பனவாம் . 


தலைமகன் தலைவியைப் புணர்ந்து உடன் போய்த் தன் 
மனையகத்து ஊரில் வரைந்து மீடற்கும் , செவிலிக்கு இகுளை 
வரைந்தமை உணர்த்தல் - வரைந்தமை செவிலி நற்றாய்க்கு 
உணர்த்தல்- தலைவன் பாங்கிவாயிலாகத்தான் மணன் அயர்ந் 
ததைத் தலைவி தமர்க்கு அறிவிக்க விரும்புதல் - தோழி அதனைத் 
தான் முன்னமேயே அறிவித்துவிட்ட செய்தியைக் 

கூறல் 
என்ற துறைகள் உரியனவாம் . 


ஒருவகையான் மீண்டுவரைதலும் உண்டு . அஃதாவது 
தலைவி தலைவனொடு உடன்போக்கு நிகழ்த்தியவழித் தலைவி 
தமர் பின் தொடர்வார் என்று விரைந்து உடன்போகிப்பின் 
மீண்டுவந்து வரை தலாகும் . அதற்கும் தலைவன் தம்ஊர் 
சார்ந்தமை உணர்த்தல் முதலாகத் தான் அதுமுன்னே சாற் 
றியதனைத் தோழி உணர்த்தல் ஈறாகக் கூறப்பட்டன யாவும் 
துறைகளாம் . 


தலைவி 


உடன்போக்கு இடையீடு 
தலைவனும் தலைவியும் 
தலைவியும் உடன்போக்கு 

உடன்போக்கு நிகழ்த்திய 
இடத்து இடையே தடை- நிகழ்தல் என்பது . 

உடன்போக்கு இடையீட்டின் வகைகளாவன 
தன் உடன்போக்கினைப் பாங்கியருக்கும் செவிலிக்கும் தெரி 
விக்கச்செய்தலும் , தமர்பின் தொடர்ந்து வருதலைத் தலைவி 
தலைவற்கு அறிவித்தலும் , தலைவன் தலைவியை விடுத்து நீங் 
கலும் , கண்டோர் இந்நிலைகண்டு இரங்குதலும் , தலைவி தம 
ரொடு மீடலும் ஆம் . 

வீட்டினை விட்டுத் தலைவனோடு உடன் போக்கிற்காக 
நீங்கிச்செல்லும் தலைவி தன் தோழியருக்குத் தன் உடன் போக் 


அகத்திணையியல் - நூற்செய்தி 


79 


கினை உணர்த்திவிடுத்தலும் , தன்உடன்போக்கினை நற்றாய்க்கு 
உணர்த்தி விடுத்தலும் , தலைவியால் கூறி விடுவிக்கப்பட்ட 
அந்தணர் நற்றாயிடம் தலைவி தலைவனுடன் போயின செய் 
தியைக் கூறுதலும் , நற்றாய் தந்தைதன்னையர்க்கு அறத் 
தொடு நிற்றலின் தலைவீசெயலைப்பொருத அவள் தமர் 
அவரைப் பின்தொடர்ந்து சேறலும் , அதனைக் கண்டோர் 
இரங்கிக் கூறுதலும் , தமர் பின்தொடர்ந்து வருதலைத் தலைவி 
தலைவற்கு உணர்த்தலும் , தலைவிதம நக்கு ஊறு செய்தல் 
ஆகாது என்ற கருத்தான் தலைவன் தலைவியை விடுத்து மறை 
தலும் , தமரொடு மீண்டு செல்லும் தலைவி தலைவன் புறங் 
காட்டிச் செல்லுதலைக்கண்டு கவலையுற்றுக் கூறுதலும் உடன் 
போக்கு இடையீட்டின் விரிகளாம் . 

உடன் போய்த் தன் ஊரின்கண்ணே தலைவியை மணத் 
தலும் , மீண்டுவந்து தன் மனையின் கண்ணே 

அவளை 
மணத்தலும் ஆகிய இரண்டையும் தவிர , ஏனைய எல்லா 
மணங்களிலும் தலைவன் அந்தணர்களையும் சான்றோர்களை 
யும் முன்னிட்டுத் தலைவிக்கு அருங்கலம் கொடுத்து அவளை 
மணத்தலே உலகியற்கையாம் . 

கற்பு 
நிறுத்த முறையானே , 

என்றும் 

கைகோள் 
உணர்த்தியபின் , அதன் முடிவில் நிகழற் பாலதாய வரைவு 
பற்றியன எல்லாம் உணர்த்தி அடுத்துக் கற்பு என்றும் 
கைகோள் உணர்த்தப்படுகிறது . கற்பாவது இல்வாழ்க்கை 
யில் மகிழ்தலும் , தலைவி தலைவனோடு ஊடுதலும் , தலைவன் 
அவ்வூடலை நீக்குதலும் , ஓதல் - நாடுகாவல் - நண்பனுடைய 
பகைவரைத் தணித்தல்- தூது பொருள் 

ஆகியவை 
காரணமாகத் தலைவியைப் பிரிந்து செல்லுதலும் , பிறவும் 
ஆம் . 

கற்பின் கிளவித்தொகை 
இல்வாழ்க்கை , பரத்தையிற்பிரிதல் , ஓதற்குப்பிரிதல் , 
நாடுகாத்தலுக்குப்பிரிதல் , தூதிற்குப்பிரிதல் , நண்பனுக்கு 


களவு 


80 


இலக்கணவிளக்கம் -- பொருளதிகாரம் 


உற்றுழி உதவற்குப் பிரிதல் , பொருள்வயின் பிரிதல் என்ற 
ஏழும் கற்பிற்கு உரிய கிளவித்தொகைகளாம் . 


வகைக் 


அவற்றுள் , இல்வாழ்க்கை என்ற கிளவியின் 
ளாவன - தலைவனுடைய மகிழ்ச்சியும் , தலைவியினுடைய 
மகிழ்ச்சியும் , 

தோழியினுடைய மகிழ்ச்சியும் , செவிலியி 
னுடைய மகிழ்ச்சியும் என்ற நான்காம் . 


வருந்தா 


இல் வாழ்க்கையின் விரிகளாவன- தலைவன் தோழியை 
நோக்கி அவள் உதவியினால்தான் தனக்குத் தலைமகளை 
மணக்கும் வாய்ப்பு ஏற்பட்டமை கூறிப் புகழ்தலும் , தலை 
மகனைத் தோழி வாழ்த்துதலும் , தலைவனை மணந்து கொள் 
ளும்வரை வருந்தாமல் இருந்ததன் காரணத்தைத் தோழி 
தலைவியை வினாவுதலும் , தலைவன் செய்த கருணை தனக்கு 
இன்பத்தையே அளித்து வந்தமையால் தான் 
திருந்த செய்தியைத் தலைவி தோழிக்குக் கூறுதலும் , தலை 
வியை மணந்து கொள்ளும்வரை தலைவன் வருந்தாது இருந் 
ததன் அடிப்படைக் காரணத்தைத் தோழி வினவுதலும் , 
தலைவனும் தலைவியும் இல்லறம் நடத்தும் இல்லத்துக்கு 
வந்த செவிலியிடம் தோழி தலைவன் தலைவி இருவருடைய 
காதல் சிறப்பைக் கூறுதலும் , தோழி இருவருடைய நல்லற 
மும் நன்று என்று செவிலிக்குக்குறிப்பிடுதலும் , ஊர் திரும் 
பிய செவிலி தலைவியின் கற்பியல் சிறப்புப்பற்றி நற்றாய்க்குக் 
குறிப்பிடுதலும், செவிலி தலைவியின் மனை வாழ்க்கையின் 
சிறப்பினைப் பாராட்டிச் கூறலும் , செவிலி நற்றாய்க்கு இருவ 
ரின் காதலையும் குறிப்பிடுதலும் என்ற பத்தும் ஆகும் . 


பரத்தையிற் பிரிவு 


பரத்தையின் பிரிவின் வகைகளாவன பரத்தையிற் 
பிரிந்து வந்த தலைவன் தலைவியை வாயில் வேண்டுதலும் , 
தொடக்கத்தில் தலைவி வாயில் மறுத்தலும் , தோழி முதலிய 
வா பில்கள் தலைவியை அமைதியுறுமாறு 

வேண்டலும் , 
தலைவீ அதனை ஏற்று ஊடல் நீங்குதலும் என்ற நான்காம் . 


- 


அகத்திணையியல் - நூற்செய்தி 

81 
உணர்த்த உணரும் ஊடல் 
தலைவன் தெளிவித்தவழி மாறிவிடும் கோபம் என்பது . 

உணர்த்த உணரும் ஊடற்கு உரிய துறைகளாவன 
தலைவன் பரத்தையிற் பிரிந்தவழி அதனை அறிந்த மக்கள் 
இது தலைவி ஊடல் கொள்ளுதற்கு வாய்ப்பினை அளிக்கும் 
என்று கூறுதலும் , தலைவன் பிரிதலான் தனித்து இருக்கும் 
நிலை ஏற்பட்டவழித் தலைவி இல்வாழ்க்கையில் வெறுப்புக் 
கொண்டு அழுது வருந்து தலும் , தலைவியின் வருத்தத்திற்குக் 
காரணத்தினைத் தோழி வினவுதலும் , தலை மகன் புறத் 
தொழுக்கம் உடையன் ஆயின செய்தியைத் தலைவி உணர்த் 
தலும் , உலகியல் உரைத்துத் தலைவியைப் பாங்கி இடித்துக் 
கூறலும் , தலைவி பூப்பு எய்தியவழிச் செவ்வணி அணிந்த 
சேடியைத் தலைவன்பால் அனுப்பவே , செவ்வணி அணிந்து 
செல்லும் சேடியைக்கண்டு அயலார் வருந்திக் கூறுதலும் , 
செவ்வணி அணிந்து வரும் சேடியைக் கண்ட பரத்தையர் 
தலைவன் தம்மை நீத்துத் தலைவிபால் பிரிந்து விடுவானே 
என்ற ஆத்திரத்தால் தலைவியைப் பழித்துக் கூறலும் , தலைவி 
பூப்பு நீராடிய பின் ஈராறு நாளும் தலைவன் தலைவியோடு 
இருத்தல்வேண்டும் என்ற உலகியல் விதியை உட்கொண்டு 
தலைவனைத் தலைவிபால் செல்ல விடுத்தவழித் தலைவன் 
இல்லம் நோக்கி வருதலைக்கண்டு வாயில்கள் தலைவிக்கு 
அவன் வரவு உணர்த்தலும் , தலைவன் வருகையை உணர்ந்து 
தோழி தலைவிக்கு உணர்த்தலும் , தலைவி தலைவனை 
எதிர் ஏற்றுக்கொண்டு பணிதலும் , கூடுதலும் , மகிழ்தலும் 
என்பனவாம் . தலைவி தனித்துழி இரங்கலின் பின் அவள் 
தலைவனைக் 

கனவில் கண்டு வருந்து தலும் , தலைவன் திறம் 
நோக்கிக் கதிரவனோடு நொந்து கூறுதலும் , தலைவனைப் 
பரத்தையருக்கு முற்றூட்டாகத் தலைவி தான் வழங்கிவிட்ட 
தாக அவன் அன்பின் திரிபினை எடுத்துக் கூறலும், உணவு 
சமைத்துவைத்தபின் அதனை உண்ணுதற்குத் தலைவன் 


11 


82 

இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
வரவில்லையே என்று தலைவி வருந்திக் கூறுதலும் , தலைவன் 
அன்பின்றித் தன்னைப் பிரிந்தமைக்குத் தலைவி வருந்திக் 
கூறலும் வரவும்பெறும் . 

உணர்த்த உணரா ஊடல் 


தூதாக 


தலைவன் தலைவியைப் பலவாறு வேண்டவும் , அவள் தன் 
ஊடல் தணியாது காலம் தாழ்க்கும் திறன் கூறுவது . 

தான் புதல்வனைப் பெற்றமையைத் தலைவனுக்கு 
அறிவித்தற்குத் தலைவீ வெண்மலர் முதலியவற்றை அணிந்து 
கொண்ட சேடி ஒருத்தியைப் பரத்தை இல்லத்தில் இருந்த 
தலைவன்பால் விடுப்ப , அது கண்ட தலைவன் பரத்தையின் 
இல்லத்தை நீத்துத் தனது இல்லம் அடைந்து தான் தலைவி 
யைப் பார்க்கும்படி செய்தற்குத் தோழியைத் 
வேண்டுதலும் , தலைவீ ஈன்ற அணிமை தீர்ந்து நெய்யாடிய 
செய்தியைத் தலைவனுக்குத் தோழி தெரிவித்தலும் , தலைவன் 
புதல்வனும் தானுமாய் இருக்கும் தலைவியைக்காணும் வாய்ப் 
புக் கிட்டியமைக்குத் தன் உள்ளத்தில் மகிழ்ச்சி மிகுதலும் , 
தலைவன் தம் இல்லத்துக்கு வந்துள்ள செய்தியைத் தோழி 
தலைவிக்கு உணர்த்துதலும் , தலைவன் வருகையை உணர்ந்த 
தலைவி தலைவனிடம் ஊடல்கொள்ளுதலும் , பாணன் தலைவ 
னுக்குப் பரிந்துரை கூறி வாயில் வேண்டிவரத் தலைவி மறுத் 
தலும் , வாயில் மறுக்கப்பட்ட பாணன் மீண்டும் வேண்டலும் , 
தலைவி பாணனைப் பழித்து மறுத்துரை கூறலும் , விறலி 
கூத்தர் பாங்கி முதலியோர் வாயில் வேண்டி மறுக்கப்படு 
தலும் , தலைவன் விருந்தினன் ஒருவனை அழைத்து இல்லத்துப் 
புக்கவழி இல்லறத்திற்கு ஏற்பத் தலைவி விருந்தினன் முன் 
தனது புறத்தொழுக்கம்பற்றிய வெகுளியைப் பொறுத்துக் 
கொண்டமை கருதித் தலைவன் மகிழ்தலும் , விருந்து கண்டு 
ஒளித்த ஊடலைஉடைய தலைவி பாயலில்மிக்க ஊடலொடு 
இருத்தலை நோக்கித் தலைவன் வருந்து தலும் , தலைவி 
தன்னை வெகுளா தபடி அவள் சீறடிகளில் தலைவன் தொழுத 
லும் , தலைவன் தன் அடி தாழ்தலைப் பரத்தையர்கண்டால் 


அகத்திணையியல்- நூற்செய்தி 

83 
அவனுக்குத் தீங்கு விளைவிப்பர் என்று தலைவி கூறுதலும் , 
தலைவன் தான் பரத்தை ஒருத்தியையும் அறியாதவன் என்று 
தன்நேரிய ஒழுக்கம் பற்றிப் பேசலும் , தலைவனுடைய காமக் 
கிழத்தியைத் தான் நேரில்கண்ட செய்தியைத் தலைவிகூறலும் 
தலைவியின் ஊடலைத் தோழி தணிக்க முயலுதலும் , தலைவி 
தோழி கழறவும் தன்புலவி நீங்காது வெகுளுதலும் , தலைமகள் 
புலவி நீங்காளாகவே தலைவன் வெறுத்து மொழிதலும் , தோழி 
தலைவனை அன்பற்ற கொடியவன் என்று இகழ்ந்து கூறலும் , 
இத்தொகுப்பிலேயே தலைவி மகற்பெற்றமை தோழி தலைவற் 
குச் சொல்லி அனுப்புதலும் , தலைவன் தன்புதல்வனைக் காண் 
பதும் , பாயலில் தலைவன் வருந்துதலும் , விளக்கை அணைத்த 
விட்டில் பூச்சியை வாழ்த்தலும் , பரத்தையர் காதல்பரத்தை 
யரைப் புகழ்ந்து தம்மைத்தாமே இகழ்ந்து கூறிக்கொள்ளு 
தலும் , தலைவி தலைவனோடு புதுப்புனலாடலும் , தலைவன் பரத் 
தையர் யாருடனும் தான் புனலாடவில்லை என்று கூறிய 
வழித் தலைவி அக்கூற்றை மறுத்து உரைத்தலும் , தலைவி 
பரத்தையைப் பழித்தலும் , தலைவனிடம் தலைவி ஊடியவழிக் 
காமக்கிழத்தி வந்து தலைவியை வாயில்வேண்டலும் , தோழி 
வாயில் நேர்வித்தலும் , புதல்வனை வாயிலாகக்கொண்டு 
தலைவன் இல்லில் புகுதலும் , தலைவி தன் புதல்வனை வெகுளுத 
லும் , அவனுக்கு முன்னிலை மொழியாக அறிவுரை கூறுதலும் , 
புதல்வனைப் பழிப்பது போலத் தலைவனுடைய குணக் குறை 
களை எடுத்துத் தலைவீ இயம்பலும் என்பனவும் ஆம் . 


புதல்வனும் ஆற்றாமையும் வாயிலாகத் தலைவன் வந்த 
வழித் தலைவி தலைவனை உவந்து எதிர்கோடலும் , தலைவன் 
தலைவியைக் கூடிச்சென்றபின் வந்ததோழியோடு , தன்மைந் 
தனை வாழ்த்தலும் , தலைவி தலைவனைப்புகழ்தலும் , தோழி தலை 
வியைப் புகழ்தலும் போல்வன , உணர்த்த உணரா ஊடலின் 
ஒழிபாகக் கொள்ளப்படுவனவாம் . 

உணர்த்த உணரும் 
ஊடலும் , உணர்ப்புவயின் வாரா ஊடலும் , அதன் ஒழிபும் 
பரத்தையிற்பிரிவு என்ற கிளவியின் விளக்கங்களாம் . 


84 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


2 


ஏனைய பிரிவுகள் 
கல்வி முதலிய பிரிவின் வகைகளாவன தலைவன் பிரி 
வினை அறிவுறுத்தலும் , தொடக்கத்தில் தலைவி உடன்படா 
மையும் , தோழி தலைவியை உடன்படுத்தலும் , அதனால் தலைவி 
தலைவன் பிரிவிற்கு உடன்படுதலும் , தலைவன் பிரிந்தவழித் 
தலைவி கலங்கலும் , தோழி வருந்துதல் கூடாது என்று வற் 
புறுத்தலும் , தலைவி மிக்க பொறுமையோடு இருத்தலும் , பரு 
வங்கண்டு தலைவி கலங்குதலும் , தலைவன் பிரிவுமுற்றி மீண்டு 
வந்தவழித் தலைவி மகிழ்தலும் என்பனவாம் . 

ஒழிபு 
அகத்திணையியல் தொடக்கத்திலும் , களவு , வரைவு , 
கற்பு என்ற தொகுப்புக்களிலும் கூறப்படாத செய்திகள் 
யாவும் அகத்திணையியல் இறுதிக்கண் கூறப்படுகின்றன . 
அகப்பொருள் பன்னிருபகுதிப்பட்டுச் செய்யுளுக்கு உறுப்பாய் 
வரும் . திணை , கைகோள் , கூற்று , கேட்போர் , இடன் , காலம் , 
பயன் , முன்னம் , மெய்ப்பாடு , எச்சம் , பொருள் வகை , துறை 
என்பனவே அப்பன்னிரு பகுதிகளாம் . இவற்றுள் , திணையும் 
கைகோளும் முன்பு கூறப்பட்டனவேயாம் ; செய்யுளத்து 
யாதானும் ஒருதிணையும் ஒரு கைகோளும் தவறாமல் உறுப் 
பாய் வரும் . 

கூற்று 
பார்ப்பான் , பாங்கன் , தோழி , செவிலி , 
கிழவன் , கிழத்தி என்ற அறுவகையோரும் களவுக்காலத்துக் 
கூற்று நிகழ்த்துவதற்கு உரியர் ஆவர் . பாணன் , கூத்தன் , 
விறலி , பரத்தை , அறிவர் , கண்டோர் , பார்ப்பான, 
பாங்கன் , தோழி , செவிலி, கிழவன் , கிழத்தி என்ற பன்னிரு 
வரும் கற்புக்காலத்துக் கிளவி நிகழ்த்துதற்கு உரியர் ஆவர் . 
ஊரவர் , அயலோர் , சேரியோர் , நோயினைக்குறிப்பால் 
அறிந்தவர் , தந்தை , தன்னையர் என்பவருடைய கூற்றுக்கள் 
கொண்டு எடுத்து மொழியப்படுவனவேயன்றி முகத்துரையாக 
நிகழா . 


இனி 


85 


அகத்திணையியல்-- நூற்செய்தி 


வாள் . 


தலைவியின் நற்றாய் மற்றவரிடம் கூற்று நிகழ்த்துவாளே 
யன்றித் தலைவனோடும் தலைவியோடும் நேர்முகமாகக் கூற்று 
நிகழ்த்தாள் . தலைவி தலைவனோடு புணர்ந்து உடன் போயதை 
உணர்ந்த பிறகு அந்தணர் , தெய்வம் , அயலோர் , அறிஞர் , 
நோயின்திறத்தை நன்கு அறியும் திறத்தினர் , செவிலி , 
பாங்கி , கண்டோர் என்பவரோடு நற்றய் கூற்று நிகழ்த்து 

நற்றாய் , தோழி , முதலியவரோடு செவிலித்தாய் 
கூற்று நிகழ்த்துவாள் . தாயர் , தோழியர் , தலைவன் , தலைவி 
என்பவரோடு வழியிடைக் கண்டோர் கூற்று நிகழ்த்துவர் . 
உடன் போயகாலை இடைச் - சுரத்துத் தலைவிதமர் தொடர்ந்து 
வரின் , அவர் கேட்பச் சுரத்திடைத் தலைமகளோடு செல்லும் 
தலைவன் அவளோடு ஆணையும் கூறுவான் . தலைவனோடு 
உடன் போய் மீண்ட தலைவி , கற்புக் காலத்துத் தலைவன் 
பிரியக் கருதும் வழி , அவன் செல்லவேண்டிய நிலத்தின் 
இயல்பு கூறுங்காலும் , தலைவன் தன்னைப் பிரிந்து சென்ற 
வழித் தன் உள்ளத்தோடும் பிறரோடும் வருந்திச் சொல்லுங் 
காலும் கூற்று நிகழ்த்துவாள் . பார்ப்பான் , பாங்கன் , 
தோழி , பாணன் , கூத்தன் , வீறலி , அறிவர் ஆகிய இவர்கள் 
தலைவனோடும் தலைவியோடும் வாய்ப்பு நிகழும் இடத்தெல் 
லாம் கூற்று நிகழ்த்துவர் . 


- 


காம நுகர்ச்சிக்கு இடையூறு வரும்போது தலைவனும் 
தலைவியும் நெஞ்சினை முன்னிலைப்படுத்திக் கூறுதலும் , 
கட்குநபோலவும் கிளக்கு ந போலவும் இயங்குந போலவும் 
இயற்று நபோலவும் அஃறிணை மருங்கினும் அறைதலும் ,, 
மற்றவர் படும் துன்பங்களையும் தம்மைப்போல நுகரப்படும் 
பிரிதல் துன்பமாகக் கொண்டு . கூற்று நிகழ்த்துதலும் உண்டு . 
காமம் இடையீடுபட்டவழிக் கனவு கண்டு கூற்று நிகழ்த் 
தலும் தலைவனுக்கும் தலைவிக்கும் உண்டு . தலைவன் முதலிய 
அனைவரும் மற்றவரோடு கூற்று நிகழ்த்தாது தமக்குள் 
ளேயே கூறி அமைதிபெறுதலும் உண்டு . 


86 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


கேட்போர் 


தலைவன் கூற்றையும் தலைவி கூற்றையும் பார்ப்பார் 
முதலிய பதின்மரும் , பார்ப்பான் 

கூற்றையும் அறிஞர் 
கூற்றையும் தலைவன் முதலிய அனைவரும் கேட்பர் . 


இடம் 
பலவும் ஒருவழிப்பட்டு ஓர் இலக்கணத்தான் முடியும் 
கருமநிகழ்ச்சிகளாகிய 

இயற்கைப்புணர்ச்சி , வன் பறை 
முதலிய கிளவித்தொகைகள் இடம் எனப்படும் . எனவே , 
இடம் என்பது சந்தருப்பமாம் . 


காலம் 


இறப்பு நிகழ்வு எதிர்வு என்ற முக்காலத்துப் பொருள் 
நிகழ்ச்சியையும் கூறுதல் காலமாகும் . 


பயன் 


இதனால் இது மிகவும் பயன்படும் என்று தொகுத்துச் 
சொல்லப்படும் பொருள் பயன் எனப்படும் . 


முன்னம் 


இன்ன இடத்து இன்ன சொல்லைக் கூறுதற்குஉரியாரும் 
கேட்டற்கு உரியாரும் இன்னார் என்று அறியுமாறு குறிப் 
பிடுவது முன்னம் எனப்படும் . 

மெய்ப்பாடு 


அறிவான் மிகவும் ஆராய்ந்து உணர்தல் வேண்டாது 
நிகழ்கின்ற பொருளை உடலின்கண் நிகழும் கண்ணீர் 
அரும்பல் மெய்ம்மயிர் சிலிர்த்தல் - முதலிய வேறுபாடு 
களால் தெரிவிப்பது மெய்ப்பாடாகும் . அம்மெய்ப்பாடுகள் 
நகை அழுகை இளிவரல் வியப்பு அச்சம் வீரம் வெகுளி 
உவகை என்று எட்டு வகைப்படும் . எள்ளல் இளமை 
பேதைமை மடன் என்ற நான்கும் நிலைக்களமாக 


நகை 


87 


அகத்திணையியல்- நூற்செய்தி 


பிறக்கும் . இளிவு இழவு அசைவு வறுமை என்ற நான்கும் 
நிலைக்களமாக அழுகை பிறக்கும் . மூப்பு பிணி வருத்தம் 
மென்மை என்ற நான்கும் நிலைக்களமாக இளிவரல் பிறக்கும் . 
புதுமை பெருமை சிறுமை ஆக்கம் என்ற நான்கும் நிலைக் 
களமாக வியப்புப் பிறக்கும் . அணங்கு விலங்கு கள்வர் இறை 
என்ற நான்கும் நிலைக்களமாக அச்சம் பிறக்கும் . 

சல்வி 
தறுகண் இசைமை கொடை என்ற நான்கும் நிலைக்களமாக 
வீரம் பிறக்கும் . உறுப்பறை குடிகோள் அலை கொலை என்ற 
நான்கும் நிலைக்களமாக வெகுளி பிறக்கும் . செல்வம் புலன் 
புணர்வு விளையாட்டு என்ற நான்கும் நிலைக்களமாக உவகை 
பிறக்கும் . ஆக . இந்த எண்வகை மெய்ப்பாட்டின் நிலைக் 
களன்கள் முப்பத்திரண்டாகும் . இவையேயன்றி , உடைமை 
இன்புறல் நடுவு நிலை அருளல் தன்மை அடக்கம் வரைதல் 
அன்பு கைம்மிகல் நலி தல் சூழ்ச்சி வாழ்த்தல் நாணுதல் 
துஞ்சல் அரற்று கனவு மூனிதல் நினைதல் வெருவுதல் மடிமை 
கருதல் ஆராய்ச்சி விரைவு உயிர்ப்பு கையாறு இடுக்கண் 
பொச்சாப்பு பொறாமை வியர்த்தல் ஐயம் மிகை நடுக்கு என்ற 
மெய்ப்பாடுகளும் உண்டு . இம்மெய்ப்பாடுகள் அகம் புறம் 
என்ற இரண்டற்கும் பொதுவாவனவாம் . 


அடுத்து , அகத்திற்கே உரிய மெய்ப்பாடுகள் கூறப்படு 
கின்றன . புகுமுகம் புரிதல் , பொறிநுதல் வியர்த்தல் , நகு 
நயம் மறைத்தல் , சிதைவு பிறர்க்கு இன்மை , கூழைவிரித்தல் , 
காது ஒன்றுகளைதல் , ஊழ் அணி தைவரல் , உடை பெயர்த்து 
உடுத்தல் , அல்குல் தைவரல் , அணிந்தவை திருத்தல் , இல்வலி 
யுறுத்தல் , இருகையும் எடுத்தல் என்ற பன்னிரண்டும் 
புணர்ச்சிக்கு முன்னர் நிகழும் மெய்ப்பாடுகளாம் . பாராட்டு 
எடுத்தல் , மடம்தப உரைத்தல் , ஈரம்இல் கூற்றம் ஏற்று 
அலர் நாணுதல் , கொடுப்பவை கோடல் , தெரிந்து உடன் 
படுதல் , திளைப்புவீனை மறுத்தல் , கரந்தஇடத்து ஒழிதல் , 
கண்டவழி உவத்தல் , புறம்செய அகத்தே சிதைதல் , புலம்பித் 
தோன்றல் , கலங்கி மொழிதல் , கையறவு உரைத்தல் என்ற 


88 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
பன்னிரண்டும் புணர்ச்சிக்குப்பின் நிகழ்வனவாம் . இவ்விரு 
பத்து நான்கு மெய்ப்பாடுகளும் களவிற்கே உரியன . இவற் 
றுள் சில சிறுபான்மை கற்பின் கண்ணும் நிகழ்வனவாம் . 


இனி , இன்பத்தை வெறுத்தல் , துன்பத்துள் புலம்பல் , 
எதிர்பெய்து பரிதல் , ஏதம் ஆய்தல் , பசி அடநிற்றல் , பசலை 
பாய்தல் , உண்டியில் குறைதல் , உடம்பு நனி சுருங்கல் , கண் 
துயில் மறுத்தல் , கனவொடு மயங்கல் , பொய்யாக்கோடல் , 
மெய்யே என்றல் , ஐயம் செய்தல் , அவன் தமர் உவத்தல் , 
அறன் அளித்து உரைத்தல் , ஆங்குநெஞ்சு அழிதல் , எம் 
மெய் ஆயினும் 

ஆயினும் ஒப்புமைகோடல் , ஒப்புவழி உவத்தல் , 
கலக்கம் என்பன களவிற்குச் சிறந்த மெய்ப்பாடுகள் ஆயி 
னும் கற்பிற்கும் பயின்று வருவனவாம் . 


முட்டுவயின் கழறல் , முனிவு மெய்நிறுத்தல் , அச்சத்தின் 
அகறல் , அவன்புணர்வு மறுத்தல் , தூ துமுனிவு இன்மை , 
துஞ்சிச்சேர் தல் , காதல்கைம்மிகல் , கட்டுரை இன்மை , என்ற 
எட்டும் , தலைவியின் வரை தல் வேட்கையைப் புலப்படுத்தித் 
தோழி தலைவனைக் கள வினை நீத்துத் தலைவியை வரைந்து 
கொள்ளுமாறு வேண்டுதற்கு வாய்ப்பாக அமையும் மெய்ப் 
பாடுகளாம் . 


தெய்வம் அஞ்சல் , புரை அறம் தெளிதல் , இல்லது 
காய்தல் , உள்ளது உவர் த்தல் , புணர்ந்துழி உண் 

எமை , 
பொழுது மறுப்பு ஆக்கம் , அருள் மிக உடைமை , அன்பு 
தொக 

நிற்றல் , பிரிவு ஆற்றாமை , மறைந்தவை உரைத்தல் , 
புறஞ்சொல் மாணாக்கிளவி என்ற பதினொன்றும் கற்புக் 
காலத்திற்கே சிறந்த மெய்ப்பாடுகளாம் . 


நிம்பிரி கொடுமை வியப்பு புறமொழி வன்சொல் பொச் 
சாப்பு மடிமை குடிமை இன்புறல் ஏழைமை மறப்பு ஒப்புமை 
என்ற மெய்பாடுகள் நற்காமத்திற்கு ஆகா தனவாம் . 


அகத்திணையியல் - நூற்செய்தி 

89 
இம்மெய்ப்பாடுகள் முழுதும் தொல்காப்பியப் பொருட் 
படல மெய்ப்பாட்டியலையும் , அதற்குப் பேராசிரியர் வரைந்த 
விளக்கங்களையும் , மிகப்பெரும்பான்மையும் 

பின் 
பற்றியே குறிக்கப்பட்டுள்ளன . 


உரை 


எச்சம் 


செய்யுளுள் வெளிப்படையாகக் கூறப்படாது , வெளிப் 
படையாகவோ குறிப்பாகவோ அறிந்து கொள்ளப்பட 
வேண்டிய செய்தி எச்சம் எனப்படும் . 


பொருள் வகை 
அகப்பொருளின் ஐந்திணைக்குள்ளும் இன்னதற்கு 
உரியது என்று வரையறுத்துக் கூறுதற்கு இயலாது அவ் 
வைந்திணைக்கும் பொதுவாய் வரும் செய்தி பொருள்வகை 
எனப்படும் . 


துறை 


பல்வேறு வகைப்பட்ட மாவும் மாக்களும் சென்று நீர் 
உண்ணும் நீர்த்துறைபோல , பல நிலப் பொருள்களும் ஒரு 
நிலக் கருப்பொருளாக மயங்கக் கூறப்படும் இடத்து அந் 
நிலத்து இயல்பில் பிறழாமல் கொள்ளப்படும் முறையும் , கூறு 
வோரும் கேட்போரும் இன்றிக் கவி தானே கூறும் கவிக் 
கூற்றும் துறை எனப்படும் . 


உவமம் 


பாடலிலே 

உவமப் பொருளும் , கருப்பொருளோடு 
நட்புக்கொண்ட இறைச்சிப்பொருளும் திணையை உணர் 
தற்கு வாய்ப்பாகச் செய்யுளுள் கூறப்படும் . 

உவமமாவது , உள்ளுறை உவமம் எனவும் , வெளிப் 
படை உவமம் எனவும் இருவகைப்படும் . 


12 


90 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


உள்ளுறை 

உவமம் செய்தியை வெளிப்படையாகக் 
கூறாது , 

பறவை விலங்கு முதலிய உபமானங்களைக் 
கொண்டே உபமேயமாகிய பொருளைக் குறிப்பான் அறியும் 
வகையில் வெளிப்படும் . 


வெளிப்படை உவமமாவது வினையானும் பயனானும் 
வடிவானும் நிறத்தானும் உபமானத்தைக் கொண்டு உப 
மேயத் தன்மையைப் பெறப்படவைக்கும் . 


இறைச்சி 


இறைச்சியாவது கருப்பொருள்களைக்கொண்டு நேராக 
உணரப்படாது கூறப்பட்ட செய்தியின் புறத்தே குறித்து 
உணரப்படுவதாகும் . 


சிறப்புடைய கைக்கிளை 


காமம் சாலாத இளமைப் பருவத்தாள் ஒருத்தியிடம் 
முதிய தலைவன் ஒருவன் , மருந்து பிறிதில்லாப் பெருந்துயர் 
எய்தி , தான் தக்கவன் எனவும் , அவள் தன்னை வருத்தினாள் 
எனவும் கூறி , அவள் மறுமாற்றம் எதனையும் தான் பெறா 
னாய் , இங்ஙனம் அவளைப்பற்றிப் பேசுவதனாலேயே தான் 
மகிழ்வது . இஃது எஞ்ஞான்றும் கைக்கிளையாகவே இருக்கும் 
சிறப்புடைய கைக்கிளையாம் . இத்தகைய கைக்கிளை தலை 
மைப்பாடு இல்லாதாருக்கும் இழிகுலத்தாருக்குமே உரிய 

பது . 
மேலும் , புலனெறி வழக்கில் இதுபயின்று வாராது அருகியே 
வரும் என்பதும் கொள்ளப்படும் . 


பெருந்திணை 


தனைவன் மடல் ஏறுதலும் வரைபாய்தலும் , தலைவி 
தலைவற்கு ஒத்தபருவத்தளா தல் - தலைவன் தலைவியினும் 
மிகவும் முதியவனாதல் - தலைவன் தலைவி ஆகிய இருவரும் 
முதுமைப் பருவத்தும் துறவு உள்ளம் சிறிதும் இன்றிக் காம 


அகத்திணையியல் - நூற்செய்தி 


91 


நுகர்ச்சியில் திளைத்தல் - ஆகிய பொருந்தாத்திறமும் , தலைவி 
இருபத்து நான்காம் மெய்ப்பாட்டினைக் கடந்து ஏழாம் 
அவத்தை முதலியவற்றிற்குஉரிய அறிவு அழிகுணன் உடை 
யள் ஆதலும் , காமமிகுதியானே எதிர்ப்பட்டுழித் தலைவன் 
தலைவியை வலிதின்பற்றிப் புணர்தலும் ஆகிய நான்கு நிலை 
யும் கந்தருவத்துள்பட்டுப் பின்னர் வழுவிய பொருந்தாக் 
காமப்பெருந்தினைக் கூறுகளாகும் . பிரமம் , பிரசாபத்தியம் , 
ஆரிடம் , தெய்வம் என்ற மணங்கள் நான்குமே பெருந் 
திணைக்குச் சிறந்தன என்பதும் , இந்நான்கும் அத்துணைச் 
சிறந்தன அல்ல என்பதும் கொள்ளப்படும் . 


பாடல்களிலே பாட்டுடைத்தலைவன் பெயரும் கிளவித் 
தலைவன் பெயரும் வரும் , கிளவித்தலைவனினும் பாட்டுடைத் 
தலைவனே மேம்பட்டவன் ஆவான் . 


பாட்டுடைத் தலைவனுக்கு நிலப்பெயர் - வினைப்பெயர் 
பண்புப்பெயர் - குலப்பெயர் - இயற்பெயர் - என்ற ஐந்தும் 
கூறப்பெறும் . 

கிளவித்தலைவனுக்கு இயற்பெயர் சுட்டுதல் கூடாது . 
சுட்டின் பாடல் புறத்திணையது ஆகும் . ஏனைய நான்கு 
பெயரும் கூறப்பெறும் . 

ஒரேபாடலில் பாட்டுடைத் தலைவன் , கிளவித்தலைவன் 
என்ற இருவர் பெயரும் வருதலும் , கிளவித்தலைவன் பெயர் 
ஒன்றே வருதலும் , பாட்டுடைத் தலைவன் பெயர் ஒன்றே 
வருதலும் , இருவர் பெயரும் வாராது நீங்குதலும் உண்டு . 

அகப்பாட்டிற்குக் கூறிய இலக்கணங்கள் அகப்புறப் 
பாட்டிற்கும் ஓக்கும் . ஆனால் அகப்பாட்டின் இலக்கணம் 
முழுமையும் அகப்புறப்பாட்டிற்கும் வருதல் வேண்டும் என்ற 
யாப்புறவு இன்று . புறத்திணைச்செய்திகள் முதற்பொருள் 
வாயிலாகவும் , 

வாயிலாகவும் அகப்பாட்டின்கண் 


உவம் 


92 


லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


இடம்பெறினும் அவற்றான் பாடலைப் புறப்பாட்டாகக் 
கொள்ளாமல் அகப்பாட்டாகவே கோடல்வேண்டும் . 


இந்நூலில் அகப்பொருளுக்குக் கூறப்பட்ட இலக்கணங் 
களேயன்றி வேறுபிற சான்றோர் செய்யுட்கண் வரினும் , 
அவற்றையும் கூறப்பட்டன கொண்டு உணர்ந்து ஆங்காங்கு 
அடக்கிக்கொள்ளுதல் நற்பண்புடையார் கடனாகும் . 


இலக்கணவிளக்கம் - மூன்றவது பொருளதிகாரம் 
முதலாவது அகத்திணை இயல் 

தற்சிறப்புப்பாயிரம் 


373 


உமைஉரு உருமடுத்து உலகு இளைப்பு ஒழிக்கும் 
இமையவன் அடிபணிந்து இயப்புவன் பொருளே . 


என்பது சூத்திரம் . மேல்பாயிரத்துள் எழுத்து முதல் மூன் 
றையும் என நிறுத்த முறையானே , எழுத்தும் சொல்லும் 
உணர்த்திப் பொருள் உணர்த்துகின்றார் ஆதலின் , இவ்வதி 
காரம் பொருளதிகாரம் என்னும் பெயர்த்து . பொருளை 
உணர்த்திய அதிகாரம் என விரிக்க . பொருள் என்றது 
அதன் இலக்கணம் . அதிகாரம் என்றது முறைமை . பொரு 
ளாவது மேல் உணர்த்திப்போந்த சொற்றொடர் கருவியாக 
உணரப்படுவதாகலின் , மேல் அதிகாரத்தோடு இயை . 
உடைத்தாயிற்று . இவ்வதிகாரத்துள் ஐவகை ஒத்தினால் 
பொருள் இலக்கணம் உணர்த்துகின்றார் . அவற்றுள் , இம் 
முதல் ஓத்து அகத்திணை இயல்பு உணர்த்திற்று ஆகலான் 
அகத்திணையியல் என்னும் 

அகம் என்றது 
உள்ளம் , திணை என்றது ஒழுக்கம் , இயல்என்றது இலக்கணம் ; 
எனவே , அகத்திணையியல் என்றது உள்ளத்தின் கண்ணே 
நிகழும் , இன்பமாகிய ஒழுக்கத்தினது இலக்கணம் என்ற 
வாறு ஆயிற்று என்பது , இதனுள் , இத்தலைச் சூத்திரம் , 
கூறத்தொடங்கிய பொருள் இனிது முடியும் பொருட்டு வணக் 
கமும் அதனால் முடி புஎய்தும் பொருளும் உணர்த்துவதாகிய 
சிறப்புப்பாயிரம் கூறுகின்றது . 


பெயர்த்து . 


( இ - ள் ) உமாதேவியினது திருவுருவைத் தனது திரு 
வுருவின்கண்ணே அடக்கி உலகத்து இளைப்பினை ஆற்றும் 
இறைவனது தாளை வணங்கி யான் சொல்லுவன் பொருள் 
இலக்கணத்தை என்றவாறு . 


941 இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
ஈண்டு உலகம் 

என்றது 

உலகினையும் உலகிலுள்ள 
சீவான்மாக்களையும் , ஆகுபெயரால் பொருள் என்றது அதன் 
இலக்கணத்தையும் உணர்த்தி நின்றன . ஏனையவற்றிற்கும் 
ஏற்குமாறு மலை மகள் ஒருபால் ( இ - வி -1 ) என்னும் சூத்திரத் 
திற்கு உரைத்தாங்குப் பொருள் விரித்து உரைத்துக்கொள்க . 

1 
விளக்கம் 


பொருளதிகாரம் , அகத்திணையியல் என்பனவற்றின் 
விளக்கம் நச்சினார்க்கினியத்தை ஒட்டி வரையப்பட்டன . 

நச்சினார்க்கினியர் பொருளாவன அறம் பொருள் இன்ப 
மும் , அவற்றது நிலையின்மையும் அவற்றின் நீங்கிய வீடு 
பேறுமாம் . பொருள் எனப் பொதுப்படக் கூறவே , அவற் 
றின் பகுதி ஆகிய முதல் கரு உரியும் காட்சிப்பொருளும் 
கருத்துப்பொருளும் அவற்றின் பகுதியாகிய ஐம்பெரும் பூத 
மும் அவற்றின் பகுதியாகிய இயங்குதிணையும் நிலைத்திணை 
யும் பிறவும் பொருளாம் ( தொல் . பொ.- 1 ) என்று விளக்கம் 
தந்துள்ளார் . 


உமாதேவியின் திருவுருவைச் சிவபெருமான் தன் உரு 
வில் அடக்குதல் , 

பெண் உரு ஒருதிறன் ஆகின்று அவ்வுருத் 
தன்னுள் அடக்கிக் கரக்கினும் கரக்கும் 

புறநா . கடவுள் வாழ்த்து 
என்பதனானும் பெறப்படும் . 


உலகம் என்பது நிலத்தை உணர்த்தும் போதும் , சீவான் 
மாக்களை உணர்த்தும்போதும் வேறுவேறு சொல் ஆயினும் 
எழுத்து ஒற்றுமைபற்றிப் பலபொருள் தரும் ஒருசொல்லாகக் 
கொள்ளப்படுகிறது . 

இதனைக் காலம் உலகம் ( தொல் , 
சொ .57 ) என்ற நூற்பாவில் சேனாவரையர் சுட்டியுள்ளார் . 
எனவே , உலகம் என்பது சீவான்மாக்களை ஆகுபெயராய் 
உணர்த்துவது அன்று என்பது . 


2 

95 
அகத்திணையியல்-நூற்பா-1 , 
பொருள் என்பது 

ஆகுபெயராய்ப் பொருள் இலக் 
கணத்தை உணர்த்துதல் , நாள்மீனின் பெயர் நாளிற்குப் 
பெயர் ஆயினாற்போல்வதோர் ஆகுபெயராம் என்பர் நச்சி 
னார்க்கினியர் ( தொ . பொ . 1 ந ) 

உலகு இளைப்பு ஒழிக்கும் இறைவன் , பொருளிலக்கணம் 
உணராது இருக்கும் இளைப்பைப் போக்கி அறிவு வளர உதவு 
வான் என்பதாம் . 

பொருள் வகை 
374 போக்கு அறு மரபின் பொருள் எனப் படுவது 

நோக்கு அரும் வீடு நுவற்சி செல் லாமையின் 
அறம் பொருள் இன்பம் ஆகும் அதுவே 
அகனும் புறனுமென்று ஆயிரு பாற்றாய் 
வகைப்பட வந்த அணிநலம் தழீஇ 

செய்யுள் இடவயின் புல்லிய நெறித்தே . 
இது • மேல் கூறுவல் என்ற பொருளாவது விரித்துக் 
கூறும் உலகநடையா னும் வேதநடையானும் இத்துணைப் 
பகுதிப்படும் எனவும் , அதுவே தொகுத்துக் கூறும் தமிழ் 
நடையான் இத்துணைப் பகுதிப்பட்டு இவ்வாறாக இன்னுழி 
விளங்கும் இயல்பிற்று எனவும் கூறுகின்றது . 
இ - ள் : குற்றமற்ற இயல்பினை 

பொருள் 
என்று சிறப்பித்துச் சொல்லப்படுவது , மனத்தான் நோக்கு 
தற்கு எட்டாத வீடு துறவறமாகிய காரணவகையால் கூறப் 
படுவது அல்லது இலக்கண வகையால் கூறுதற்கு எட்டா 
மையின் , அதனை வீடுத்து , விரித்துக்கூறும் உலக நடையா 
னும் வேதநடையானும், அறமும் பொருளும் இன்பமும் என 
மூன்று வகைப்படும் . 

அங்ஙனம் விரித்துக் கூறப்படும் 
பொருளே , தொகுத்துக் கூறும் தமிழ் நடையான் அகப் 
பொருளும் புறப்பொருளும் என இரண்டு வகைத்தாய் , 
குணமும் அலங்காரமும் எனக் கூறுப்படவந்த அணியான் 
உளதாகிய சிறப்பினைப் பொருந்தி , செய்யுளிடத்தே சார்ந்து 
விளங்கும் இயல்பினை உடைத்தாம் என்றவாறு . 


உடைய 


96 


லக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


அறமாவது , மனு முதலிய நூல்களின் விதித்தன செய்த 
லும் விலக்கியன ஒழிதலுமாம் . அஃது ஒழுக்கம் வழக்குத் 
தண்டம் என மூன்று வகைப்படும் . அவற்றுள் ஒழுக்கமாவது 
அந்தணர் முதலிய வருணத்தார் தத்தமக்கு விதிக்கப்பட்ட 
பிரமசரியம் முதலிய நிலைகளில் நின்று அவற்றிற்கு ஓதிய 
அறங்களின் வழுவாது ஒழுகுதல் , வழக்காவது , ஒருபொரு 
ளைத் தனித்தனியே எனது எனது என்று இருப்பார் அது 
காரணமாகத் தம்முள் மாறுபட்டு அப்பொருள் மேல் செல் 
வது . அது கடன்கோடல் முதலிய பதினெட்டுப் பதத்தாம் . 
தண்டமாவது , அவ் வொழுக்கநெறியினும் வழக்குநெறி 
யினும் வழிஇயினோரை அந்நெறி நிறுத்தற்பொருட்டு ஒப்ப 
நாடி அதற்குத்தக ஒறுத்தல் . 


இனி , இல்லறத்தின் வழிப் படுவனவாகிய பொருள் 
இன்பங்களுள் , பொருளாவது அரசநீதி துணைக்காரணமாக 
ஈட்டப்படுவது . அது மணி பொன் நெல் முதலியனவாம் . 
இன்பமாவது பொருள் துணைக்காரணமாக ஒரு காலத்து 
ஒரு பொருளான் ஐம்புலன்களும் நுகர்தற்சிறப்பு உடைய 
தாம் . அறம் இம்மைமறுமைவீடு என்னும் மூன்றனையும் 
பயத்தலானும் , பொருள் இம்மைமறுமை என்னும் இரண்ட 
னையும் பயத்தலானும் , இன்பம் இம்மை ஒன்றனையே பயத்த 
லானும் இம்முறைவைத்தார் . 

சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் 

அறத்துவழிப் படூஉம் தோற்றம் போல புறநா . 31 
என்றார் பிறரும் எனக்கொள்க . 


அகம் முதலாயினவற்றின் விகற்பம் எல்லாம் மேலே 
கூறுப ஆகலின் , அவை ஆங்காங்கு உணர்க . 

( 2 ) 


விளக்கம் 


உலக நடையானும் வேதநடையானும் 

உறுதிப் 
பொருள் மூன்று வகைப்படுதல் தமிழ் நூலாருக்கும் உடன் 
பாடாதல் , 


97 


அகத்திணையியல் - நூற்பா-2 


இன்பமும் பொருளும் அறமும் என்றாங்கு 
அன்பொடு புணர்ந்த ஐந்திணை மருங்கின் 


1 


தொல் . பொ . 92 


அந்நிலை மருங்கின் அறம்முத லாகிய 
மும்முதற் பொருட்கும் உரிய என்ப 


418 


என்ற தொல்காப்பிய நூற்பாக்களால் வலியுறும் . 


1 


துறவறமாகிய 


எட்டாமையின் 


+ 


... 


... 


* அற்றது பற்று எனின் உற்றது வீடு என்று வீடுபேறு 
எய்துதற்கு உரிய வழி வகுத்துக் கூறப்பட்டுள்ளதே அன்றி , 
வீட்டுலகத்தின் பரப்பு இயற்கை அமைப்பு மாந்தர் நிலை 
விலங்கு நிலை முதலிய முதல்கருஉரிப்பொருள்களைக் கூறுதல் 
நம்மனோர் அறிவிற்கு எட்டாது என்பதாம் . பொருளாவது 
அகப்பொருள் புறப்பொருள் 

என்ற 

இரண்டனையும் 
அணிவகைகளோடு செய்யுளில் அமைத்துக் கூறுவதாகலின் , 
பொருளதிகாரத்தில் அகத்திணையியல் - புறத்திணையியல் - 
அணியியல் - செய்யுளியல் - எஞ்சியவற்றைக் 

கூறும் பாட் 
டியல் - என்ற ஐந்து இயல்கள் அமைந்துள்ளன . 


அறப்பொருள் இன்பம் என்பனவற்றின் விளக்கங்கள் 
பரிமேலழகர் திருக்குறளுக்கு வரைந்த உரைப்பாயிரத்தை 
ஒட்டி வரையப்பட்டுள்ளன . 


என்று 


ஒழுக்கமாவது இன்னவை செய்யப்படல்வேண்டும் 

வரையறுக்கப்பட்டவற்றைச் செய்து . இன்னவை 
தவீர்க்கப்படல்வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டவற்றை 
நீக்குதலாம் . 


வழக்காவது -- ஒரே பொருளிடத்தில் ஒருவருக்கு 
மேற்பட்டவர் உரிமை பாராட்டி அதனை அவரவர் தாமே 
உ.டைமையாக்கும் செயலில் ஈடுபடுதல் . 


13 


98 

இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
தண்டமாவது - ஒழுக்கநெறியிலும் வழக்காடுதலிலும் 
தவறு செய்பவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக நீதி நூல் 
களில் கூறியவாறு ஒறுத்தலைச் செய்து மீண்டும் நன் 
னெறிக்கண் நிற்கச்செய்தல் . 


இன்பம் என்பது சிறப்பாகக் காம இன்பத்தையே குறிப் 
பதாம் . அறத்தாற்றில் ஈட்டிய பொருளான் இன்பம் துய்க் 
கப்படுதலும் , அறம் பொருள் இன்பம் என்ற முறைவைப்பின் 
காரணமும் விளக்கப்பட்டுள்ளன . 


ஒத்த நூற்பா 


அகத்ததும் புறத்ததும் ஆயிரு பகுதியின் 
மிகுத்ததும் ஆகி விரிந்தது பொருளே . த.நெ. வி . 1 

2 


அகமாவது இஃது என்பது 
375 அகம்எனப் படுவது வகைஒரு மூன்றனுள் 

இன்பம் என்னும் இயல்பிற்று ஆகி 
அகத்துநிகழ் ஒழுக்கம் ஆதல் வேண்டும் . 
இது , மேல் நிறுத்தமுறையானே அகப்பொருள் ஆவது 
இன்னது என அதன் இயல்பு கூறுகின்றது . 


( இ- ள் ) அகம் என்று சிறப்பித்துச் சொல்லப்படுவது , 
மேல் கூறிப்போந்த அறம் முதலாகிய மூவகைப்பொருள் 
களுள் இன்பம் என்னும் இயல்பினை உடைத்தாகி , உள்ளத் 
தின்கண்ணே நிகழும் ஒழுக்கமா தலை விரும்பும் ஆசிரியன் 
என்றவாறு . 


ஒத்த அன்பான் ஒருவனும் ஒருத்தியும் கூடுகின்ற கூட் 
டத்தில் பிறந்த இன்பம் , அக்கூட்டத்தின் பின்னர் , அவ்விரு 
வரும் ஒருவருக்கு ஒருவர் தத்தமக்குப் புலனாக இவ்வாறு 
இருந்தது எனக் கூறப்படா ததாய் , யாண்டும் உள்ளத்து 


அகத்திணையியல் - நூற்பா -3,4 


99 


உ . எனர்வே நுகர்ந்து இன்பம் உறுவது ஒருபொருள் ஆதலின் 
அதனை அகம் என்றார் . எனவே , அகத்தே எழுகின்ற 
இன்பத்திற்கு அகம் என்றது ஓர் ஆகுபெயராம் . (3 ) 


விளக்கம் 


நிறுத்தமுறை- சென்ற நூற்பாவில் நிறுத்தப்பட்ட முறை . 

அகம் என்பதன் விளக்கம் நச்சினார்க்கினியத்தை ஒய் 
டியே வரையப்பட்டுள்ளது தொ . பொ . 1 


பொறிபுலன்களால் உணரப்படுவனவற்றையே உலகியல் 
மொழியால் உணர்த்தலாம் ; மனத்தான் உணரப்படுவதை 
மொழியால் முழுதும் உணர்த்துதல் இயலாது என்பதாம் . 3 


376 


அகத்திணைகள் 
அதுவே கைக்கிளை ஐந்திணை எனைப் 
பெருந்திணை என் எழு பெற்றித்து ஆகும் . 


இது , மேல் அகம் எனப்பட்ட பொருட்கு வகையும் 
பெயரும் கூறுகின்றது . 


( இ - ள் ) மேல் அகப்பொருள் எனக் கூறிப்போந்த அகத் 
திணை தான் , கைக்கிளைத்திணையும் ஐந்திணையும் ஒழிந்த 
பெருந்திணையும் என ஏழ் இயல்பினை உடைத்தாம் எ - று . 


கைக்குடை கையேடு கைவாய்க்கால் எனப் பெருமை 
யில்லாதனவற்றை வழங்குப ஆதலின் , கை என்பது சிறுமை 
பற்றி வருவதோர் இடைச்சொல் என்றும் , கிளை என்பது 
உறவு என்றும் பொருள் கொண்டு , கைக்கிளை என்பதற்குப் 
பெருமை இல்லாத தலைமக்கள் கிளைமை என்று பொருள்கூறு 
வாரும் உளர் . 

அற்றன்று ; மேல் கைக்கிளை ஒருதலைக் 
காமம் என்பதற்கு இயைய , அதற்கு யாம் ஒருமருங்கு 
பற்றிய கேண்மை என்றே பொருள் கூறுதும் , ஐந்திணை 
ஐந்து திறத்தனவாகிய ஒழுக்கம் . அவையாமாறு மேற்கூறுப . 


100 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


எல்லாவற்றினும் பெரிதாகிய திணை ஆதலின் பெருந்திணை 
ஆயிற்று ; என்னை ? எண்வகை மணத்தினுள்ளும் கைக்கிளை 
முதல் ஆறுதிணையும் நான்கு மணம் பெறத் தான் ஒன்றுமே 
நான்குமணம் பெற்று நடத்தலான் என்பது 

4 


விளக்கம் 
கைக்குடை - சிறியகுடை ; கைஏடு - சிறிய ஏடு ; கை 
வாய்க்கால் - சிறிய வாய்க்கால் ; கைக்கிளை என்பதற்குப் 
பெருமை இல்லாத தலைமக்கள் கிளைமை என்று எடுத்துக் 
காட்டுக்களுடன் பொருள் கொள்பவர் 

உரையாசிரியர் . 
கைக்கிளை என்பது ஒருமருங்கு பற்றிய கேண்மை என்று 
பொருள் கொள்பவர் நச்சினார்க்கினியர் . 

எண்வகை மணங்களாவன - அறநிலை , ஒப்பு , பொருள் 
கோள் , தெய்வம் , யாழோர்கூட்டம் , அரும்பொருள் வினை , 
இராக்கதம் , பேய் நிலை என்பன . இவற்றுள் அறநிலை முத 
லிய 

நா ன்கும் பெருந்திணைக்கும் , யாழோர் கூட்டம் ஒன்றும் 
ஐந்திணைக்கும் , ஏனைய மூன்றும் கைக்கிளைக்கும் உரியன ; 


முன்னைய மூன்றும் கைக்கிளைக் குறிப்பே 
பின்னைய நான்கும் பெருந்திணை பெறுமே 

தொல் . பொ . 105 
என்பதனால் . 

எழுதிணையுள் பெருந்திணை ஒன்றுமே , எண் பகை 
மணங்களுள் நால்வகை மணங்களுக்கு உரிமைபூண்டு நிற்ற 
லான் அப்பெயர்த்து ஆயிற்று . இக்கருத்து உரையாசிரியர் 
நச்சினார்க்கினியர் ஆகிய இருவருக்கும் உடன்பாடாம் . 

ஒத்த நூற்பாக்கள் 
கைக்கிளை முதலாப் பெருந்திணை இறுவாய் 
முற்படக் கிளந்த எழுதிணை என்ப தொல் . பொ . 1 
• மலர் தலை உலகத்துப் புலவோர் ஆய்ந்த 
அருந்தமிழ் அகப்பொருள் கைக்கிளை ஐந்திணை 
பெருந்திணை எனஎழு பெற்றித்து ஆகும். 


ந.அ 1 


அகத்திணையியல்- நூற்பா -4 , 5 


101 


. 


அகப்பொருள் புறப்பொருள் ஆம் இரண்டு அவற்றுள் 
பெருகிய கைக்கிளை பெருந்திணை குறிஞ்சி 
ஆதிஐந் திணை என அகப்பொருள் ஏழே 
கைகோள் இரண்டாம் களவு கற்பே 
வதுவை வாழ்க்கை வரைவு அகப் பொருளே . 

தொ . வி . 199 
அசப்பொருள் கைக்கிளை ஐந்திணை பெருந்திணை 
எ ைஎழு வகைப்படும் என்மனார் புலவர் . 

மு . வீ . அக . 1 


கைக்கிளை ஐந்திணை பெருந்திணைகள் 
377 கைக்கிளை ஐந்திணை பெருந்திணை முறையே 

ஒருதலைக் காமமும் அன்புடைக் காமமும் 
பொருந்தாக் காமமும் பொருந்துதல் உடைய . 
இது முற்கூறிய எழுவகைத்திணைக்கு உரிய காமப் 
பொருள் உணர்த்துகின்றது . 


( இ - ள் ) கைக்கிளையும் ஐந்திணையும் பெருந்திணையும் 
முறையானே 

ஒருதலைக்காமமும் , ஒத்தகாமமும் ஒவ்வாக் 
காமமும் ஆகிய காமப்பகுதிகளைப் பொருந்துதல் உடையன 
வாம் என்றவாறு . 

எனவே , அகத்திணை விகற்பம் ஆகிய ஏழனுள்ளும் , 
அகம் எனச்சிறப்பித்துச் சொல்லப்படுவன ஐந்திணையே 
என்பதூஉம் , ஏனை இருதிணையும் அத்துணைச் சிறப்புடைய 
அல்ல என்பதூஉம் கூறியவாறாயிற்று என்பது . 

5 
விளக்கம் 


கைக்கிளை - ஒருதலைக்காமமாகவே இறுதிவரை இருந்து 
அழிவதும் , முதலில் ஒருதலைக்காமமாக இருந்து பின் அன் 
புடைக்காமம் ஆவதும் ஆம் . 


102 இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 

பெருந்திணை - முதலில் பொருந்தாக் காமமாக இருந்து 
பின் பொருந்துவதாம் . 

ஐந்திணை - தொடக்கம் முதலே இருவர்மாட்டும் அன் 
புடைக்காமமாய் அமைவது ஆதலின் ஐந்திணைக்காமமே 
சிறப்புடைத்தாம் . 

ஒத்த நூற்பாக்கள் 
* கைக்கிளை உடையது ஒருதலைக்காமம் . 
* ஐந்திணை உடையது அன்புடைக் காமம் . 4 
பெருந்திணை என்பது பொருந்தாக் காமம் . 5 
அவற்றுள் கைக்கிளை ஒருதலைக் காமம் . மு.வீ. அக .3 
அன்புடைக் காமம்ஐந் திணைவயின் படுமே , 
பொருந்தாக் காமம் பெருந்திணைப் பொருட்டே 5 

அகத்திணையைப் பாடுமாறு 


ந.அ. 3 


5 


378 


அவைதாம் , 
புனைந்துரை உலகியல் எனும் திறம் இரண்டினும் 
தொல்லியல் வழாமல் சொல்லப் படுமே . 


இஃது எழுவகைத்திணையும் இத்துணைப்பகுதியான் இவ் 
வாறு கூறப்படும் என்கின்றது . 


( இ - ள் ) மேல் காமப்பகுதிக்கு உரிமை கூறிய அகத் 
திணை ஏழும் நாடகவழக்கும் உலகியல் வழக்கும் என்னும் 
இருபகுதியானும் சங்கம் மரீஇயினாரை உள்ளிட்ட சான்றோர் 
பாடலுள் பயின்று தொன்றுதொட்டு வரும் இயல்பில் திரி 
யாது கூறப்படும் என்றவாறு . 


ஈண்டு நாடகவழக்கு என்றது , எவ்விடத்தும் எக்காலத் 
தும் ஒப்ப நிகழும் உலகியல் போலாது , உள்ளோன் தலைவ 
னாக இல்லது புணர்த்தல் முதலாகப் புனைந்துரை வகையால் 
கூறும் நாடக இலக்கணம் போல , யாதானும் ஒரோவழி 
ஒருசாரார்மாட்டு உலகியலான் நிகழும் ஒழுக்கத்தினை எல் 


அகத்திணையியல் - நூற்பா- 6 

103 
லார்க்கும் பொதுவாக்கி , 

பொதுவாக்கி , இடமும் காலமும் நியமித்துக் 
கூறும் செய்யுள் வழக்கு என்றே கோடும் . மற்று இல்லோன் 
தலைவனாக 

இல்லது புணர்க்கும் நாடக வழக்குப் போலப் 
புனைந்துரை வகையால் 

கூறுவது என்னின் , உலகியல் , 
இன்றாம் . இன்று ஆகவே , ஆகாயப்பூ நாறிற்று என்புழி , 
அது சூடக் கருதுவாரும் இன்றி , மயங்கிக் கூறினார் என்று 
உலகம் இழித்திடப்படுமாறுபோல இழித்திடப்படுதலானும் , 
இல்லது ஒன்று கேட்டார்க்கு மெய்ப்பாடு பிறந்து இன்பம் 
செய்யாது ஆகலானும் , உடன்கூறிய உலகியல் வழக்கினை 
ஒழித்தல்வேண்டும் ஆகலானும் பொருந்தாது என்க . 

அவை தாம் எனப் பொதுப்படக் கூறினாரேனும் , 
தொல் இயல் வழாமல் என்றலின் , 
வருதல் ஐந்திணையுமே ஆதலின் அவையே இவ்வாறு கூறப் 
படும் என்றும் , ஏனைக் கைக்கிளையும் பெருந்திணையும் அங் 
ஙனம் பயின்று வாராமையின் சிறுபான்மை கூறப்படும் 
என்றும் உய்த்துஉணர்ந்து கொள்க . 


. 


. 


இங்ஙனம் 


பயின்று 


வரலாறு : 


மனை கெழு வயலை வேழம் சுற்றும் 
துறைகேழ் ஊரன் கொடுமை நாணி 
நல்லன் என்றும் யாமே 
அல்லன் என்னும்எம் தடமென் தோளே . 

( ஐங்குறு . 11 ) 


மனை நடு வயலை என்பதும் பாடம் . 


இவ்வைங்குறு நூற்றுள் முதற்பொருள் முதலிய மூன்றும் 
கூறலின் நாடக வழக்கும் , தலைவனைத் தலைவி கொடுமை 
கூறல் உலகியல் ஆகலின் , உலகியல்வழக்கும் உடன்வந்தன . 
இவ்விரண்டும் கூடிவருதலே புலன்நெறிவழக்கம் எனப்படும் 
எனக்கொள்க. புலன்நெறி வழக்கம் எனினும் செய்யுள் 
வழக்கம் எனினும் ஒக்கும் . 


104 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


முளிதயிர் பிசைந்த காந்தள் மெல்வீரல் 
கழுவுறு கலிங்கம் கழா அது உடீஇக் 
குவளை உண்கண் குய்ப்புகை கமழத் 
தான் துழந்து அட்ட தீம்புளிப் பாகர் 
இனிதுஎனக் கணவன் உண்டலின் 
நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே . 

( குறுந் . 167 ) 


இஃது உலகியல் வழக்கே வந்தது . பிறவும் அன்ன . 6 


விளக்கம் 


இவ்வாசிரியர் புலன்நெறி வழக்கத்திற்குக் 

கூறிய 
விளக்கம் தொல்காப்பியப் பொருட்படலம் 4 , 53 ஆகிய நூற் 
பாக்களின் உரையில் நச்சினார்க்கினியர் உரைத்தனவேயாம் . 
நாடக வழக்கு நான்கு வகைப்படும் . 

அவையாவன : 
உள்ளோன் தலைவனாக உள்ளது புணர்த்தல் , உள்ளோன் 
தலைவனாக இல்லது புணர்த்தல் , இல்லோன் தலைவனாக 
உள்ளது புணர்த்தல் , இல்லோன் தலைவனாக இல்லது 
புணர்த்தல் என்பன . 


இங்குக் கூறும் நாடகவழக்காவது உள்ளோன் தலைவ 
னாக இல்லது புணர்த்தலாம் . உலகியலாவது எல்லா இடங்க 
ளிலும் எல்லாக் காலங்களிலும் நிகழும் ; இங்குக் கூறும் 
நாடகவழக்காவது ஏதோ ஓரிடத்தில் ஏதோ ஒரு காலத்தில் 
நிகழக்கூடிய செயலை . இன்ன இடத்தில் இன்ன காலத்தில் 
நிகழவேண்டும் என்று வரையறை செய்து , பின் அதனை 
எல்லோரிடமும் நிகழ்வது போலச் செய்யுளில் அமைப்ப 
தாம் . ஒரு காலத்தும் நிகழ்த்தல் இயலாதசெய்தியை விரித் 
துக் கூறின் , அதனை நன்மக்கள் ஏலார் . அச்செய்தி பரிகசிக் 
கப்படுமே அன்றிக் கேட்டார்க்கு இன்பம் தாராது ஆதலின் , 
ஈண்டுக் கூறும் புலன்நெறி வழக்கம் உலகியலேயாம் . அத 
னுள்ளும் ஐந்திணையே பெரும்பான்மையும் நிகழும் . ஏனைய 
இருதிணையும் அருகியே வரும் . 


. 


அகத்திணையியல் - நூற்பா -6 

105 
‘ யாழோர் கூட்டம் இல்லது எனட்படாது உலகிய 
லாம் . ( தொ பொ . 498 ) என்று பேராசிரியரும் , புணர்ச்சி 
யைக் களவு என்றும் , பிரிவைக் கற்பு என்றும் பெரும் 
பான்மைபற்றி வகுத்து , அவற்றைச்சுவை மிகுதி பயப்ப 
உலக நடையோடு ஒப்பும் ஒவ்வாமையும் உடையவாக்கிக் 
கூறுகின்றார் 

( காமத்துப்பால் - பாயிரவுரை ) என்று 
பரிமேலழகரும் , இஃது இல்லது எனப்படாது உலகியலே 
யாம் ( தொ . பொ . 3 ) என்று நச்சினார்க்கினியரும் அகப் 
பொருள் உலகியலை உடன் கொண்டது என்ற கருத்தினர் . 

நாடகவழக்காவது சுவைபடவருவன எல்லாம் ஓரிடத்துத் 
தொகுத்துக் கூறுதல் ; உலகியல் வழக்காவது உலகத்தார் 
ஒழுகலாற்றோடு ஒத்து வருவது . புறப்பொருள் உலகியல்பான் 
அன்றி வாராமையின் அது நாடகவழக்கம் அன்று ஆயிற்று 
( தொ . பொ . 56 ) என்ற உரையாசிரியரும் இக்கருத்தினரே . 
அகப்பொருள் இல்லோன் தலைவனாக இல்லது புணர்ப்பது 
( தொ . சொ . 155 ) எனச் சேனாவரையரும் , இல்லது 
இனியது நல்லது என நாட்டப்பட்டது எனப் பல இடங் 
களிலும் இறையனார்களவியல் உரையாசிரியரும் கூறியுள்ள 
னர் . மனைகெழுவயலை என்ற பாடலில் , ஊர் என்ற முதற் 
பொருளும் , ஊரன்-வயலை -வேழம் - என்ற கருப்பொருள்களும் , 
ஊடலாகிய உரிப்பொருளும் கூறப்பட்டமை நாடக வழக் 
காம் . தலைவனுடைய புறத்தொழுக்கம் பற்றித் தலைவி 
கொடுமை கூறுதல் உலகவழக்காம் . எனவே , இப்பாடலில் 
நாடகவழக்கம் உலகியல் வழக்கம் என்ற இரண்டும் வந்தன . 

முளிதயிர் தயிரைப் பிசைந்து மோராக்கித் 
தாளிப்பின் புகை தன் கண்களை வாட்டத் தான் முயன்று 
சமைத்த மோர்க்குழம்பைக் கணவன் சுவைத்து உண்டமை 
யால் தலைவி முகம் மலர்ந்த செய்தி உலகியலில் காணப்படு 
வதே . இதன்கண் நாடக வழக்கிற்குரிய முதல் கரு உரிப் 
பொருள்கள் இடம்பெறவில்லை . 


. 


- 


14 . 


106 


லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


ஒத்த நூற்பாக்கள் 


நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் 
பாடல் சான்ற புலனெறி வழக்கம் , - தொல் . பொ . 53 
முழுதும் 

6 


-ந . அ . 2 


ஐந்திணைகள் 


379 


குறிஞ்சி பாலை முல்லை மருதம் 
நெய்தல் ஐந்திணைக்கு எய்திய பெயரே . 


இது , மேல் ஐந்திணை என் றவற்றின் பெயரும் முறையும் 
கூறுகின்றது , 


( இ - ள் ) குறிஞ்சியும் பாலையும் முல்லையும் மருதமும் 
நெய்தலும் மேல் ஐந்திணை எனக் கூறிப்போந்தவற் 
றிற்குப் பொருந்திய பெயராம் என்றவாறு . 


. 


முதற்பொருள் முதலிய மூன்றும்கொண்டே இவ்வைந் 
திணையாம் என மேற்கூறுப ஆதலின் , இவற்றிற்கு இப்பெய 
ரும் முறையும் முறையானே கருப்பொருள் பற்றியும் உரிப் 
பொருள் பற்றியும் ஆயினபோலும் என்பது . அற்றேல் , 
கருப்பொருள் பலஅன்றே ? அவற்றுள் குறிஞ்சி முதலாயின 
வற்றால் பெயர்பெற்றது என்னைஎனின் , 


கருங்கோல் குறிஞ்சி 


- குறுந் . 3 


எனவும் , 


1 


* கோடுறு பல்காய் வால்இணர்ப் பாலை - நற் . 107 

எனவும் , 
முல்லையந் தண்பொழில் 

எனவும் , 
‘ மருத மர நிழல் 

அக நா . 37 எனவும் , 
* பாசடை நிவந்த கணைக்கால் நெய்தல் 

குறுந் . 9 
எனவும் 


அகத்திணையியல் - நூற்பா -7 


107 


சான்றோரான் எடுத்துக்கூறப்படுதலின் , அவற்றுள் 
அவை சிறத்தலான் என்க . உரிப்பொருள் பற்றி முறை 
ஆயினவாறு , மேல் உரிப்பொருள் உரைப்புழிக் காண்க. 7 


விளக்கம் 


குறிஞ்சி முதலிய பெயர்கள் அவ்வந்நிலத்துக் கருப் 
பொருள் களாகிய பூக்களுள் சிறந்தனவற்றை அடிப்படை 
யாகக்கொண்டே அமைந்தன 

உரையாசிரியர் 
கருத்து . 


என்பது 


குறிஞ்சி முதலாகிய பெயர்கள் புணர்தல் முதலிய உரிப் 
பொருள்கள் பற்றி அமைந்தன என்பது நச்சினார்க்கினியர் 
கருத்து . முல்லை முதலிய பூவால் பெயர் பெற்றன இவ் 
வொழுக்கங்கள் எனின் , அவ்வந்நிலங்களுக்கு ஏனைய பூக் 
களும் உரிய ஆகலின் அவற்றால் பெயர் கூறலும் உரிய 
எனக் கடாவுவாற்கு விடையின்மை உணர்க என்று நச்சி 
னார்க்கினியர் உரையாசிரியர் 

கருத்தினை மறுத்துள்ளார் . 
முல்லை முதலிய பெயர்க்காரணங்களைத் திரு மு . இராகவ 
தயங்கார் தம் பொருளதிகார ஆராய்ச்சியில் விரிவாகக் கூறி 
யுள்ளார் . 


பூக்களால் நிலன்கள் பெயர்பெற்றமைக்குச் சங்கப் 
பாடல்களிலிருந்து எடுத்துக்காட்டுக்கள் தரப்பெற்றுள்ளன . 
இவ்வாசிரியர் திணைப்பெயரீட்டிற்கு உரையாசிரியர் நச்சி 
னார்க்கினியர் என்ற இருவர்கருத்தையும் ஏற்றுக்கொண்டவ 
ராவர் , 


உரிப்பொருள் 21- ஆம் நுற்பாவில் விளக்கப்பெறும் . 


ஒத்த நூற்பாக்கள் 


மாயோன் மேய காடுறை உலகமும் 
சேயோன் மேய மைவரை உலகமும் 
வேந்தன் மேய தீம்புனல் உலகமும் 


108 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


. 


ந . அ 6 


வருணன் மேய பெருமணல் உலகமும் 
முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தலெனச் 
சொல்லிய முறையான் சொல்லவும் படுமே . 

தொல் . பொ . 5 
அவற்றுள் , 
நடுவண் ஐந்திணை நடுவணது ஒழியப் 
படுதிரை வையம் பாத்திய பண்பே . தொல் பொ . 2 
முழுதும் 
முல்லை குறிஞ்சி பாலை மருதம் 
நெய்தல் ஐந்திணைக்கு எய்திய பெயரே . 

தொ . வி . 174 
மு , வீ . அக . 8 

7 
மூவகைப் பொருள்கள் 
அவைதாம் . 
380 

முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் எனமுறை 
நுதற்பொருள் மூன்றினும் நுவலப் படுமே . 


இது , மேல் குறியீடு எய்திய ஐந்திணையும் இப்பொருட் 
பகுதிபற்றித் திணையாம் என்கின்றது . 

( இ - ள் ) மேல் குறிஞ்சி முதலிய குறியீடு எய்திய ஐந் 
திணையும் முதற்பொருளும் கருப்பொருளும் உரிப்பொருளும் 
என முறையானே பாடலுள் பயின்றவாற்றான் ஒன்றின் 
ஒன்று சிறந்தமை கருதுதல்உடைய பொருள் மூன்றானும் 
திணை ஆதல் கருதப்படும் என்றவாறு . 

கருப்பொருள் தோற்றுதற்கும் உரிப்பொருள் நிகழ்தற் 
கும் காரணமாய் முதல் நிற்றலின் முதற்பொருள் என்றும் , 
அம்முதற்பொருளால் தோன்றுதல்பற்றிக் கருப்பொருள் 
என்றும் , இவை இரண்டினும் சிறந்து திணைக்கு உரித்தாய் 
நிற்றலின் உரிப்பொருள் என்றும் ஆயின என்பது . ஒன்றின் 

சிறத்தலாவது முதலில் கருவும் கருவில் உரியும் 


ஒன்று 


அகத்திணையியல் - நூற்பா 8 , 9 

109 
சிறந்து வருதலாம் . உம்மையான் , மூன்றானும் அவற்றுள் 
சிலவற்றானும் நுவலப்படும் எனக்கொள்க . உதாரணம் மேல் 
பெறப்படும் . 

8 
விளக்கம் 


உரை நச்சினார்க்கினியத்தை ஒட்டியது தொல் . பொ . 3 


ஒத்த நூற்பாக்கள் 
* முதல்கரு உரிப்பொருள் என்ற மூன்றே 
நுவலுங் காலை முறைசிறந் தனவே 
பாடலுள் பயின்றவை நாடுங் காலை தொல் . பொ . 3 
முதல்கரு அணைந்த உரிப்பொருள் அகமே . 

த . நெ . வி . 2 ] 
முழுதும் 

ந . அ . 

7 
முதல்கரு உரிப்பொருள் மூன்றா கும்மே . 

மு . வீ . அக . 6 

8 
முதற்பொருள் வகைகள் 


381 


நிலனும் பொழுதும் என முதல் இரு வகைத்தே . 


இது , நிறுத்த முறையானே முதற்பொருள் இத்துணைப் 
பகுதித்து என்கின்றது . 


( இ - ள் ) நிலமும் பொழுதும் என முதற்பொருள் 
இரண்டு கூற்றினை உடைத்தாம் என்றவாறு 

9 


விளக்கம் 


நிறுத்தமுறை - சென்ற நூற்பாவில் நிறுத்திய முறை . 


ஒத்த நூற்பாக்கள் 


* முதல் எனப் படுவது நிலம்பொழுது இரண்டின் 
இயல்புஎன மொழிப இயல்புஉணர்ந் தோரே . 

தொல் . பொ . 4 


முழுதும் 


ந . அ . 8 


110 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


முதல் நிலம் பொழுது இரு வகைப்படும் எனலே . 

மூ . வீ . அக . 

7 
9 


நிலத்தின் வகைகள் 


382 வரையே சுரமே புறவே பழனம் 

திரையே அவையவை சேர்தரும் இடனே 
எனஈரைந்தும் இயம்பிய நிலன் அவை 
குறிஞ்சி முதலா அகன்ஐந் திணைக்கும் 
உறும் திற முறையான் இரண்டு இரண்டு உரிய 
இது , மேற்கூறிய நிலன் என்னும் முதற்பொருள் இத் 
துணைப் பகுதித்து என்பதூஉம் , அப்பகுதிகளுள் இப்பகுதி 
இத்திணைக்கு உரித்து என்பதூஉம் கூறுகின்றது . 

( இ - ள் ) வரையும் சுரமும் காடும் பழனமும் கடலும் 
அவ்வவற்றைச் சார்ந்த இடனும் ஆகிய பத்து வகையினை 
உடைத்தாம் முற்கூறிய நிலன் என்னும் முதற்பொருள் . 
அங்ஙனம் கூறப்பட்ட பகுதிகள் குறிஞ்சி முதலாகிய நடு 
வண் ஐந்திணைக்கும் பொருந்தும் பகுதிக்கண் மூறையானே 
இரண்டிரண்டு உரியனவாம் என்றவாறு . 
அவற்றுள் , 

நடுவண் ஐந்திணை நடுவணது ஒழியப் 
படுதிரை வையம் பாத்திய பண்பே 

( தொல் . பொ . 2 ) 
என்ப ஆகலின் , பாலைத்திணைக்கு நிலம் கூறுதல் மலைவாம் 
பிற எனின் , மதுரைக்காஞ்சியுள் பாலை சான்ற சுரஞ்சேர்ந்து 
ஒருசார் ( 314 ) என்பதனானும் பிறவாற்றானும் மலைவு 
ஆகாது அமைவுடைத்து என்க . 

10 
விளக்கம் 


- 


குறிஞ்சி மலையும் மலைசார்ந்த இடமும் ; 

வறண்ட பகுதியும் அது சார்ந்த இடமும் ; 


பாலை 


- 


அகத்திணையியல் - நூற்பா - 10 


111 


முல்லை - காடும் காடுகள் சார்ந்த இடமும் ; 
மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் ; 
நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் . 


இவ்வாறு நிலன் பத்துப்பகுதியினை உடைத்து . 


அவற்றுள் , நடுவண் 


பண்பே . 


முற்கூறிய எழுதிணையுள் , கைக்கிளை பெருந்திணைக்கு 
நடுவுநின்ற ஒழுக்கத்தினை , ஒலிக்கும் திரை சூழ்ந்த உல 
கிற்கு ஆசிரியன் பகுத்துக்கொடுத்த இலக்கணத்தை , நடு 
வணதாகிய பாலையை அவ்வுலகம் பெறாதே நிற்கும்படியா 
கச் செய்தார் என்றவாறு . 


குறிஞ்சியும் முல்லையும் பல ஆண்டுகள் மழையின்றி 
ஒழியின் வன்பாலையாகும் ; அவையே மீண்டும் மழைவளம் 
பெறின் முறையே குறிஞ்சியும் முல்லையும் ஆகும் ; மருதமும் 
நெய்தலும் பல ஆண்டுகள் மழைவளம் பெறாது ஒழியின் 
மென்பாலையாகும் ; அவையே மீண்டும் மழைவளம் பெறின் 
முறையே மருதமும் நெய்தலும் ஆகும் ஆதலின் , தொல்காப் 
பியனார் பாலைக்கு எனத் தனியே நிலம் கூறவில்லை . 


மதுரைக்காஞ்சியில் ஏனைய நான்கு நிலங்களோடு பாலை 
யும் வருணிக்கப்பட்டுள்ளது . பாலைக்கலியும் , பாலைக்குறு 
நூறும் , 

அகநானூற்றுள் ஒற்றைப்படை எண்ணுடைய 
பாடல்களும் ; நற்றிணை குறுந்தொகைப் பாடல்கள் சிலவும் 
பாலை நில வருணனை தருதலின் பின்னுள்ளோர் பாலையைத் 
தனி நிலமாகக் கூறுதல் முன்னோர் நூலொடு முரணாது 
என்பதாம் . 


ப 


முதலொடு புணர்ந்த யாழோர் மேன 
தவலருஞ் சிறப்பின் ஐந்நிலம் பெறுமே 

( தொல் . பொ . 106 ) 


112 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
எனத் தொல்காப்பியனாரும் பாலைக்கு நிலன் உடன்பட்டதும் 
நோக்குக . 


ஒத்த நூற்பாக்கள் 


மாயோன் மேய காடுறை உலகமும் 
சேயோன் மேய மைவரை உலகமும் 
வேந்தன் மேய தீம்புனல் உலகமும் 
வருணன் மேய பெருமணல் உலகமும் 
முல்லை குறிஞ்சி மருதம் நெம்தல் எனச் 
சொல்லிய முறையான் சொல்லவும் படுமே . 

தொல் . பொ . 5 
நிலன் அடை 
பொருப்பே வெம்பரல் புறவொடு பழனம் 
பரப்பு அமை வாரி குறிஞ்சிமுதல் பாகே . த.நெ.வி. 3 
வரையே வனமே சுரமே மருதம் 
திரையே அவை அவை சேர் தரும் இடனே . 


. 


வரையே 


ந . அ . 

9 


. 


தொ . வி . 174 
மு . வீ . அக . 9 

10 


பொழுதின் பாகுபாடு 


383 பெரும்பொழுது என்றா சிறுபொழுது என்றா 

இரண்டு கூற்றது இயம்பிய பொழுதே . 

து மேற்கூறிய பொழுது என்னும் முதற்பொருளின் 
பாகுபாடு உணர்த்துகின்றது . 

( இ - ள் ) மேல் சொல்லப்பட்ட பொழுது என்னும் முதற் 
பொருள் பெரும்பொழுது என்றும் சிறுபொழுது என்றும் 
இரண்டு பகுதியினை உடைத்து என்றவாறு . 


விளக்கம் 


. 


மேற்கூறிய என்றது இவ்வியல் ஒன்பதாம் நூற்பாவினை . 


113 


அகத்திணையியல் - நூற்பா-11,12 


ஒத்த நூற்பாக்கள் 


முழுதும் - ந . அ 10 
• காலமே பருவம் பொழுதென இரண்டாம் , 

தொ . வி . 166 
காலம் பருவம் பொழுது இரு வகைப்படும் . 

மு வீ . அக . 10 

11 


பெரும்பொழுதின் வகைகள் 
384 காரே கூதிர் முன்பனி பின்பனி 

சீர்இள வேனில் வேனில் என்றாங்கு 
இருமூன்று திறத்தது பெரும் பொழுது அவைதாம் 
ஆவணி முதலா இரண்டு இரண்டு ஆக 
ஆடி இறுதிய ஆயுங் காலே 
இது நிறுத்த முறையானே பெரும்பொழுது இப்பகு 
தித்து என்பதூ உம் , அப்பகுதிகள் இக்கால வரையறைய 
என்பதூஉம் உணர்த்துகின்றது . 

( இ - ள் ) கார்முதலாக வேனில் ஈறாகச் சொல்லப்பட்ட 
ஆறு பகுதியினை உடைத்தாம் பெரும்பொழுது . அங்ஙனம் 
பகுதிப்பட்ட பெரும்பொழுதின் ஆறுவகைகள் தாம் கால 
உரிமை எய்திய ஞாயிற்றிற்கு உரிய சிங்கஓரை முதலாக , 
இரண்டு இரண்டு ஓரையாகத் தண்மதிக்கு உரிய கற்கடக 
ஓரை ஈறாக வந்து முடிவனவாம் ஆராயுங்காலத்து என்ற 
வாறு . 

12 
விளக்கம் 


சிங்காரை 


காலஉரிமை எய்திய ஞாயிறு - சூரியனைக்கொண்டு காலத் 
தைக் கணக்கிடும் முறையைச் சொல்லுகிறது . 
ஆவணிமாதம் ; சிங்கஓரை ஞாயிற்றிற்குரியது . கற்கடக்காரை 
ஆடிமாதம் ; கற்கடகஓரை சந்திரனுக்கு உரியது என்பதாம் . 


15 


114 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
எனவே , ஆவணி புரட்டாசி - கார் ; ஐப்பசி கார்த்திகை - 
கூதிர் ; மார்கழி தை - முன்பனி ; மாசிபங்குனி - பின்பனி ; 
சித்திரை வைகாசி - இளவேனில் ; ஆனி ஆடி - முதுவேனில் 
எனக்கொள்க . 


ஒத்த நூற்பாக்கள் 


* கூதிர் வேனில் கொழுங்கார் ஒழிபனி , 
வேனில் முன்பனி மெய்உயர் பொழுதே . 


காரே 


பெரும் பொழுதே . 


த . நெவி 4 

ந . அ . 11 


. 


பருவம்கார் கூதிர்பனி முன்பின் வசந்தம் 
எரிமுதிர் வேனில் என்றிரு மூன்றே . தொ . வி . 166 
* பருவம் காரே கூதிர் முன்பனி 
பின்பனி இளவேனில் முதுவேனில் ஆறே . 

மு . வீ . அக . 11 
ஆவணி முதலா ஆடிஈ றாக 
இரண்டிரண் டாக ஏற்கும் என்ப . 

12 

12 
சிறு பொழுதின் வகைகள் 
மாலை யாமம் வைகுறு என்றா 
காலை கண்பகல் எற்பாடு என்றா 
அறுவகைத்து என்ப சிறுபொழுது அவைதாம் 
படுசடர் அமையம் தொடங்கி ஐ இரு 
கடிகை அளவைய காணுங் காலே . 


385 


இது . மேற்கூறிய சிறுபொழுது இப்பகுதித்து என்பது 
உம் , அப்பகுதிகள் இத்துணைக் கால வரையறைய என்பது 
உம் கூறுகின்றது . 


( இ - ள் ) மாலையும் இடையாமமும் வைகுறுவும் காலை 
யும் நண்பகலும் எற்பாடும் என்ற ஆறுபகுதியினை உடைத் 
துச் சிறுபொழுது என்று கூறுவர் ஆசிரியர் . அங்ஙனம் 


அகத்திணையியல் - நூற்பா 13 

115 
அறுவகைப்பட்ட சிறுபொழுதுகள் தாம் , அத்தம் சென்று 
அடைந்த ஞாயிற்றினது அமையம் தொடங்கி ஒரோ ஒன்று 
பப்பத்து நாழிகை அளவை உடையனவாம் ஆராயுங் 
காலத்து என்றவாறு . 

உதயம் தொடங்கி அதன்வழி உதயம்காறும் ஒருவார 
மாம் அன்றே ? அதன் அமையத்தைக் காலஉரிமை எய்திய 
ஞாயிற்றின் மேல் ஏற்றிப் படுசுடர் அமையம் என்றும் , 
வைகுறு விடியல் மருதம் ( தொல் . பொ . 8 ) என ஆசிரியர் 
தொல்காப்பியனார் ஓதிய வைகுறு வீடியல் என்பதற்குப் 
பொருள் காணாது அதனை ஒருபொழுதாகவும் கொண்டார் . 


மாலை யாமம் வைகறை எற்படு 
காலை வெங்கதிர் காயும் நண் பகல் எனக் 
கைவகைச் சிறுபொழுது ஐவகைத்து ஆகும் 


ந . அ . 12 


என்பர்மன் ; 


இனிச் செவியறிவுறுத்தலைச் செவியறிவுறூஉ என்றாற் 
போல , வைகுறுவை வைகுறுதல் எனக்கொண்டு வைகுறு 
தலும் வீடியலும் என்று உம்மைத்தொகையாக நோக்கின் 
சிறுபொழுது அறுவகைத்து என்பார் காணுங்கால் என் 
றும் கூறினார் . எனவே , மாலையும் இடையாமமும் கழியும் 
துணையும் அக்கங்குல் வைகுறுதலை வைகுறு என்றார் என் 
பது ஆயிற்று . கங்குல் வைகி அறுதி ஆதலைநோக்கி வைகறை 
எனவும் பாடம் ஓதுப் . நாள் வெயிற்காலையை விடியல் 
என்றார் : 
விடியல் வெங் கதிர்காயும் வேய் அமல் அகல்அறை 

( கலி . 45 ) 
என்ப ஆகலின் . 

விடியல் வைகறை இடூஉம் ஊரன் , 
என்றது , வீடியற்கு முன்னர்த்தாகிய வைகறை என உருபு 
தொக்கு முன் மொழி நிலையல் ஆயிற்று . 


அக நா . 196 


116 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


விளக்கம் 


60 நாழிகை 24 மணியாகவே மணிக்கு 21 நாழிகை 
யாகச் சிறுபொழுது ஒவ்வொன்றும் நான்கு நான்கு மணி 
அளவிற்றாம் . மாலை - இரவு 6-10 மணி ; யாமம்- இரவு 10 முதல் 
2 மணி ; வைகறை - இரவு 2 மணி முதல் 6 மணி ; காலை 
6 முதல் 10 மணி ; பகல்- 10 முதல் 2 மணி ; எற்பாடு பிற் 
பகல் 2 முதல் 6 மணி எனக்கொள்க . 


வைகுறு விடியல் என்ற தொடருக்கு வைகுறுவும் 
விடியலும் என்று பொருள் செய்துகொண்டு , விடியல் என்ப 
தற்குக் காலை என்று பொருள் கொள்ளுதல் வேண்டும் . வை 
குறு விடியல் என்பதனை இருபெயரொட்டாக்கி வைகுறு 
வாகிய விடியல் என்று பொருள் கொண்டு , இரவின் கடைப் 
பகுதியைக் கொண்டார் நம்பி அகப்பொருள் நூலார் . அவர் 
சிறுபொழுது ஐந்தே எனக்கொண்டு மாலை , 

யாமம் , 
வைகறை , எற்படுகாலை , பகல் என்று பகுத்தார் ; 

ஆனால் 
சிறுபொழுதுகளுக்கு நேரவரையறை குறிப்பிடவில்லை . சிவ 
ஞானமுனிவர் இவர்கருத்தையே பின்பற்றிச் சிறுபொழுது 
ஐந்தனுக்கும் ஒவ்வொன்றிற்கும் பத்து நாழிகை வகுத்துப் 
பிற்பகலாகிய இரண்டுமணி முதல் ஆறுமணிவரை உள்ள 
நேரத்தைப் பயனற்ற நேரம் என்று தள்ளியதோடு , நெய்த 
லின் உரிப்பொருளாகிய இரக்கத்திற்கு விடியற்காலத்தை 
அடுத்த காலைப்பொழுதே ஏற்றது எனச் சான்றோர் செய் 
யுட்கள் பலவற்றிற்கும் மாறுபாடாக உரைத்துள்ள செய்தி 
யைச் சூத்திர விருத்தியில் காண்க . நம்பி அகப்பொருள் 
நூலார் முதலியோருக்கு எற்படுகாலை என்பது கதிரவன் 
தோன்றும் காலைப்பொழுதாம் . தொல்காப்பிய உரையாசிரி 
யர்களுக்கும் இவ்வாசிரியருக்கும் எற்பாடு என்பது கதிரவன் 
சாயத்தொடங்கும் பிற்பகல் நேரமாம் . 


மாலைப்பொழுதும் இடையாமப்பொழுதும் நீங்கும்வரை 
செறிந்திருந்த கங்குல் இறுதியில் தங்கியிருக்கும் நேரம் 


அகத்திணையியல் - நூற்பா-13 


117 


வைகுறுவாம் ; இனி , அக்கங்குல் தங்கிக் கழிந்துபோகும் 
நேரம் என்பதும் ஆம் . 

வீடியல் வெங்கதிர் விடியற்காலத்தில் தோன்றும் 
விரும்பத்தக்க கதிரவன் . வைகுறு பற்றிய விளக்கம் யாவும் 
நச்சினார்க்கினியர் உரை த்தேைவ . ( தொல் . பொ . 8 நச் ) 


வைகறை 


என்ற சொல்லில் 


முன்மொழி நிலையல் 
பொருள் சிறத்தல் 


சிறுபொழுது ஐந்தே என்பதனை வலியுறுத்த முற்படும் 


முனிவர் 


காலையும் பகலும் கையறு மாலையும் 
ஊர்துஞ்சு யாமமும் விடியலும் என்று இப் 
பொழுது இடை தெரியின் பொய்யே காமம் , 

குறுந் . 32 
என்னும் குறுந்தொகைப் பாட்டினுள் சிறுபொழுது 
ஐந்தே கொள்ளப்பட்ட செய்தியையும் , வீடியல் வெங்கதிர் 
( கலி . 45 ) என்பதற்கு வீடியற்குப்பின்னர்த்தாகிய வெங்கதிர் 
என்பதே பொருள் என்ற விளக்ச த்தையும் சூத்திரவிருத்தி 
யில் குறிப்பிட்டுள்ளார் . நம்பி அகப்பொருள் நூலாரைப் பின் 
பற்றிச் சிறுபொழுது ஐந்து என்ற சிவஞானமுனிவரைப் 
பின்பற்றி முத்துவீரிய நூலாரும் சிறுபொழுது ஐந்தே என் 
றார் . இவ்வாசிரியர் தொல்காப்பியனாரை ஒட்டிச் சிறு 
பொழுது ஆறே எனக் கொண்டுள்ளார் . 


. 


சிறுபொழுது ஐந்து சாலாது ; ஆறே என்ற கருத்தை , 
திரு கணேசையர் அவர்கள் விரிவாக விளக்கியுள்ளார்கள் . 

செந்தமிழ்த் தொகுதி 29- பகுதி 10 
ஒத்த நூற்பாக்கள் 


மாலை யாமம் வைகறை எற்படு 
காலை வெங்கதிர் காயும் நண் பகலெனக் 
கைவகைச் சிறுபொழுது ஐவகைத்து ஆகும் .. 


ந . அ. 12 


118 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
• இருள் நிலை உச்சி மாலை வைகறை 
பொருள் நிலை அந்தி புணர்க்கும் பொழுதே , 


த.நெ. வி . 5 


* பொழுதென மாலைக்கு எழுயாமம் வைகறை 
எல்தோற்றம் நண்பகல் எற்பாடென ஆறே . 


தொ . வி . 173 


‘ மாலைக்கு உரிமை மலர் தல்உற் பலம்புள் 
சோலைசேர்ந்து ஒலித்தல் சுரபி கரை தல் 
துன் அடைத் தாமரை சுளித்தெனக் கூம்பல் 
கன்னடம் காம்போதி கனியப் பாடலே . 


தொ . வி . 173 


யாமத்து உரிமை ஆகரி பாடரி 
பூமன் சகோரம் உவரி உவத்தலே 
காமம் அநிதகம் கரவுஎன்று இவையே . 
வைகறைக்கு உரிமை வாரணம் கூவல் 
மெய்யெனக் கனாஉறல் மீன் ஒளி குன்றல் 
வாமமீன் உதித்தல் மா தவர் வாழ்த்தல் 
இராம கலியுடன் இந்தோளம் பாடலே , 
விடியற்கு உரிமை விலங்கொடு மற்றுஉ யிர் 
கடி மகிழ்ந்து எழுச்சி கானொடு கமலம் 
விரிபூ மலர் தல் வெண்பனி துளித்தல் 
தெரிபூ பாளம் தேசாட்சி பாடலே . 
நண்பகற்கு உரிமை நயத்தல் கோகம் 
வெண்தேர் ஓடல் மேதி நீ ராடல் 
பண்டு இசை சாரங்கம் பாடல் என்பவே , 
எற்பாட்டு உரிமை எற்பால் நிழல் நீளல் 
வானம் சிவத்தல் மறியினம் குதித்தல் 
கானமாய்க் காபி கல்யாணி பாடலே , 
மாலை யாமம் வைகறை எற்பாடு 
நண்பகல் சிறுபொழுது ஐவகைத்து ஆகும் . 


. 


21 


மு . வீ அக . 13 


13 


119 


அகத்திணையியல் - நூற்பா-14 
காலங்களுக்குத் திணைஉரிமை 


அவற்றுள் , 


376 


கூதிர் யாமம் முன்பனி என்று இவை 
ஓதிய குறிஞ்சிக்கு உரிய ஆதலும் 
வேனில் நண்பகல் பின்பனி என்று இவை 
பான்மையின் உரிய பாலைக்கு ஏற்றலும் 
மல்குகார் மாலை முல்லைக்கு வகுத்தலும் 
மருதம் நெய்தல் என்று இவை இரண்டற்கும் 
உரிய பெரும் பொழுது ஆறோடு முறையே 
வைகுறு விடியல் மருதத்திற்கு உறுதலும் 
வெய்யோன் பாடு நெய்தற்குச் சிறத்தலும் 
எய்தும் என்மனார் இயல்புஉணர்ந் தோரே . 


இது மேற்கூறிய காலப்பகுதிகள் திணைக்கு உரிய 
ஆமாறு கூறுகின்றது . 


( இ - ள் ) மேற்கூறிய காலம் என்னும் முதற்பொருள் 
பகுதி பன்னிரண்டனுள் கூதிர்க்காலமும் இடையாமமும் 
முன்பனிக்காலமும் என்று கூறப்பட்ட காலப்பகுதிகள் மேற் 
கூறிய குறிஞ்சித் திணைக்குச் சிறந்தன ஆதலும் , வேனிற் 
காலமும் நண்பகலும் பின்பனிக்காலமும் என்று கூறப்பட்ட 
காலப்பகுதிகள் ஊழான் அடுத்த பாலைத்திணைக்குச் சிறந்தன 
ஆதலும் , கருப்பொருள் பொலிதற்குக் காரணம் ஆகிய கார் 
காலமும் மாலையும் முல்லைத்திணைக்குச் சிறந்தனவாகக் 
கூறுதலும் , மருதமும் நெய்தலும் என்று கூறப்பட்ட இரு 
திணைக்கும். சிறந்த பெரும்பொழுது ஆறோடும் முறையானே 
வைகுறுவும் வீடியலும் மருதத்திணைக்குச் சிறந்தன ஆதலும் , 
எற்பாடு நெய்தல் திணைக்குச் சிறந்தது ஆதலும் பொருந்தும் 
என்று கூறுவர் அகப்பொருள் இலக்கணங்களை அறிந்தோர் 
என்றவாறு . 


120 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


கூதிர் வேனில் என்பனவற்றோடு முன்பனிபின்பனிகளார் 
சாரக் கூறாது பிற்படக்கூறினார் , இவை அவைபோலச் 
சிறந்தன அல்ல என்பது உணர்த்துதற்கு என்க . 

14 


விளக்கம் 


திணை 


பெரும்பொழுது 


சிறுபொழுது 


யாழம் 


குறிஞ்சி 
பாலை 
முல்லை 
மருதம் 
நெய்தல் 


கூதிர் , முன்பனி 
வேனில் , பின்பனி 
கார் 
ஆண்டு முழுதும் 
ஆண்டு முழுதும் 


நண்பகல் 
மாலை 


வைகுறு ,விடியல் 
எற்பாடு 


ஒத்த நூற்பாக்கள் 


தொ . பொ . 6 


7 


8 


1 , 


9 


10 


காரும் மாலையும் முல்லை குறிஞ்சி 
கூதிர் யாமம் என்மனார் புலவர் . 
‘ பனிஎதிர் பருவமும் உரித்து எனமொழிப . 
வைகுறு வீடியல் மருதம் எற்பாடு 
நெய்தல் ஆதல் மெய்பெறத் தோன்றும் . 
நடுவு நிலைத் திணையே நண்பகல் வேனிலொடு 
முடிவு நிலை மருங்கின் முன்னிய நெறித்தே . 
பின்பனி தானும் உரித்துஎன மொழிப் , 
கூதிர் யாமம் முன்பனி என்று இவை 
ஓதிய குறிஞ்சிக்கு உரிய ஆகும் . 
வேனில் நண்பகல் பின்பனி என்று இவை 
பான்மையின் உரிய பாலை தனக்கே . 
மல்குகார் மாலை முல்லைக்கு உரிய . 
இருள்புலர் காலை மருதத்திற்கு உரித்தே . 
வெய்யோன் பாடு நெய்தற்கு உரித்தே . 
* மருதம் நெய்தல் என்று இவை இரண்டற்கும் 
உரிய பெரும்பொழுது இருமூன் றும்மே . 


ந.அ. 13 


. 


15 


16 


17 


18 


121 


அகத்திணையியல் - நூற்பா 14 
* கார்காலத்து உரிமை கார்கால் உருட்டிய 
வாடையே கோபம் மயிலே கேகயம் 
கோடல்செங் காந்தள் கொன்றைகூ . தாளம் 
தண்டிமில் உயவை தளவுகடப் பஞ்சனி 
வெண்குருந்து அலர் தலே வியங்கம் கிளிகுயில் 
நீங்கலே நீர்மலர் ஏங்கல் என்ப . 


தொ . வி . 107 


‘ கூதிர்க்கு உரிமை கூதிரே குருகே 
ஓதிமம் குரண்டம் ஒண்மதிச் சகோரம் 
முதுவலை ஞெண்டு ஊரும் நத்து வத்தல் 
நீரே தெளிதல் நீர்மீன் சனித்தல் 
காரே சூல்கொளல் பாரிசா தம்சந்து 
ஆரம் பித்திகை அந்தாரம் நாணல் 
முற்றவந் துலத்தலே மற்றுயிர் நைதலே . 


188 


முன்பனிக் குரிமை துன்பனிக் கடல்தரும் 
கொண்டல் வீசலும் கூண்டசை சிதகன் 
மண்டிருள் கூகைகூன் மனம்மலிந்து ஒலித்தலும் 
மாந்தரு சாமந்தம் மலர்தலும் இலந்தை 
தீங்கனி உதிர்தலும் தீஎனக் குன்றி 
காய்த்தலும் நெல்லொடு கரும்புமுற் றலுமாம் . 169 
பின்பனிக்கு உரிமை பேசுங் காலை 
உலவை வீசலே உளபல புறவீனம் 
வலிதுகூஉய்க் கான வாரணம் களித்தலே 
கோங்கு இலவு அலர்தலே குரவம் நெடும்பனை 
தீங்கனி உதவலே சிதப்பரி வெடித்தலே . 170 


* வசந்தத்து உரிமை வசந்தன் தேர் எனும் 
தென்றலே வண்டினம் சிறுகிளி பூவை 
அன்றிலே குயில்இவை அகம் மகிழ்ந்து ஆர்த்தலே 


16 


122 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
மாங்கனி உதிர் தலே தேங்கய மலரொடு 
வகுளம் தாழை வழைசெண் பகம்பிற 
முகிழினிது அவிழ்தலே முன்கா ரிடைக்களி 
மிகுவன் மயில்முதல் மெலிதலே என்ப . தொ . வி . 171 


வேனிற்கு உரிமை கானில் தூசுஎழத் 
கோடையே வீசக் குறுகப் பேய்த்தேர் 
காடையே வலியான் கம்புள் காகம் 
சிரவம் ஒலித்தல் பகுண்டி சிந்துரம் 
பாடலம் பூத்தல் பாலைக் கனியொடு 
கோடரம் நாவல் குலிகம் காய்த்தலும் 
நீர் அலகல் மற்றுயிர்சீர் அலசிச் சேறலே . 


172 


. 


மு . வீ . 

அக . 14 


15 


16 


17 


. 


காரும் மாலையும் காட்டிற்கு உரிய . 
கூதிரும் யாமமும் குறிஞ்சிக்கு உரிய . 
பனிஎதிர் பருவமும் உரியது ஆகும் . 
வைகுறு வீடியல் மருதக்கு உரிய . 
எற்பாடு நெய்தற்கு உரியது ஆகும் 
நண்பகல் வேனில் நடுத்திணைக்கு உரிய . 
பின்பனி தானும் உரித்து எனப் படுமே . 
மருதம் நெய்தல் என்று இவை இரண்டற்கும் 
உரிய பெரும்பொழுது இருமூன் றும்மே . 


18 


19 


20 


21 


• வாடை அடித்தல் மயில்கே கயப்புள் 
இந்திர கோபம் எழுந்து அகம் மகிழ்தல் 
அன்னம் கிளிமயில் அகன்று வருதல் 
காந்தள் கொன்றை காயா மலர் தல் 
கமலம் ஏங்கல் கார்காலக்கு உரிய . 


22 


. 


கூதிர் உயவை வீசல்கொக் கொடுவால் 
அன்னம் சங்கு மகிழ்வுறல் உதகம் 
தெளிதல் மீன் இனம் செனித்தல் முகில் குழாம் 


அகத்திணையியல் - நூற்பா-14 


123 


சூல்கொளல் சிறுசண் பகம்பாரி சாதம் 
மலர் தல் மானவர் வருந்துதல் கூதிர்க் 
காலக்கு உரிமையாம் காணுங் காலே . மு.வீ.அக. 23 


24 


கோடை வீசல் கூகையும் ஆந்தையும் 
மகிழ்தல் செவ்வந்தி மாமரம் மலர்தல் 
இலந்தை பழுத்தல் இக்குநெல் முதிர் தல் 
முன்பனிக்கு உரியவாம் மொழியுங் காலே . 
‘ வீங்குஉல வைக்கால் வீசல் கான்கோழி 
புறவம் மகிழ்தல் பொங்கரும் கோங்கும் 
மலர் தல் பேர் ஈந்து மடல்பனை பழுத்தல் 
பின்பனிக்கு உரியவாம் பேசுங் காலே . 
தென்றல் அடித்தல் தேன்குயி லோடே 
அன்றிலும் மகிழ்தல் மாங்கனி உதிர்தல் 
மயில்மகிழ்ந்து ஆடல் மலர்தல் புனலின் 
தாழை வசந்தம் தனக்குஉரிய ஆகும் . 


25 


1 . 


26 


. 


27 


கானல் தோன்றல் கால்கோடை வீசல் 
வலியான் காடை வான்பாடி மகிழ்தல் 
மல்லிகை பாதிரி மலர்தலும் பிறவும் 
முதிர்வேனிற்கு உரியன மொழியுங் காலே . 
குவளை மலர்தல் குருகுஇனம் ஒலித்தல் 
கன்றை உள்ளிக் கறவை போதரல் 
வனசம் கூம்பல் மாலைக்கு உரிய . 
< கூகை சகோரம் குழுமிஉள் மகிழ்தல் 
கடல் நீர் பொங்கல் களவுமேம் படுதல் 
யாமக்கு உரிமைய ஆகும் என்ப . 


28 


29 


. 


வைகறைக்கு உரிய வான் மீன் ஒளி மழுங்கல் 
வெள்ளி முளைத்தல் வாரணங் கூவுதலே . 

மு . வீ. அக , 30 


32 


124 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

‘ விடியற்கு உரிய விலங்குபுள் ளினம்முதல் 
மகிழ்தல் தாமரை மலர் தலும் ஆகும் . மு . வீ . அக . 31 
‘ கானல் நீர் ஓடல் களிப்புறச் சக்கர 
வாகம் எருமை மாடு நீர்க் கிடத்தல் 
உச்சிக்கு உரியவாம் உணருங் காலே . 

14 
கருப்பொருள்களின் வகை 
387 ஆரணங்கு உயர்ந்தோர் அல்லோர் புள்விலங்கு 

ஊர்நீர் பூமரம் உணாப்பறை யாழ்பண் 
தோழில்எனக் கருஈ ரெழுவகைத்து ஆகும் . 
இது , நிறுத்தமுறையானே கருப்பொருள் இத்துணைப் 
பகுதித்து என்கின்றது . 

( இ - ள் ) தெய்வம் முதலாகத் தொழில் ஈறாகச் சொல்லப் 
பட்ட பதினான்கு வகையினை உடைத்தாம் மேற்கூறிப் 
போந்த கருப்பொருள் என்றவாறு . 

15 
விளக்கம் 
நிறுத்தமுறை - 8 ஆம் நூற்பாவில் நிறுத்தியமுறை ; 
ஆரணங்கு - நிலத்தெய்வம் ; 
உயர்ந்தோர்- தலைமக்கள் ; 
அல்லோர் - பொதுமக்கள் ; 


ஒத்த நூற்பாக்கள் 


தெய்வம் உ.ணாவே மாமரம் புள்பறை 
செய்தி யாழின் பகுதியொடு தொகைஇ 
அவ்வகை பிறவும் கருான மொழிப் . 

தொல் . பொ 18 
முழுதும் 
* தெய்வம் மானிடம் செய்தி உணவோடு 
எய்திய இசைவிலங்கு இன்னன பிறவும் 
பொய்தீர் கருஎனப் புகன்றனர் கொளலே , 

த . நெ . வி . 6 


ந . அ 19 


அகத்திணையியல் - நூற்பா 15 


125 


1 


தெய்வம் செல்வர் சேர்குடி புள்விலங்கு 
ஊர் நீர் பூமரம் உணாப்பறை யாழ்பண் 
தொழிலெனக் கருஈ ரெழுவகைத் தாகும் . 
தொ , வி . 175. மு . வீ . அக , 33 

15 


குறிஞ்சிக் கருப்பொருள்கள் 


388 


விறற்சேய் பொருப்பன் வெற்பன் சிலம்பன் 
குறத்தி கொடிச்சி குறவர் கானவர் 
குறத்தியர் கிளிமயில் மறப்புலி குடாவடி 
கறையடி சீயம் சிறுகுடி அருவி 
நறுஞ்சுனை வேங்கை குறிஞ்சி காந்தள் 
ஆரம் தேக்கு அகில் அசோகம் நாகம் 
வேரல் ஐவனம் தோரை ஏனல் 
கறங்குஇசைத் தொண்டகம் குறிஞ்சியாழ் குறிஞ்சி 
வெறிகோள் ஐவனம் வித்தல் செறிகுரல் 
பைந் தினை காத்தல் செந்தேன் அழித்தல் 
செழுங்கிழங்கு அகழ்தல் முழங்கி வீழ் அருவியொடு 
கொழுஞ்சுனை ஆடல் குறிஞ்சிக்கருப் பொருளே . 


பொதுவகையால் கூறிய கருப்பொருள்பகுதி பதினான் 
கினையும் சிறப்புவகையால் திணைக்குஉரிமை எய்துவிப்பான் 
புகுந்தவற்றுள் , இது , முறையானே குறிஞ்சித் திணைக்கு 
உரிய கருப்பொருள் இவை என்கின்றது . 


( இ - ள் ) வெற்றியை உடைய முருகவேள் ஆகிய தெய் 
வம் முதலாகச் சுனையாடல் ஆகிய தொழில் ஈறாகச் சொல் 
லப்பட்ட பதினான்கு பகுதியும் குறிஞ்சித்திணைக்குச் சிறந்த 
கருப்பொருளாம் என்றவாறு . 

16 


126 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


விளக்கம் 


தெய்வம்- முருகன் 
தலைமக்களுள் ஆடவர் - பொருப்பன் , வெற்பன் , சிலம்பன் 
தலைமக்களுள் மகளிர் - குறத்தி , கொடிச்சி 
பொதுமக்களுள் ஆடவர் - குறவர் , கானவர் 
பொதுமக்களுள் மகளிர் - குறத்தியர் 
பறவைகள் -கிளி , மயில் 
விலங்குகள் - புலி , கரடி , யானை , சிங்கம் 
ஊர்ப்பெயர் - சிறுகுடி 
நீர் நிலை - அருவி , சுனை 
பூக்கள் - வேங்கை , குறிஞ்சி , காந்தள் 
மரங்கள் - ஆரம் , தேக்கு , அகில் , அசோகம் , நாகம் 
உணவுகள் - மூங்கில் நெல் , மலைநெல் , துவரை , தினை 
பறை - தொண்டகம் 
யாழ் - குறிஞ்சியாழ் 
பண் - குறிஞ்சிப்பண் 
தொழில்- வெறியாடல் , மலைநெல் விதைத்தல் , தினைப் 
புனம் காத்தல் , தேன்கூடுகளை அழித்தல் , வள்ளி 
முதலிய கிழங்குகளை அகழ்ந்து எடுத்தல் , அருவிகளி 
லும் சுனைகளிலும் நீராடுதல் . 


ஒத்த நூற்பாக்கள் 


முழுதும் 


ந . அ . 20 , தொ . வி . 176 
மலை இருள் முன்பனி கூதிர்வெற்பன்கண மூங்கில்மஞ்ஞை 
இலைமலி வேங்கைசெங் காந்தள் இலவம் இகல் முருகன் 
சிலைமலி குன்றவர் தேனே புணர்தல் தினை சுனையும் 
கொலைமலி யானை குறிஞ்சி என்று இன்ன குறிஞ்சியிலே . 


வீ . 92 


வேற்கர முருகன் வெற்பன் சிலம்பன் 
குறத்தி கொடிச்சி குறவர் கானவர் 
குறத்தியர் கிளிமயில் கொல்சினக் களிறு 


அகத்திணையியல் - நூற்பா-16 


127 


அரிமாச் சிறுகுடி அருவி அகன்சுனை 
ஆரம் தேக்கு அகில் அசோகம் ஐவனம் 
உணாத்தொண்டகம் தினை ஓம்பல் குறிஞ்சியாழ் 
குறிஞ்சிக் கருப்பொரு ளாம்குறித் திடினே . 

மு . வீ . அக . 34 


16 


பாலைக் கருப்பொருள்கள் 


389 


கன்னி விடலை காளை மீளி 
இன்னகை எயிற்றி எயினர் எயிற்றியர் 
மறவர் மறத்தியர் புறவுபருந்து எருவை 
கழுகு செந்நாய் கல்கெழு குறும்பு 
குறிவறுங் கூவல் குராஅ மராஅ 
உழிஞை பாலை ஓமை இருப்பை 
வழங்குகதிக் கொண்டன செழும்பதிக் கவர்ந்தன 
பகைத்துடி பாலையாழ் பஞ்சுரம் வெஞ்சமம் 
பகல் சூறை யாடல் பாலைக்கருப் பொருளே . 


இது முறையானே பாலைத்திணைக்கு உரிய கருப்பொருள் 
இவை என்கின்றது . 


( இ -ள் ) சயமடந்தையாகிய தெய்வம் முதலாகச் சூறை 
யாடல் ஆகிய தொழில் ஈறாகச் சொல்லப்பட்ட பதினான்கு 
பகுதியும் பாலைத்திணைக்குச் சிறந்த கருப்பொருளாம் 

17 
என்றவாறு . 

விளக்கம் 


முறை - ஏழாம் நூற்பாவில் நிறுத்திய முறை 
தெய்வம்- துர்க்கை 
உயர்மக்கள் - விடலை , காளை , மீளி , எயிற்றி 
பொதுமக்கள் - எயினர் , மறவர் , எயிற்றியர் , மறத்தியர் 
பறவைகள் - புறவு , பருந்து , எருவை , கழுகு 
விலங்கு - செந்நாய் 
ஊர்ப்பெயர் - குறும்பு 


128 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

நீர் நிலை - குழிவறண்ட கூவல் 
பூக்கள் - குரா , மரா 
மரங்கள் - உழிஞை, பாலை , ஓமை , இருப்பை 
உணவு - வழிப்பறி , ஊர்களுக்குள் சென்று கொள்ளை 

யடித்துக் கொணர்ந்தன 
பறை - பகைத்துடி 
யாழ் - பாலையாழ் 
பண் - பஞ்சுரம் 
தொழில்- வெஞ்சமம் , பகல் சூறையாடல் 

ஒத்த நூற்பாக்கள் 
முழுதும் 
சிறிது திரித்து முழுதும் 

தொ , வீ , 177 
ஓதிய வேனி லொடுபின் பனி அகில் வெம்பரலே 
தீதியல் வேடர் கலைஒள் விடலைதிண் பாலை அத்தம் 
கோதியல் செந்நாய் பருந்தொடு கொம்பனை 

யார்ப்பிரிதல் 
வா தியல் கன்னி குறும்பர்வெம் பாலை மடவரலே . 


ந . அ . 21 


வீ . 94 


விமலை காளை விடலை மீளி 
எயினர் எயிற்றியர் மறவர் மறத்தியர் 
எருவை பருந்து செந்நாய் குறும்புஉழிஞை 
இருப்பை கூவல் இரும்பதி கவர்தல் 
பகைத்துடி பாலையாழ் பஞ்சுரம் வெஞ்சமம் 
பகற்சூறை யாடல் பாலைக்கருப் பொருளே . 

மு . வீ . அக . 35 

17 
முல்லைக் கருப்பொருள்கள் 
390 நெடுமால் குறும்பொறை நாடன் தோன்றல் 

வடு இல் கற்பின் மனைவி கிழத்தி 
இடையர் இடைச்சியர் ஆயர் ஆய்ச்சியர் 
கான வாரணம் மான் முயல் பாடி 
குவஞ்சனை கான்யாறு தல்லை முல்லை 


129 


அகத்திணையியல் - நூற்பா-18 
நிறம்கிளர் தோன்றி பிறங்குஅலர்ப் பிடவம் 
கொன்றை காயா மன்றல் அம் குருந்தம் 
தாற்றுக்கதிர் வரகொடு சாமை முதிரை 
ஏற்றுப்பறை முல்லை யாழ்சா தாரி 
சாமை வரகு தாம்உடன் வித்தல் 
அவைகளை கட்டல் அரிதல் கடாவிடல் 
செவிகவர் கொன்றைத் நீங்குழல் ஊதல் 
முஇனம் மேய்த்தல் சேஇனம் தழுவல் 
கழுமிய குரவையொடு கான்யாறு என்று இவை 
முழுதுடன் ஆடல் முல்லைக்கருப் பொருளே . 


முறையானே முல்லைத்திணைக்கு உரிய கருப் 
பொருள்கள் இவை என்கின்றது . 

( இ - ள் ) நெடிய மாயோன் ஆகிய தெய்வம் முதலாகக் 
கான்யாறாடல் ஆகிய தொழில் ஈறாகச் சொல்லப்பட்ட 
பதினான்கு பகுதியும் முல்லைத்திணைக்குச் சிறந்த கருப்பொரு 
ளாம் என்றவாறு . 

18 


விளக்கம் 


முறை - ஏழாம் நூற்பாவில் நிறுத்திய முறை 
தெய்வம் - திருமால் 

தலைமக்கள் - குறும்பொறை நாடன் , தோன்றல் , மனைவி 
கிழத்தி ; 


இடையர் , 


ஆயர் , 


இடைச்சியர் , 


பொதுமக்கள் 
ஆய்ச்சியர் ; 


பறவை- காட்டுக்கோழி 
விலங்குகள் - மான் , முயல் 
ஊர்ப்பெயர் - பாடி 
நீர் நிலை - குறுஞ்சுனை , கான்யாறு 


17 


130 

லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
பூக்கள் - குல்லை , முல்லை , தோன்றி , பிடவம் 
மரங்கள் - கொன்றை , காயா , குருந்து 
உணவுகள் - வரகு , சாமை , முதிரை 
பறை - ஏறுகோட்பறை 
யாழ் - முல்லையாழ் 
பண் - சாதாரி 


ந . அக . 22 


. 


தொழில் - சாமை வாகு இவற்றை விதைத்தல் , களை 
பிடுங்குதல் , அரிதல் , கடாவிடுதல் , குழல் ஊதுதல் . ஆ 

பூன் 
எருமை ஆடு இவற்றை மேய்த்தல் , பாய்ச்சல் காளையைத் 
தழுவுதல் , குரவைக்கூத்தாடுதல் , காட்டாற்றில் குளித்தல் 
என்பன . 

ஒத்த நூற்பாக்கள் 
முழுதும் 
சிறிதுதிரிந்து முழுதும் 

தொ . வி . 178 
காடுகார் மாலை இடையர் முதிரைகான் யாறு முல்லை 
நீடுமால் கொன்றை நிரைமேய்த்த லோடு நெடுங்குருந்தம் 
கேடில்கார் தோன்றி சிறுபான் கிழத்தி மனை இருத்தல் 
நீடுசேர் புன்கு பிறவும்முல் லைத்திணை பெண்கொடியே , 

i . 94 
திருமால் குறும்பொறை நாடன் செம்மல் 
இல்லாள் கிழத்தி இடையர் இடைச்சியர் 
ஆயர் ஆய்ச்சியர் அடவி வாரணம் 
மான் முயல் பாடி வரும் ஆறு அகன்சுனை 
கொன்றை காயா குருந்தம் முல்லை 
சாமை வரகு தாம்உடன் விதைத்தல் 
ஏற்றுப்பறை முல்லை யாழ்சா தாரி 
முல்லைக் கருப்பொருள் ஆம் என மொழிப் . மு . வீ. அக . 36 

18 
மருதக் கருப்பொருள்கள் 
இந்திரன் ஊரன் பைந்தார் மகிழ்நன் 
கேழுதரு கற்பின் கிழத்தி மனைவி 
உழவர் உழத்தியர் கடையர் கடைச்சியர் 


391 


அகத்திணையியல் - நூற்பா-19 

131 
மழலை வண்டானம் அகன்றில் நாரை 
அன்னம் போதா நன்னிறக் கம்புள் 
குருகு தாரா எருமை நீர்நாய் 
பெருகிய சிறப்பின் பேரூர் முதூர் 
யாறு மனைக்கிணறு இலைஞ்சி தாமரை 
காறு இதழ்க் கழுநீர் நறுமலர்க் குவளை 
காஞ்சி வஞ்சி பூஞ்சினை மருதம் 
செந்நெல் வெண்ணெல் அந்நெல் அரிகிணை 
மன்றல் முழவம் மருதயாழ் மருதம் 
மன்று அணி விழாக்கோள் வயல்களை கட்டல் 
அரிதல் கடாவிடல் அகன்குளம் குடைதல் 
வருபுனல் ஆடல் மருதக்கருப் பொருளே . 
இது முறையானே மருதத்திணைக்கு உரிய கருப்பொருள் 
இவை என்கின்றது . 


யாறு 


( இ - ள் ) இந்திரன் ஆகிய தெய்வம் முதலாக 
ஆடல் ஆகிய தொழில் ஈறாகச் சொல்லப்பட்ட பதினான்கு 
பகுதியும் மருதத்திணைக்குச் சிறந்த கருப்பொருளாம் என்ற 

19 


வாறு . 


விளக்கம் 


- 


முறை - ஏழாம் நூற்பாவில் நிறுத்திய முறை 
தெய்வம் - இந்திரன் 
தலைமக்கள்- ஊரன் , மகிழ்நன் , கிழத்தி , மனைவி ; 

பொதுமக்கள் - உழவர் , கடையர் ,உழத்தியர் , கடைச்சியர் ; 
பறவைகள் 

வண்டானம் , அன்றில் , நாரை , அன்னம் , 
போதா ; கம்புள் , குருகு , தாரா ; 

விலங்குகள் - எருமை . நீர் நாய் ; 
ஊர்ப்பெயர் - பேரூர் . மூதூர் ; 
நீர் நிலை - ஆறு , கிணறு , இலைஞ்சி ; 
பூக்கள் - தாமரை , கழுநீர் , குவளை ; 


நள 


132 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
மரங்கள் - காஞ்சி , வஞ்சி , மருதம் 
உணவுகள் - செந்நெல் , வெண்ணெல் 
பறை - நெல்அரிகிணை , மண முழவு 
யாழ் - மருதயாழ் 
பண் - மருதம் 


தொழில் - வீழா அயர் தல் , வயலில் களை நீக்குதல் , நெல் 
அரிதல் , கடாவிடல் , குளங்களிலும் , யாறுகளிலும் முழுகுதல் 
என்பன ; 

ஒத்த நூற்பாக்கள் 


ந . அ 32 


முழுதும் 
சிறிது திரித்து முழுதும் 

தொ . வி 179 
பொற்றா மரை இந்திரன் பொய்கை பூந்தார் பழனஞ்செந்நெல் 
வற்றா எருமை வளர்பனி நீர் நாய் வடமகன்றில் 
தெற்றா மனைஊடல் ஊரன் கடைசியர் செங்கழுநீர் 
சுற்றா மருதத் திணையிலுண் டாவன தூமொழியே . வீ . 95 
இந்திரன் ஊரன் எழில்மிகு கிழவன் 
மனைவி கிழத்தி உழவர் உழத்தியர் 
கடையர் கடைச்சியர் கம்புள் வெண் குருகு 
எருமை நீர் நாய் எழில்பெரு மூதூர் 
ஆறுமனைக் கிணறு இலஞ்சி தாமரை 
மன்றல் முழவம் மருதயாழ் மருதம் 
செந்நெல் வெண்ணெல் திருவிழா அயர்தல் 
மருதக் கருப்பொருளாம்வழுத் திடினே . முவி . அக 37 

19 


392 


நெய்தற் கருப்பொருள்கள் 
வருணன் சேர்ப்பன் விரி திரைப் புலம்பன் 
பரும அல்குல் பரத்தி நுளைச்சி 
நுளையர் நுளைச்சியர் பரதர் பரத்தியர் 
அளவர் அளத்தியர் அலைகடல் காக்கை 
சுறவம் பாக்கம் பெறல் அரும் பட்டினம் 


அகத்திணையியல் - நூற்பா-20 


133 


உவர்நீர்க் கேணி கவர்நீர் நெய்தல் 
கண்டகக் கைதை முண்டகம் அடம்பு 
கண்டல் புன்னை வண்டு இமிர் ஞாழல் 
புலவுமீன் உப்பு விலைகளில் பெற்றன 
நளிமீன் கோட்பறை நாவாய்ப் பம்பை 
விளரியாழ் செவ்வழி மீன்உப்புப் படுத்தல் 
உணங்கவை விற்றல் மீன் உணக்கல்புள் ஓப்பல் 
நெடுங்கடல் ஆடல் நெய்தல்கருப் பொருளே . 


இது முறையானே நெய்தல் திணைக்கு உரிய கருப் 
பொருள் இவை என்கின்றது . 

( இ - ள் ) வருணன் ஆகிய தெய்வம் முதலாகக் கடல் 
ஆடுதல் ஆகிய தொழில் ஈறாகச் சொல்லப்பட்ட பதினான்கு 
பகுதியும் நெய்தல் திணைக்குச் சிறந்த கருப்பொருளாம் 
என்றவாறு . 

முறையானே ஐந்திணைக்கும் இங்ஙனம் எடுத்து ஓதிய 
பகுதி பதினான்கனுள் எடுத்து ஓதா தனவும் பாடலுள் 
பயின்றுவருமேல் , அவையும் கொள்க . 

20 


விளக்கம் 


முறை ஏழாம் நூற்பாவில் நிறுத்திய முறை . 
தெய்வம் 

வருணன் . 
தலைமக்கள் சேர்ப்பன் , புலம்பன் ; பரத்தி , நுளைச்சி 

பொதுமக்கள் - நுளையர் , பரதர் , அளவர் ; நுளைச்சியர் 
பரத்தியர் , அளத்தியர் . 

பறவைகள் - கடற்காக்கை 
வீலங்கு - சுறா , உமண்பகடு என்பார் நச்சினார்க்கினியர் 
ஊர்ப்பெயர் - பாக்கம் , பட்டினம் 
நீர்நிலை - உவர் நீர்க்கேணி 
பூக்கள்- நெய்தல் , கைதை , முண்டகம் , 

அடம்பு , 
கண்டல் ; 


134 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
மரங்கள் - புன்னை , ஞாழல் 
உணவுகள் -மீன் , உப்பு இவற்றை விற்றுப் பெற்றன 
பறை - மீன்கோட்பறை , நாவாய்ட்பறை 
யாழ் - விளரியாழ் 
பண் - செவ்வழி 


ணக்கல் , 


தொழில் - மீன் உப்புப்படுத்தல் , மீன் 
அதனைத்தின்னவரும் பறவைகளை வெருட்டுதல் , மீன்உணங் 
கல் விற்றல் , கடலாடுதல் முதலியன ; 

ஒத்த நூற்பாக்கள் 
முழுதும் 
சிறிது திரித்து முழுதும் 
‘ மீனே கடல்பனி கொண்கன் திமிலம் விளரிநிலாக் 
கானே தரும்புன்னை கண்டல் அன்னம்சுறாக் காதல்உப்பு 
வானோர் வருணன் முதலை நுளையர் இரங்கல் கைதை 
தேனே தருமொழி யாய் அந்தில் நெய்தல் தேர்ந்தறியே . 


ந . அ . 24 


தொ . வி . 8 ) 


வீ .93 


ஐவகை நிலக்கருப்பொருள்களையும் பற்றித் தமிழ்நெறி 
விளக்கம் கூறுமாறு . 


தெய்வம் 


முருகனும் இரவியும் மாயனும் வேந்தனும் 
வருணனும் ஆக வகுத்தனர் கொளலே , த , தெ.வி . 7 


மக்கள் 


வெற்பன் குறவர் , விடலை எயினர் 
ஒற்கம்இல் குறும்பொறை நாடன் , குடவர் , 
மகுணன் உழவர் , சேர்ப்பன் பரதவர் , 
இனையன பிறவும் மக்கள் பெயரே . 


8 


அகத்திணையியல் - நூற்பா-20 


135 


செயல் 


• நிறைத்தேன் அழித்தலும் , நெறிச்சென்று அலைத்தலும் 
ஒருக்கு இனம் ஓம்பலும் , உழவொடு பயிறலும் , 
திரைக்கடல் சேறலோடு இனையன செயலே . த நெ.வி. 9 


உணவு 


தினையே தருப்பணம் முதிரை செந்நெல் 
விலைகோள் இனையன மேவிய உணவே . 


10 


இசை 


. 


முருகுஇயம் குறிஞ்சி , துடியே பஞ்சுரம் , 
பெருகிய ஏ றங் கோட்பறை தாரம் , 
பல்லியம் மருதம் , அழப்பறை செவ்வழி , 
சொல்லிய பிறவும் சொற்றவற்று இசையே . 11 

மரம் முதலியன 
* வேங்கை காந்தள் சீயம் மயிலே, 
பாங்கர் மராமரம் செந்நாய் பருந்தே , 
குருந்தே முல்லை இரலை புறவே , 
காஞ்சி கழுநீர் மேதி அன்னம் , 
கைதை முண்டகம் கராமே கம்புள் என்று , 
எய்திய பிறவும் இயம்பிய விலங்கே . 

12 
திரை நீர் வருணன் சேர்ப்பன் புலம்பன் 
பரத்தி நுளைச்சி பரதர் பாத்தியர் 
நுளையர் நுளைச்சியர் அளவர் அளத்தியர் 
பாக்கம் பட்டினம் வாயசம் சுறவம் 
உவர் நீர்க் கேணி கவர் நீர் நெய்தல் 
கண்டகம் கைதை முண்டகம் அடம்பு 
மீன்உப்புப் படுத்தல் விளரியாழ் செவ்வழி 
நளிமீன் கோட்பறை நாவாய்ப் பம்பை 
நெடுநீர் நெய்தல் கருப்பொரு ளாகும் . 

மு . வீ . அக . 38 


136 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


இனி , கருப்பொருள் பற்றி 

வீரசோழியவுரை , 
திணைக்கும் பொதுப்படக் குறிப்பிடும் சில செய்திகள் பய 
னுடையவாதலின் , அவை அடுத்த நூற்பா உரை விளக்கத் 
தில் குறிப்பிடப்படுகின்றன . 

20 
உரிப் பொருள்கள் 
393 புணர்தலும் பிரிதலம் இருத்தலும் ஊடலும் 

ரங்கலும் இவற்றின் நிமித்தமும் என ஆங்கு 
எய்திய உரிப்பொருள் ஐ இரு வகைத்து அவை 
ஓர் இரண்டு ஓர் இரண்டு உரைத்தஐந் திணைக்கும் 
நேரும் என்மனார் நெறி உணர்ந் தோரே 
இது நிறுத்த முறையானே உரிப்பொருள் இத்துணைப் 
பகுதித்து என்பதூஉம் , அப்பகுதிகள் தாம் இன்ன இன்ன 
திணைக்கு உரிய என்பதூஉம் உணர்த்துகின்றது . 


( இ - ள் ) புணர்தலும் பிரிதலும் இருத்தலும் ஊடலும் 
இரங்கலும் இவற்றின் நிமித்தமும் என மேல் கூறிப்போந்த 
உரிப்பொருள் பத்துவகையினை உடைத்தாம் ; அவைதாம் 
முறையானே இரண்டிரண்டு முற்கூறிய ஐந்திணைக்கும் 
சிறந்தனவாம் என்று கூறுவர் பாடல் சான்ற புலனெறி 
வழக்கினை அறிந்தோர் என்றவாறு . 


அதன் 


அகப்பொருளாவது புணர்ச்சி ஆகலானும் அஃது இரு 
வர்க்கும் ஒப்ப நிகழ்தலானும் முன்னர்ப்புணர்ச்சியும் , புணர்ந் 
துழி அல்லது பிரிவு இன்மையானும் அது தலைவன் கண்ண 
தாகிய சிறப்பானும் அதன் பின்னர்ப்பிரிவும் , பிரிந்துழிக் 
கற்பால் தலைவி ஆற்றியிருத்தல்வேண்டுதலின் 
பின்னர் இருத்தலும் , பிரிவின் திறனாகிய பரத்தையிற் பிரிந் 
துழித் தலைவன் தவறு நோக்கித் தலைவி கலாய்த்தல் இயல்பு 
ஆகலானும் காமத்திற்குச் சிறத்தலானும் அதன் பின்னர் 
ஊடலும் , ஏனைப் பிரிவு நீட்டித்துழிக் காமம் கைம்மிக்கு 
அழுங்கல் இயல்பாகலின் அதன்பின்னர் இரங்கலும் வைக்கப் 
பட்டன . 


137 


அகத்திணையியல் - நூற்பா - 21 


• முதற்பொருள் கருப்பொருள் ( 8 ) என்பது முதல் 
புணர்தலும் பிரிதலும் ( 21 ) என்பது ஈறாகக் கிடந்த சூத் 
திரங்களால் போந்தன : 
பொதுவகையான் 

முதற்பொருள் முதலிய மூன்றும் 
கொண்டும் அவற்றுள் சிலகொண்டும் ஐந்திணையும் ஆம் 
என்பதூஉம் ; சிறப்புவகையான் வரையும் வரைசார்ந்த 
இடனும் ஆகிய நிலனும் , இருள் தூங்கித் துளி மிகுதலானும் 
பனியானும் சேறல் அரிதாகலானும் , பானாள் கங்குலின் 
பரந்து உடன் வழங்காது மாவும் புள்ளும் துணையுடன் இன் 
புற்று வதிதலின் காமக்குறிப்புக் கழியவே பெருகுதலானும் , 
காவல்மிகுதி நோக்காது வரும் தலைவனைக் குறிக்கண் எதிர்ப் 
பட்டுப் புணருங்கால் தலைவிக்கு இன்பம் பெருகுதலானும் 
கூதிர்க்காலமும் , அதனைத் தொடர்ந்த முன்பனிக்காலமும் , 
அவற்றிடை இடையாமமும் என்னும் காலமும் ஆகிய முதற் 
பொருளும் , 

அந்நிலத்து வாழும் குறவர் முதலாயினோர் குழீஇ 
வேண்டிய வேண்டியாங்கு எய்தும்பொருட்டு வெறி 
அயர்ப ஆகலின் ஆண்டு வெளிப்படூஉம் முருகவேளும் 
முதற்பொருள் பற்றித்தோன்றும் ஏனைக் கருப்பொருளும் , 
புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் ஆகிய உரிப்பொருளும் , 
ஒன்றற்கு ஒன்று பொருத்தம் உடையவாய்க் குறிஞ்சித் 
திணையைச் சிறப்பித்து நிற்றலின் அவை அதற்குச் சிறந்தன 
என்பதூஉம் ; 

சுரமும் சுரஞ்சார்ந்த இடனும் ஆகிய நிலனும் , காலை 
யும் மாலையும் நண்பகல் அன்ன கடுமை கூரச் சோலை 
தேம்பிக் கூவல் மாறி நீரும் நிழலுமின்றி நிலம் பயன் 
துறந்து புள்ளும் மாவும் புலம்புற்று இன்பம் இன்றித் துன் 
பம் பெருகுவது ஒரு காலம் ஆதலின் இன்பத்திற்கு இடை 
யூறு ஆகிய பிரிவிற்கு முதிர்வேனில்காலமும் , அதனிடை 
நண்பகலும் , 


18 


138 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
தெள் அறல் யாற்றுத் திரைமணல் அடைகரை 
வண்டுவரி பாடத் தண்போது அலர்ந்து 
தாதும் தளிரும் மேதகத் துவன்றிப் 
பல்பூஞ் சோலைப் பன்மலர் நாற்றமொடு 
செவ்விதின் தென்றல் நொவ்வித் தாகிக் 
குயில்கூக் குரலும் பயில்வதன் மேலும் 
நிலவும் சாந்தும் பலவுறு முத்தும் 
இன்பம் வீளைக்கும் நன்பொருள் பிறவும் 
பண்டைய போலாது இன்பம் மிகத்தரும் 
இளவேனில் காலத்துப் பொழில் விளையாடியும் புதுப்பூக் 
கொய்தும் அருவி ஆடியும் முன்னர் விளையாட்டின் நிகழ்ந் 
தமைபற்றிப் பிரிந்த கிழத்தி மெலிந்து உரைக்கும் கிளவி 
பயின்று வருதலானும் , உடன்போக்கின்கண் அக்காலம் 
இன்பம் பயக்கும் ஆதலானும் இளவேனிற்காலமும் அத 
னிடை நண்பகலும் , அவ்வேனிலைத் தொடர்ந்த பின்பனிக் 
காலமும் அதனிடை நண்பகலும் என்னும் காலமும் ஆகிய 
முதற்பொருளும் , 


2 


அந்நிலத்து வாழும் மறவர் முதலாயினோர் குழீ இ விறல் 
மேன்மேல் கிளைப்பப் பெறல் அரும் உயிப்பலி பேணலின் 
ஆண்டு வெளிப்படூஉம் சயமடந்தையும் , முதற்பொருள் 
பற்றித் தோன்றும் ஏனைக்கருப்பொருளும் , பிரிதலும் 
பிரிதல் நிமித்தமும் 

உரிப்பொருளும் , ஒன்றற்கு 
பொருத்தம் உடையவாய்ப் 

பாலைத்திணையைச் 
சிறப்பித்து நிற்றலின் அவை அதற்குச் சிறந்தன என்ப 


ஆகிய 


ஒன்று 


தூஉம் ; 


காடும் காடு சார்ந்த இடனும் ஆகிய நிலனும் , வெப்ப 
மும் தட்பமும் மிகாது இடை நிகர்த்ததாகி ஏவல் செய்து 
வரும் இளைஞருக்கு நீரும் நிழலும் பயத்தலானும் , ஆர்பதம் 
மிக்கு நீரும் நிழலும் பெறுதலின் கவின் சிறந்து மாவும் 
புள்ளும் துணையொடு இன்புற்று விளையாடுவன கண்டு , 
வினைவயின் பிரிந்து பாசறையினின்றும் வீரைபரித்தேர் 


அகத்திணையியல் - நூற்பா-21 


139 


ஊர்ந்து மீளும் தலைவற்குக் காமக்குறிப்பு மிகுதலானும் கார் 
காலமும் , புல்லை மேய்ந்து கொல்லேற்றோடே புனிற்றாக் 
கன்றை நினைந்து மன்றில் புகுதரவும் , தீங்குழல் இசைப்பவும் , 
பந்தர்முல்லை வந்து மணம் கஞற்றவும் வருகின்ற தலைவற் 
கும் இருந்த தலைவிக்கும் காமக்குறிப்புச் சிறத்தலின் அக் 
சாலத்து மாலைப்பொழுதும் என்னும் காலமாகிய முதற் 
பொருளும் , 


. 


அந்நிலத்து வாழும் கோவலர் குழீஇ 

ஆகுதி 
பயக்கும் ஆபல காக்க எனக் குரவை தழீஇ மடைபல கொடுத் 
தலின் ஆண்டு வெளிப்படுஉம் நெடுமாலும் , முதற்பொருள் 
பற்றித் தோன்றும் ஏனைக் கருப்பொருளும் , ஒன்றற்கு 
ஒன்று பொருத்தம் உடையவாய் முல்லைத்திணையைச் 
சிறப்பித்து நிற்றலின் அவை அதற்குச் சிறந்தன என்ப 
தூஉம் ; 


பழனமும் பழனம் சார்ந்த இடனும் ஆகிய நிலனும் , 
பரத்தையிற் பிரிந்த தலைவன் ஆடலும் பாடலும் கண்டும் 
கேட்டும் பொழுது கழிப்பிப் பிறருக்குப் புலனாகாமை மீளும் 
காலம் அது ஆகலானும் , தலைவிக்கும் கங்குல்யாமம் கழி 
யாது நெஞ்சு அழிந்து ஆற்றாமை மிருதலான் ஊடல் 
உணர்த்தற்கு எளிதாவதோர் உபகாரமுடைத்து ஆகலானும் 
வைகுறுவும் , இனித்தலைவி விடியற்குக் காலம் சிறுவரைத் 
தாகலின் அதனால் பெரும்பயன் இன்று என முனிந்து வாயில் 
அடைத்து ஊடல் நீட்டிப்பவே , அவ்வைகுறுவழித் தோன் 
றிய விடியற்கண்ணும் இவன் மெய்வேறுபாடு விளங்கக் 
கண்டு வாயில் புகுத்தல் பயத்தலின் விடியலும் ஆகிய சிறு 
பொழுதும் , பெரும்பொழுது ஆறும் என்னும் காலமும் ஆகிய 
முதற்பொருளும் , 


அந்நிலத்து வாழ்வோர் பலரும் குழீஇ ஊடலும் 
கூடலும் ஆகிய காமச்சிறப்பு நிகழ்தற்கும் மழை வளம் 
தருதற்கும் விழா எடுத்தலின் ஆண்டு வெளிப்படூஉம் ஆட 


140 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


லும் பாடலும் ஊடலும் உணர்த்தலும் உள்ளிட்ட இன்ப 
விளையாட்டு இனிதின் நுகரும் இமையோர்க்கும் இன்குரல் 
எழிலிக்கும் இறைவன் ஆகிய இந்திரனும் , முதற்பொருள் 
பற்றித் தோன்றும் ஏனைய கருப்பொருளும் , 
ஊடலும் ஊடல் நிமித்தமும் ஆகிய உரிப்பொருளும் , ஒன் 
றற்கு ஒன்று பொருத்தம் உடையவாய் மருதத்திணையைச் 
சிறப்பித்து நிற்றலின் அவை அதற்குச் சிறந்தன என்ப 
தூ உம் ; 


கடலும் கடல் சார்ந்த இடனும் ஆகிய நிலனும் , வெஞ் 
சுடர் வெப்பம் தீரத் தண்ணறுஞ் சோலை தாழ்ந்து நிழல் 
செய்யவும் , தண்பதம்பட்ட தெண்கழி மேய்ந்து பல்வேறு 
வகைப்பட்ட புள்ளெல்லாம் குடம்பை நோக்கி உடங்கு 
பெயரவும் , புன்னை முதலிய பூவின் நாற்றம் முன் நின்று 
கரூற்றவும் , நெடுந்திரை அழுவத்து நிலாக்கதிர் பரப்பவும் , 
காதல் கைம்மிக்குக் கடற்கானிலும் கானற்கானினும் தன் 
நிறை கடந்து வேட்கை புலப்பட உரைத்தலின் , ஆண்டுக் 
காமக்குறிப்பு வெளிப்பட்டு இரங்கல் பொருள் சிறத்தலான் 
எற்பாடாகிய 

சிறுபொழுதும் , பெரும்பொழுது ஆறும் 
என்னும் காலமாகிய முதற்பொருளும் , 


அந்நிலத்து வாழும் நுளையர்க்கு வலைவளம் தப்பின் 
ஆண்டு வாழும் மகளிர் கிளையுடன் குழீ இச் சுறவுக்கொடி 
நாட்டிப் ( கோடு நட்டு ) பரவுக்கடன் கொடுத்தலின் ஆண்டு 
வெளிப்படும் வருணனும் , முதற்பொருள் பற்றித் தோன்றும் 
ஏனைக்கருப்பொருளும் , 


இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் ஆகிய உரிப்பொரு 
ளும் , ஒன்றற்கு ஒன்று பொருத்தம் உடையவாய் நெய்தல் 
திணையைச் சிறப்பித்து நிற்றலின் அவை அதற்குச் சிறந் 
தன என்பதூஉ.ம் ஆயின என்க . 


அகத்திணையியல் - நூற்பா-21 


141 


கினைபா ராட்டும் கடு நடை வயக்களிறு 
முளை தருபு ஊட்டி வேண்டுகுளகு அருத்த 
வாள் நிற உருவின் ஒளிறுபு மின்னிப் 
பரூஉஉரைப் பல் துளி சிதறிவான் நவின்று 
பெருவரை நளிர்சிமை அதிர வட்டித்துப் 
புயல் ஏறு உரை இய வீயல் இருள் நடுநாள் 
விறல் இழைப் பொலிந்த காண்பு இன் சாயல் 
தடைஇத் திரண்டநின் தோள் சேர்பு அல்லதைப் 
படா அ ஆகும்எம் கண் என நீயும் 
இருள் மயங்கு யாமத்து இயவுக்கெட விலங்கி 
வரிவயங்கு இரும்புலி வழங்குநர் பார்க்கும் 
பெருமலை விடர் அகம் வரவு அரிது என்னாய் 
வரவுஎளி தாக எண்ணுதி அதனால் 
நுண்ணிதின் கூட்டிய படுமாண் ஆரம் 
தண்ணிது கமழும் நின்மார்பு ஒருநாள் 
அடைய முயங்கேம் ஆயின் யாமும் 
விறல் இழை நெகிழச் சாய்தும் அதுவே 
அன்னை அறியினும் அறிக அலர்வாய் 
அம்பல் மூதூர் கேட்பினும் கேட்க 
வண்டு இறை கொண்ட எரிமருள் தோன்றியொடு 
ஒண்பூ வேங்கை கமழும் 
தண்பெருஞ் சாரல் பகல்வந் தீமே . 


அகநா . 218 


இது தோழி தலைமகளை இடத்து உய்த்துவந்து பகற்குறி 
நேர்ந்த வாய்பாட்டானே தலைமகனை வரைவு கடாயது ;; 
இம்மணிமிடைபவளத்தும் , 


வண்டுபடத் ததைந்த கண்ணி ஒண்கழல் 
உருவக் குதிரை மழவர் ஓட்டிய 
முருகன் நற்போர் நெடுவேள் ஆவி 
அறுகோட்டு யானைப் பொதினி ஆங்கண் 
சிறுகா ரோடன் பயினொடு சேர்த்திய 


142 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


கல்போல் பிரியலம் என்ற சொல்தான் 
மறந்தனர் கொல்லோ தோழி சிறந்த 
வேய்மருள் பனைத்தோள் நெகிழச் சேய்நாட்டுப் 
பொலங்கல வெறுக்கை தருமார் நிலம்பக 
அழல்போல் வெங்கதிர் பைது அறத் தெறுதலின் 
நிழல்தேய்ந்து உலறிய மரத்த அறைகாய்பு 
அறுநீர்ப் பைஞ்சுனை ஆம்அறப் புலர் தலின் 
உகு ெநல் பொரியும் வெம்மைய யாவரும் 
வழங்குநர் இன்மையின் வௌவுநர் மடியச் 
சுரம்புல் லென்ற ஆற்ற அலங்குசினை 
நார் இல் முருங்கை நவீரல் வான்பூச் 
சூரல் அம் கடுவளி எடுப்ப ஆர்உற்று 
உடைதிரைப் பிதிர்வில் பொங்கிமுன் 
கடல்போல் தோன்றல காடு இறந் தோரே அகநா . 


1 


இது பிரிவிடை ஆற்றாளாய தலைமகள் தோழிக்குக் கூறி 
யது ; இக்களிற்றியானை நிரையுள்ளும் , 

1 


முல்லை வைநுதி தோன்ற இல்லமொடு 
பைங்கால் கொன்றை மென்பிணி அவிழ 
இரும்பு திரித் தன்ன மாயிரு மருப்பின் 
பரல் அவல் அடைய இரலை தெறிப்ப 
மலர்ந்த ஞாலம் புலம்புபுறம் கொடுப்பக் 
கருவி வானம் கதழ்உறை சிதறிக் 
கார்செய் தன்றே கவின்பெறு கானம் 
குரங்குஉளைப் பொலிந்த கொய்சுவல் புரவி 
நரம்பு ஆர்ப்பு அன்ன வாங்குவள் பரியப் 
பூத்த பொங்கர்த் துணையொடு வதிந்த 
தாதுஉண் பறவை பேதுறல் அஞ்சி 
மணிநா ஆர்த்த மாண்வினைத் தேரின் 
உதுக்காண் தோன்றும் குறும் பொறை நாடன் 
கறங்கு இசை விழவின் உறந்தைக் குணா அது 


அகத்திணையியல் - நூற்பா-21 


143 


நெடும்பெருங் குன்றத்து அமன்ற காந்தள் 
போது அவிழ் அலரின் நாறும் 
ஆய்தொடி அரிவை நின் மாண் நலம் படர்ந்தே . 

அகநா . 4 


இது குறித்த காலம் வந்தது ; அவரும் வந்தார் என்று 
தோழி தலைவியை ஆற்றுவித்தது ; இக்களிற்றியானை நிரை 
யுள்ளும் , 

4 


சேற்று நிலை முனைஇய செங்கண் காரான் 
ஊர்மடி கங்குலின் நோன் தளை ( ஒண்தளை ) பரிந்து 
கூர்முள் வேலி கோட்டினின் நீக்கி 
நீர்முதிர் பழனத்து மீன் உடன் இரிய 
அந்தூம்பு வள்ளை மயக்கித் தாமரை 
வண்டுஊது பனிமலர் ஆரும் ஊர் 
யாரை யோ நிற் புலக்கேம் வாருற்று 
உறைஇறந்து ஒளிறும் தாழ் இருங் கூந்தல் 
பிறழும் ஒருத்தியை எம்மனைத் தந்து 
வதுவை அயர்ந்தனை என்ப அஃதுயாம் 
கூறேம் வாழியர் எந்தை செறுநர் 
களிறு உடை அருஞ்சமம் ததைய நூறும் 
ஒளிறுவாள் தானைக் கொற்கைச் செழிபன் 
பிண்ட நெல்லின் அள்ளுர் அன்னஎம் 
ஒண்தொடி நெகிழினும் நெகிழ்க 
சென்றீ பெருமநிற் றகைக்குநர் யாரே . 
இது தலைவற்குத் தோழி வாயில்மறுத்தது ; இக்களிற்றி 
யானை நிரையுள்ளும் , 


அகநா . 46 


கானல் மாலைக் கழிப்பூக் கூம்ப 
நீல்நிறப் பெருங்கடல் பாடுஎழுந்து ஒலிப்ப 
மீன் ஆர் குருகின் மென்பறைத் தொழுதி 
குவை இரும் புன்னைக் குடம்பை சோ 
அசைவண்டு ஆர்க்கும் அல்குறு காலைத் 


144 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


தாழை தளரத் தூங்கி மாலை 
அழிதக வந்த கொண்டலொடு கழிபடர் 
காமர் நெஞ்சம் கைஅறுபு இனையத் 
துயரம் செய்து நம் அருளார் ஆயினும் 
அறாஅ லியரோ அவருடைக் கேண்மை 
அளியின் மையின் அவண்உறைவு முனை இ 
வாரற்க தில்ல தோழி கழனி 
வெண்ணெல் அரிநர் பின்றைத் ததும்பும் 
தண்ணுமை வெரி இய தடந்தாள் நாரை 
செறிமடை வயிரின் பிளிற்றிப் பெண்ணை 
அகமடல் சேக்கும் துறைவன் 
இன் துயில் மார்பில் சென்றான் நெஞ்சே அகநா . 40 


இது தலைவன் பொருட்பிரிவிடைத் தலைவி தோழிக்கு 
உரைத்தது ; இக்களிற்றியானை நிரையுள்ளும் முறையானே 
குறிஞ்சி முதலிய ஐந்திணைக்கும் முதலும் கருவும் வந்து 
உரிப்பொருளால் சிறப்பு எய்தி முடிந்தவாறு காண்க . 
பிறவும் அன்ன . 


நறைபரந்த சாந்தம் அறாறிந்து நாளால் 
உறைாதிர்ந்து வித்தியஊழ் ஏனல் - பிறைஎதிர்ந்த 
தாமரைபோல் வாள் முகத்துத் தாழ்குழலீர் காணீரோ 
ஏமரை போந்தன ஈண்டு . ( திணைமாலை - 1 ) 


இது மதி உடம்படுத்தது : முதற்பொருள் இன்றி வந்த 
குறிஞ்சி . 


முதுக்குறைந் தனளே முதுக்குறைந் தனளே 
மலையன் ஒள்வேல் கண்ணி 
முலையும் வாரா முதுக்குறைந் தனளே . 


இது நாண நாட்டம் ; முதலும் கருவும் இன்றி வந்த 
குறிஞ்சி . 


அகத்திணையியல் - நூற்பா-21 


145 


நாளும் நாளும் ஆள்வினை அழுங்க 
இல்லிருந்து மகிழ்வோர்க்கு இல்லையால் புகழ்என 
ஒண்பொருட்கு அகல்வர் நம் காதலர் 
கண்பனி துடை இனித் தோழி நீயே . (சிற்றெட்டகம் ) 


இது வற்புறுத்து ஆற்றியது : உரிப்பொருள் ஒன்றுமே 
வந்த பாலை . 


திருநகர் விளங்கும் மாசில் கற்பின் 
அரிமதர் மழைக்கண் மாஅ யோளொடு 
நின்னுடைக் கேண்மை எவனோ முல்லை 
இரும்பல் கூந்தல் நாற்றமும் 
முருந்துஏர் வெண்பல் ஒளியும் நீ பெறவே . 


இது பொருளிற் பிரிந்தோன் சுரம் நினைந்து உரைத்தது ; 
முதற்பொருள் இன்றி வந்த முல்லை . 

கரந்தை விரை இய தண்ணறுங் கண்ணி 
இளையர் ஏவ இயங்குபரி கடை இப் 
பகைமுனை வலிக்கும் தேரொடு 
வினை முடித் தனர் நம் காதலோரே . 
இது வந்தார் என்று ஆற்றுவித்தது ; முதலும் கருவும் 
இன்றி வந்த முல்லை . 


பூங்கொடி மருங்கின் எங்கை கேண்மை 
முன்னும் பின்னு மாகி 
இன்னும் பாணன் எம்வயி னோனே . 


இது வாயில் மறுத்தது ; உரிப்பொருள் ஒன்றுமே 
வந்த மருதம் . 

அங்கண் மதியம் அரவின் வாய்ப் பட்டெனப் 
பூசல் வாயாப் புலம்புமனைக் கலங்கி 


19 


146 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
ஏதின் மாக்களும் நோவர் தோழி 
ஒன்றும் நோவார் இல்லைத் 
தெண்கடல் சேர்ப்பன் உண்டஎன் நலக்கே . 


இது கழிபடர் ; பேரானும் உரிப்பொருளானும் நெய்தல் 
ஆயிற்று , பிறவும் அன்ன . 

21 


விளக்கம் 


கூதிர் முன்பனி யாமம் என்பன குறிஞ்சித்திணைக்கு 
உரியவா தல் , வேனில் பின்பனி நண்பகல் என்பன பாலைத் 
திணைக்கு உரியவாதல் , காரும் மாலையும் முல்லைக்கு உரிய 
வாதல் , வைகுறுவும் விடியலும் மருதத்திற்கும் , பிற்பகல் 
நெய்தலுக்கும் உரியவாதல் ஆகியவை பற்றியும் , 
மடந்தை நீங்கலான ஏனைய சடவுளர்தம் நிலத்தொடர்பு 
பற்றியும் இவ்வாசிரியர் வரைந்த செய்திகள் யாவும் நச்சி 
னார்க்கினியர் தொல்காப்பியப் பொருட்படல ஆறாம் நூற்பா 
முதல் பத்தாம் நூற்பா இறுதியானவற்றில் உரைத்தனவே . 
பாலைக்குச் சயமடந்தை கடவுளாதற்குரிய காரணத்தை 
இவ்வாசிரியர் தாமே குறிப்பிட்டுள்ளார் . 


நான்கு நிலத்தும் புணர்ச்சி நிகழுமேனும் முற்பட்ட 
பணர்ச்சியே புணர் தல்சிறப்பு உடைமையின் , குறிஞ்சி 
என்று அதனை முற்கூறினார் . அவை இயற்கைப் புணர்ச்சியும் 
இடந்தலைப்பாடும் பாங்கற்கூட்டமும் தோழியிற்கூட்டமும் 
அதன் பகுதியாகிய இருவகைக்குறிக்கண் எதிர்ப்பாடும் 
போல்வன . தலைவன் தோழியைக் குறையுறும் பகுதியும் 
ஆண்டுத் தோழி கூறுவனவும் குறை நேர்தலும் மறுத்தலும் 
முதலியன புணர்ச்சி நிமித்தம் . 


இனி , ஓதலும் பகையும் தூதும் அவற்றின் பகுதியும் 
பொருட்பிரிவும் உடன்போக்கும் பிரிவு . ஒன்றாத் தமரினும் 
பருவத்தும் சுரத்தும் ஒன்றிய தோழியொடு வலித்தல் 


அகத்திணையியல் நூற்பா -21 


147 


( தொல் . பொ . 4 ] ) முதலியன பிரிதல் நிமித்தம் . பிரிந்த பின் 
தலைவி வருந்துவனவும் தோழி ஆற்றுவித்தனவும் பாலை 
ஆதலின் , பின் ஒருகால் பிரிதற்கு நிமித்தமாம் ; அவை பின் 
னர்ப்பிரியும் பிரிவிற்கு முன் நிகழ்தலின் . 


. 


இனித் தலைவி பிரிவு உணர்த்தியவழிப் பிரியார் 
என்று இருத்தலும் , பிரிந்துழிக் குறித்த பருவம் அன்று 
என்று தானே கூறுதலும் , பருவம் வருந்துணையும் ஆற்றி 
இருந்தமை பின்னர்க் கூறுவனவும் போல்வன இருத்தல் . 
அப்பருவம் வருவதற்கு முன்னர்க் கூறுவன முல்லை சான்ற 
கற்பு அன்மையின் பாலையாம் . இனிப் பருவம் கண்டு 
ஆற்றாது தோழி கூறுவனவும் , பருவம் அன்று என்று 
வற்புறுத்தியனவும் , வருவர் என்று வற்புறுத்தியனவும் தலை 
வன் பாசறைக்கண் இருந்து உரைத்தனவும் , அவைபோல் 
வனவும் நிமித்தம் ஆதலின் , இருத்தல் நிமித்தம் எனப்படும் . 


இனிக் கடலும் கானலும் கழியும் காண்டொறும் , இரங் 
கலும் , தலைவன் எதிர்ப்பட்டு நீங்கியவழி இரங்கலும் , 
பொழுதும் புணர் துணைப்புள்ளும் கண்டு இரங்கலும் போல் 
வன இரங்கல் . அக்கடல் முதலியனவும் , தலைவன் நீங்குவன 
வும் எல்லாம் நிமித்தமாம் . 

புலவி மூதலியன ஊடலாம் . பரத்தையும் பாணனும் 
முதலியோர் ஊடல் நிமித்தமாம் . 


ஏனையவும் வழக்கியலான் நால்வகை நிலத்தும் சிறு 
பான்மை வருமேனும் , பெரும்பான்மையும் இவை உரிய 
என்றார் . 


உரிமை குணமாதலின் உரிப்பொருள் பண்புத்தொகை 


என்று நச்சினார்க்கினியர் தொல் . பொ . 14 ஆம் நூற்பா 
வுரையில் உரைத்தனவே , ஐந்திணை ஒழுக்கங்களையும் அவற் 
றின் நிமித்தங்களையும் விளக்குவனவாம் . புணர்தல் முதலிய 


148 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
வற்றின் முறைவைப்பாக இவ்வாசிரியர் சொற்றவை பெரும் 
பாலும் அந்நூற்பாவுரையுள் நச்சினார்க்கினியர் உரைத்தன 
வேயாம் . எடுத்துக்காட்டுக்களும் பெரும்பாலும் நச்சினார்க் 
கினியர் வரைந்தனவே . 


* கிளை பாராட்டும் என்றபாடல் : 


களிறு தன்கிளை களுக்கு மூங்கில் முளை முதலிய உணவு 
களை ஊட்ட இடியுடன் மின்னி வானம் மழைபொழியும் 
இருண்ட நடுயாமத்தில் நின்தோளைச் சேர்ந்தால் ஒழிய எம் 
கண்கள் உறங்காவா தலின் , நீயும் , இருளில் புலிகள் வழங் 
கும் மலைப் பிளப்பகங்களின் அருமையை நோக்காது எளி 
தாகக் கருதி வருகின்றாய் ஆகவும் , ஒருநாள் நின்னைத் தழு 
வாது ஒழியின் யாம் மெலிகின்றேம் ஆதலின் , அன்னை அறி 
யினும் ஊரவர் அலர் தூற்றினும் அவைபற்றிக் கவலாது , 
தோன்றியும் வேங்கையும் கமழும் மலைப்பக்கத்தில் பகலில் 
வருக என்று தோழி தலைமனைக் குறிப்பால் வரைவுகடாய 
பாடல் இது . 

இதன்கண் , பெருமலை வீடர் அகம் என்ற 
மலைப்பகுதி , புயல் ஏறு உரை இய வீயல் இருள் நடு நாள் என்ற 
காலம் ஆகிய முதற்பொருள்களும் , களிறு - புலி - ஆரம் 
தோன்றி - வேங்கை - என்ற கருப்பொருள்களும் , தோள் சேர்தல் 
மார்பு அடைய முயங்குதல் ஆகிய புணர்தல் என்னும் உரிப் 
பொருளும் அமைந்தமை காண்க . 

வண்டுபடத்ததைந்த என்ற பாடல் : 
" கண்ணியையும் குதிரையும் உடைய மழவர்களை 
வென்ற , முருகனை ஒத்த போர் ஆற்றலுடைய ஆவி என்ற 
வேளுக்குச் சொந்தமான யானைகள் மிக்க பொதினி மலையில் , 
சாணைக்கல் செய்வோன் பிசினோடு சேர்த்துச் செய்த கல் 
லினைப்போலப் பிரித்தல் இயலாத தொடர்பு உடையேம் யாம் 
என்ற சொல்லினை , நம் தோள் நெகிழ வெளிநாடு சென்று 
பொருள் ஈட்டத் திட்டம் இட்டு , பசுமை கெடக் கதிரவன் காய் 
தலின் மரங்கள் உலரப் பாறைகள் சூடேறச் சுனைகள் வற்றத் 


- 


அகத்திணையியல் - நூற்பா-21 

149 
தரையில் இடும் நெல் வெப்பத்தால் பொரிய வழிப்போவார் 
இன்மையால் கொள்ளையிடும் வாய்ப்பு இன்றி ஆறலைகள்வர் 
சோம்பிக்கிடப்பச் செல்லும் வழிகள் பொலிவு இழந்து காணப் 
பட முருங்கையின் காய்ந்த பூக்கள் சூறைக்காற்றால் அலைகளைப் 
போன்று காற்றில் சிதறி ஓடக் கடல்போலக் காட்சி வழங் 
கும் பாலைநிலத்துச் சென்ற தலைவர் மறந்தனர்போலும் ” 
எனப் பிரிவிடை ஆற்றாத தலைமகள் தோழிக்குக் கூறிய 


பாடல் இது . 


இதன்கண் , கடல்போல் தோன்றல காடு - அழல்போல் 
வெங்கதிர் பைது அறத் தெறும் பொழுது -- என்ற முதற் 
பொருள்களும் , உலறிய மரம் - காய்ந்து நீர் அற்ற பைஞ்சுனை 

முருங்கை - முதலிய கருப்பொருள்களும் , காடு இறந் 
தோர் ‘ பிரியலம் என்ற சொல் மறந்தனர் கொல்லோ என்ற 
உரிப்பொருளும் வந்தவாறு . 


. 


முல்லைவைநுதி 


என்ற பாடல் : 


முல்லை மொட்டுவிட , தேற்றாமரமும் கொன்றையும் 
மலர , புல்லை நினைந்து மான்கள் துள்ளிக்குதித்தோட , வேனி 
லின் வெப்பத்தை உலகம் மறப்பக் கானம் கார்கால வனப் 
பினைப் பெற்றது . உறையூரின் கிழக்கின் கண்ணதாகிய 
சிராப்பள்ளிக்குன்றில் வளர்ந்த காந்தள் மணம் வீசும் 
உன்னை நினைத்துக் குறும்பொறை நாடன் வண்டுகள் அச் 
சத்தால் துணையைப் பிரியுமோ ? என்று அஞ்சித் தன்தேர் 
மணிகளின் நாக்களைக் கட்டி ஒலி அவித்துப் புரவியைச் 
செலுத்தித் தேர் கடாவி அதோ தோன்றுகிறான் என்று 
தலைவன் வருகை கூறித் தலைவியைத் தோழி ஆற்றுவித்தது 
இப்பாடல் . இதன்கண் , கருவீவானம் கதழ்உறை சிதறிக் 
கார்செய்தன்றே கவின்பெறுகானம் என்ற முதற்பொருள் 
களும் , குறும்பொறை நாடன் - முல்லை - இல்லம் - கொன்றை 
இரலை - முதலிய கருப்பொருள்களும் , குறும்பொறைநாடன் 
நின் மாண் நலம் படர்ந்து தேரில் உங்கே தோன்றும் என்ற 
உரிப்பொருளும் வந்தவாறு காண்க . 


150 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
சேற்று நிலை முனை இய என்ற பாடல் : 


. 


தானே உண்டாக்கிய சேற்றில் நிற்றலை வெறுத்த எருமை 
நள்ளிருளில் தன் கயிற்றை அறுத்துக்கொண்டு முள்வேலி 
யைக் கொம்பினால் நீக்கிக் குளத்தில் மீன்கள் அஞ்சி ஓட 
வள்ளைக் கொடியைக் கலக்கி வண்டுகள் படியும் தாமரைப் 
பூக்களை உண்ணும் ஊரனே . உன்னிடம் கோபம்கொள்ள 
நாங்கள் யாராவோம் ? இருங்கூந்தலாள் ஒருத்தியை எம் 
இல்லத்தில் கொணர்ந்து வதுவை செய்தாய் என்று கூறு 
கின்றனர் நாங்கள் அதைப்பற்றிப் பேசவில்லை . 

போரில் 
பகைவரை அழிக்கும் கொற்கைச்செழியருக்கு உடைமையான 
நெல்வளம்சான்ற அள்ளுரை ஒத்த இயற்கை வனப்புடைய 
எங்கள் தொடி நெகிழ்ந்தாலும் நெகிழட்டும் . உன்னைத் தடுப் 
பார் இலர் நீ செல்க எனத்தலைவன் பரத்தைமை குறித்துத் 
தோழி வாயில் மறுத்த பாடல் இது . 


இதன்கண் , பழனம் , ஊர் - தாமரையை வண்டு ஊதுதற் 
குரிய விடியற்காலம் - என்ற முதற்பொருள்களும் , காரான் 
வள்ளை - தாமரை - என்ற கருப்பொருள்களும் , பிறழும் ஒருத் 
தியை எம்மனைத் தந்து வதுவை அயர்ந்தனை ; அஃது யாம் 
கூறேம் என ஊடலைக் குறிப்பிடும் உரிப்பொருளும் அமைந் 
தமை காண்க . 


கானல் மாலை என்ற பாடல் : 


கடற்கரைச் சோலையின் பக்கலில் மாலை நேரத்தில் கழிப் 
பூக்கள் மூடிக்கொள்ள , கடல் ஒலிப்பு , மீன் உண்ணும் பறவை 
கள் குடம்பைநோக்கிப் புன்னைமரத்தை அடைய , வண்டுகள் 
ஒலிக்கும் அந்நேரத்தில் தாழைகள் தளருமாறு கொண்டல் 
காற்றுவீச . நெஞ்சம் வருந்தத் துயரம் செய்து நமக்கு அரு 
ளார் ஆயினும் , அவர் நட்பு நீங்காது தொடர்வதாகுக் 
வெண்ணெல் அரிவார் கொட்டும் தண்ணுமைப்பறைஒலியை 
வெறுத்த நாரை ஊதுகொம்பு போல ஒலித்துப் பனைமட 
லில் தங்கும் கடல்துறையை உடைய தலைவனுடைய மார்பை 


அகத்திணையியல் - நூற்பா -21 


151 


நோக்கிச்சென்ற என் நெஞ்சு, அவன் கருணை காட்டவில்லை 
என்ற காரணத்தால் அவன்பக்கல் இருப்பதை வெறுத்து 
என்னிடம் மீண்டு வாராது ஒழிக என்று தலைவன் பொருட் 
பிரிவிடைத் தலைவி இரங்கி உரைத்த பாடல் இது . இதன்கண் 
கானல்மாலை நீல்நிறப்பெருங்கடல் 

புள் குடம்பைசோ 
வண்டு ஆர்க்கும் காலை - என முதற்பொருள்களும் , கழிப்பூ - 
புன்னை - தாழை - பெண்ணை - முதலிய கருப்பொருள்களும் , 
நெஞ்சம் இனைய அருளார் ஆயினும் அவர் கேண்மை அறா 
அலியர் , நெஞ்சம் வாரற்க என இரங்கும் உரிப்பொருளும் 
வந்தவாறு காண்க 


நறை பரந்த என்ற பாடல் : 

சந்தன மரங்களை வெட்டிச் சீர்திருத்தி விதைத்த 
தினைக்கொல்லையில் அம்புபட்ட மான்கள் வந்தனவா ? 
என்ற கருத்துடைய இப்பாடலில் , சாந்தம் - ஏனல் - என்ற 
கருப்பொருள்களும் , தலைவன் , தலைவி தோழி இருவரும் நின்ற 
இடத்து மதிஉடன்படுத்தலாகிய புணர்தல் நிமித்தமாம் 
உரிப்பொருளும் வர முதற்பொருள் வாராமை காண்க . 

• முதுக்குறைந்தனளே என்ற பாடல் : 
மலை நாட்டுத் 

தலைவன்மகள் முலைகள் முகிழ்க்காத 
பிள்ளைப் பிராயத்திலேயே பேரறிவு படைத்தாள் - என் 

ற 
கருத்தமைந்த இப்பாடலில் , தலைவி காமப் பொருட்கண் 
சிறிது அறிவு படைத்தாள் என்ற உரிப்பொருள் ஒன்றுமே 
கொண்டு ஏனைய முதலும் கருவும் இன்றிக் குறிஞ்சித்திணை 
வந்தவாறு காண்க . 


. 


நாளும் நாளும் என்ற பாடல் : 


நாடோறும் முயற்சி இன்றி வீட்டிலேயே அக 
இன்பம் நுகர்பவர் புகழ் எய்தார் என்று நம் தலைவர் 
பொருள் தேடப் பிரிந்துள்ளார் ஆதலின் , நீ கண்ணீரைத் 
துடைத்துக்கொள்க என்று தோழி தலைவியை வற்புறுத்தி 


152 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


ஆற்றும் இப்பாடலில் , தலைவர் யொருட்கு அகல்வர் என்ற 
பாலை உரிப்பொருளாகிய பிரிதல் ஒன்றுமே வர , ஏனை முதற் 
பொருளும் கருப்பொருளும் வாராமை காண்க . 


திருநகர் என்ற பாடல் : 


முல்லையே என் இல்லத்தில் உறையும் குற்றமற்ற கற் 
பினளாகிய என் மனைவியின் கூந்தலுடைய மணமும் பற் 
களின் ஒளியும் நீ பெற்றிருப்பதற்கு அவளோடு நினக்கு 
என்ன உறவு உள்ளது ?" என்ற இப்பாடலில் பொருள்வயின் 
பிரிந்து மீண்டு வந்து இல்லறம் நடத்துவோன் , மீண்டும் 
பொருட்பிரிவு கருதி 

அதனினும் தலைவியின் கூட்டமே 
சிறந்தது என்ற கருத்தில் அவளைப் புகழும் வாயிலாகப் 
பேசும் பேச்சில் , கற்பின் மாயோள் --முல்லை என்ற கருப் 
பொருள்களும் , திருநகர் விளங்கும் மாசில் கற்பு என இருத் 

உரிப்பொருளும் வர , முதற்பொருள் சுட்டப் 
படாமை காண்க . 


தலாகிய 


கரந்தை விரை இய என்ற பாடல் : 
" கரந்தைமாலை சூடி இளையர் தம் ஏவலைக் கேட்கப் 
பரியைச் செலுத்தித் தேரொடு சென்று பகைவரை அழித்து 
நம் காதலர் வினை முடித்து மீண்டார் என்று தோழி தலை 
வியை ஆற்றுவிக்கும் இப்பாடலில் , தலைவர் வந்தார் என்ற 
முல்லைத் திணைக்கு உரிய உரிப்பொருள் 

உரிப்பொருள் ஒன்றுமே வர , 
முதலும் கருவும் வாராமை காண்க . 


பூங்கொடி மருங்கின் என்றபாடல் : 
கொடி இடையாள் ஆகிய பரத்தையின் நட்புத்தொடர் 
கையினாலே பாணன் தொடர்ந்து நம்பக்கல் உள்ளான் 
என்ற இப்பாடலில் , எங்கை கேண்மை முன்னும் பின் னு 
மாகி என்ற மருதத்தின் உரிப்பொருளாகிய ஊடல் ஒன் 
றுமே வர , மருதத்தின் முதற்பொருளும் கருப்பொருளும் 
வாராமை காண்க . 


. 


அகத்திணையியல் - நூற்பா -21 


153 


. 


. 


அங்கண் மதியம் என்றபாடல் : 

மதியம் பாம்பால் மறைக்கப்பட்டதைக் கண்டு சான் 
றோர் வருந்துவதுபோல , நாம் தனிப்படர் உழக்கும் மனைக் 
கண் கலங்கி அயலாரும் நோவவும் , நலனுண்ட சேர்ப்பன் 
ஒருவனே நம்மைப்பற்றி நோதல் இன்றி உள்ளான் என்ற 
இப்பாடலில் , ஏதில்மாக்களும் நோவர் எனத் தலைவியின் 
நிலை குறித்துப் பிறரும் இரங்கத்தக்க இரக்கமாகிய உரிப் 
பொருளும் , நெய்தல் நிலத்தலைவன் பெயராகிய சேர்ப்பன் 
என்ற கருப்பொருளும்வர , முதற்பொருள் வாராமை காண்க . 

இவற்றால் , ஒவ்வொரு பாடற்கண்ணும் முதல்கருஉரி 
என்ற திணைக்குரிய முப்பொருளும் வருதல்வேண்டும் என்ற 
வரையறை இன்று என்பது உணரப்படும் . 

ஒத்த நூற்பாக்கள் 
புணர்தல் பிரிதல் இருத்தல் இரங்கல் 
ஊடல் இவற்றின் நிமித்தம் என்றிவை 
தேருங் காலைத் திணைக்குஉரிய பொருளே . 

தொல் , பொ . 14 , மு , வீ . அக . 40 
• புணர் தலும் பிரிதலும் இருத்தலும் ஊடலும் 
இரங்கலும் இவற்றின் நிமித்தமும் என ஆங்கு 
எய்திய உரிப்பொருள் ஐயிரு வகைத்தே . ந . அ . 25 
புணர்தலும் பிரிதலும் இருத்தலும் ஊடலும் 
அனைவயின் இரங்கலும் அவற்றின் நிமித்தமும் 
களவொடு கற்பெனக் கவை நர் கூறிய 
அளவின் உரிப்பொருள் ஆகும் என்மனார் , 

த.நெ.வி. 13 
‘ குடவரைக் குறிஞ்சியும் குணகடல் நெய்தலும் 
கடவது ஆகும் களவிற்கு உரித்தே , மு . வீ . அக . 41 
நன்னில மருதமும் தொன்னில் முல்லையும் 
துன்னருங் கற்பொடு தோன்றும் தொடர்ந்தே , 

மு . வீ . 

அக . 42 
20 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


ஐந்திணைபற்றி வீரசோழியஉரை ( சூ . 92-96 ) கூறுவன 
பின்வருமாறு : 

குறிஞ்சி நடையியல் 


அறிந்தோர் ஆய்ந்த அன்புதரு வகையின் 
குறிஞ்சி நடைஇயல் கூறுங் காலை 
அரிவைக்கு ஆகிய இறைவியை வர்க்கம் 
தெரிமணிப் பூணான் தெரியச் செப்பலும் 
நன்னலம் புகழ்தலும் நாணினம் அழுங்கலும் 
பொன் அவிர் பூவையைப் புணர்ப்பது உரைத்தலும் 
பிரிவு நனி கருதலும் பிரிவின்மை பேசலும் 
பெருமை செய்தலும் பெறற்கரிது என்றலும் 
ஊழ்வினை வலித்தலும் உறுதெய்வம் பேணலும் 
தோழனை நினைத்தலும் அகறலும் அணுகலும் . 
இடத்தொடு புலம்பலும் ஏழையை வினவலும் 
மடத்தகு சாயல் மா தரைக் காண்டலும் 
அனம்புலம்பு அகற்றலும் ஆர்வ நோக்கமும் 

வளை உண் கண்புதைத்துத் தலைவி இறைஞ்சலும் 
ஆற்றான் மொழிதலும் அஞ்சியல் நோக்கமும் 
ஏற்ற உவகையோடு இனியவள் முறுவலும் 
ஆங்கவன் புணர் தலும் அவ்வயின் புணர்ச்சியைப் 
பாங்கற்கு உணர்த்தலும் பழி எனக் கூறலும் 
தேங்கமழ் தாரோன் தெரியான் செப்பலும் 
கிளைஞன் கழறலும் கேடெனக் கூறலும் 
இளையவன் வடிவும் இடமும் ஈதலும் 
அண்ணல் கவற்சிக்கு அவள்வடிவும் இடனும் 
திண்ணிதின் செப்பலும் சென்று அவன் காண்டலும் 
வெறிகமழ் கோதை மிகுநலம் புணர் தலும் 
அறிவும் நிறையும் அண்ணலை எய்தலும் 
வேறிடம் காட்டலும் இலங்கிழை உணர் தலும் 
ஊ றன்றா முடிவில் தன் பாங்கற் கூட்டமும் , 
தையல் தளர்ச்சியை நோக்கித் தோழி 


அகத்திணையியல் - நூற்கா -21 

155 
ஐயுறு நிலைமை அறிய உரைத்தலும் 
மனைவி போல அல்லவை மொழிதலும் 
விழுப்பம் பேசலும் வேண்டா என்றலும் 
பழித்தகவு உணர்த்தலும் பார்த்து உறவு உரைத்தலும் 
பொருந்தா என்றலும் பொய்யுரை புரிதலும் 
வருந்தும் என்றலும் வடிவிது என்றலும் 
நின்குறை நீயே சென்றுரை என்றலும் 
சீர்மலர்க் கோதைக்குச் செவ்வீயன்று என்றலும் 
நீர்மையன்று என்றலும் நீங்குமின் என்றலும் 
மூால் முறுவலோடு முகம் மலர்ந்து உரைத்தலும் 
இரங்கி மொழிதலும் ஏத்தி மொழிதலும் 
கலங்கி மொழிதலும் கழறி மொழிதலும் 
வள்ளல் தளர்ச்சியும் மடலேற்று மொழிதலும் 
உள்ளம் குளிர்ப்பித்து ஒண் தழை என்றலும் 
நெஞ்சத்து அடங்கிய நின்றுகுறை ஏற்றலும் 
இன்சொல் இரக்கமும் வன்சொலின் மயக்கமும் 
புகழ்தலும் மயங்கி உரைத்தலும் 
கயற்கண் ஏழையைக் கவற்சி தீர்த்தலும் 
பகற்குறி நேர்தலும் அக்குறி உரைத்தலும் 
பகல் இடம் காட்டலும் சொல்பல உரைத்தலும் 
இற்செறிவு உரைத்தலும் வரைவு கடாவலும் 
இரவரவு இசைத்தலும் வரவு வீலக்கலும் 
மற்றவள் தளர்ச்சியும் இரவுக்குறி நேர் தலும் 
எய்து குறி வினவலும் ஏந்திழை மகிழ்வுடன் 
குறியுரைத்தலும் அதுகேட்டு உணர்த்தலும் 
மெய்க்குறி உரைத்தலும் மிகுதியில் கொண்டலும் 
ஏந்திழை எடுப்பலும் இடப்புறத்து அகற்றலும் 
பூந்தண் சிலம்பன் புணர்ச்சியது குறியும் 
செவிலியது சேறலும் சென்றெதிர் கோடலும் 
கவ்வை பெரிது இவண் கண்டு அறி என்றலும் 
அம்பலும் அலரும் ஆயின என்றலும் 
வம்பு அலர் கோதை வாட்டம் கூறலும் 


156 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


நற்றாய் செவிலி என்றிவர் நன்னுதற்கு 
உற்றதை அறியாது நற்றிறம் படர்தலும் 
கட்டுரை கூட்டலும் கேட்டவள் கூற்றும் 
ஒட்டி வெறி அயர்தலும் ஒண்ணுதல் அழுங்கலும் 
இவ்வியல் அன்னைக்கு உணர்த்துக என்றலும் 
அவ்வியல் ஒட்டாள் மொழிதலும் ஆயிடைப் 
பூத்தரு புணர்ச்சியும் புனல் தரு புணர்ச்சியும் 
காப்பரும் புனத்துக் களிறுதரு புணர்ச்சியும் 
தாய்தரு புணர்ச்சியும் 
கூறிய தாயது குறிப்புவழி மொழிதலும் 
வரைந்து நனி புகுதலும் வரைவு அவர் மறுத்தலும் 
கரைந்ததற்கு இரங்கலும் கவற்சி தீர் தலும் 
எதிர்கொளல் மொழிதலும் ஏற்றுமகள் மொழிதலும் 
நிரவிய இயற்கையோடு இன்னவை பொருளே . 


பாலை நடையியல் 


நூல் இயல் முறைமை நுண்ணிதின் உணர்ந்தோர் 
பாலை நடையது பகருங் காலை 
உடன்போக்கு உணர்த்தலும் அப்போக்கு உரைத்தலும் 
மடவோள் தன் திறம் மாண்புற நோக்கலும் 
கற்பியல் காட்டலும் கை உய்த்து மொழி தலும் 
வெற்பிடைப் போதலும் மெல்லியல் தளர்தலும் 
தளர்ந்தோள் ஓம்பலும் தம்முள்நேர் என்றலும் 
எதிர்ந்தோர் மொழிதலும் எதிர்கொளத் தவிர்தலும் 
கண்டோர் ஏத்திய கற்புடை ஒழுக்கமும் 
தண் தளிர் மாடம் தனக்குஉரை மாற்றமும் 
தாங்கரும் பூசல் தன்னையர் எழுச்சியும் 
ஆங்கவள் வலித்தலும் அமைந்தோர் திருத்தலும் 
மதியுடன் படுத்தலும் பண்பெய்த மொழிதலும் 
ஈன்றோள் இரங்கலும் எதிர்ந்தோர் கூறலும் 
அம்பலும் அலரும் ஆதலும் அயலோர் 


157 


அகத்திணையியல் நூற்பா-21 


தோன்றக் கூறிய தோம் அறு கற்பும் 
அன்புறு செவிலி பின்செல வலித்தலும் 
சென்றவள் வினவலும் கண்டோர் தெருட்டலும் 
ஒன்றிய உள்ளமொடு உவந்து அவள் மீண்டலும் 
வறுஞ்சுரம் கடந்தவர் வள நாடு புகுதலும் 
பிறங்குபுகழ்ப் புதல்வரைப் பெறுதலும் பெற்றோள் 
இருங்கிளை மருங்கின் தூது வீடுத்தலும் 
ஒருங்க வருந்தலும் உவந்துடன் சென்றலும் 
மாதரைக் கொண்டு தன் வாழ்பதி புகுதலும் 
ஓதிய அனைத்தும் உரியவை புக்கம் 

க்கபின் 
பொருள்வயின் பிரிதலும் அப்பிரிவு உணர்த்தலும் 
இருள்புரி கூந்தல் இற்று என மொழிதலும் 
ஆற்றான் ஆதலும் அதுகேட்டு மொழிதலும் 
கூற்றம் கொளீஇய உலகியல் உரைத்தலும் 
பின்னைப் பிரிதலும் பெருஞ்சுரத்து அழுங்கலும் 
நனிபகர் பள்ளியின் நயந்து செலவு அழுங்கலும் 
பரத்தையின் பிரிவொழித்து எல்லாப் பிரிவும் 
உரைக்குங் காலை உணர்ந்தனன் நோக்கே . 


முல்லை நடையியல் 


இறைச்சிப் பெருமையோடு இறைவழிப் பட்டுக் 
கற்புக்கடம் பூண்டு கடப்பாடு ஆற்றும் 
முல்லைத் திணை நடை சொல்லுங் காலை 
இறைவன் பிரிய இல்லிருந்து ஆற்றி 
நினைவுநனி காத்தல் நீர்மையின் மொழிதல் 
மாழைஅம் கண்ணி வருந்தினள் பெரிதுஎனத் 
தோழி கவறல் ச.வன்ற தோழிக்கு 
ஆற்றுவன் என்றல் அவள் பயம் உரைத்தல் 
வேற்றுமை கூறல் வெய்து உயிர்த்து இரங்கல் 
மின்மலி கார்கண்டு மெலிந்தவள் மொழிதல் 
தொன்மலி தோழி காலம் மறுத்தல் 


152 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


காதல் பெயர்பு கார் அன்று இதுஎனத் 
தாது அவீழ் கோதை தானே கூறல் 
பருவம் காட்டிப் பிரிவு ஒழி என்றல் 
வருவர் நமர் என வாய்மொழி வலித்தல் 
அந்தியும் ஆம்பலும் மாலையும் மணியும் 
தென்றலும் திங்களும் பிறவும் அன்னவை 
புகன்று அற ஆற்றாள் அகன்று அவண்மொழிதல் 
என்குறை இதுஎன இரந்துகுறை கூறல் 
பொருள்வயின் நிற்றல் அவ்வயின் நிலையும் 
இயல்வளி முற்றுதல் 
கார்கண்டு உரைத்தல் கனவின் அரற்றல் 
போர்வேல் கண்ணி புலம்பும் என்று இரங்குதல் 
தூது விடுதல் தூதுஎதிர் கோடல் 
போ து அவிழ் கோதை புலம்பு நனி தீர்த்தல் 
கோஒரூஉ மொழிதல் தேர் அவண் வருதல் 
ஆர்மலி தேரை அமர்ந்து அவன் ஏறல் 
பாகனைக் கடாவுஎனப் பன்மணி நெடுந்தேர் 
வேக நிலைமையின் விரைந்து நனி கடாவுதல் 
இல்லியல் மடந்தையர் இயல்புஉளம் கேட்டல் 
நல்லியல் நெடுங்கொடி நன்னகர் காட்டல் 
இறைவன் சேருதல் எதிர்கொண்டு வணங்குதல் 
பொறைமலி மடந்தையைப் புலவித்தலை அளித்தல் 
பருநாண் நோக்கிப் பயன்கண்டு மொழிதல் 
செருவேல் கண்ணி சேக்கையின் களித்தல் 
முல்லை நல்லியாழ் முறைமையில் கேட்டல்எனச் 
சொல்லிய பிறவும் சொன்ன தன் பொருளே . 


மருத நடையியல் 


கருதற்கு அமைந்த கற்றோர் பூண்ட 
மருத நடையது மாண்புஉறக் கூறின் 
விழவு விரும்புதல் 


159 


அகத்திணையியல் - நூற்பா-21 


பொழில்மகிழ்ந்து இருத்தல் புனலாட்டு அயர்தல் 
இல்லிடைப் பரத்தையர் இயல் இடைப் பரத்தையர் 
கல்வியொடு பழகிய காதல் பரத்தையர் 
நல்லியல் நிலைமை நயப்புப் பரத்தையர் 
சொல்லிய பரத்தையர் நால்வரும் கூற 
ஆங்கவர்ப் புணர்தல் அவர்க்கண் அகறல் 
வீங்குமுலைப் பரத்தையர் உழை நின்று விடற்குப் 
பாங்கன் தோழி பாணன் என்னும் 
ஆங்கவர் முதலியர் இரந்துகுறை உறுதல் 
அவர் சென்று இரக்கல் அணியிழை மறுத்தல் 
புகர் அறு கோதை பொறுத்தற்குறை இரத்தல் 
ஊரன் புகுதல் உவந்துஎதிர் கோடல் 
பேராச் சீற்றமொடு பெருமுனிவு பேசல் 
விருந்தொடு புகுதல் புதல்வரொடு புகுதல் 
திருந்திழை அரிவையைத் திரிந்து எதிர் கோடல் 
செந்நிறக் கோலச் சிறுமி புகுதல் 
அந்நிறம் நன்னாள் அருங்கவின் உறைதல் 
உள்நிறை உவகையோடு ஒண்ணுதல் உவத்தல் 
வெண்ணிறக் கோலத்து மேதக உணர் தல் 
பண் அமை கிளவியொடு பள்ளியுள் மகிழ்தல் 
அலைபுனல் ஊரன் ஆற்றான் புகுதல் 
புலவிகற்பு ஒன்றால் நண்ணிச் சீறல் 
ஆற்றான் ஆகி அவள் எதிர் ஊடல் 
தேற்றேன் என்றல் தெளித்து வழிபடுதல் 
வளவயல் ஊரன் வதுவை கேட்டுஉளே 
உளம் நனி அடக்கி உவந்தோள் போறல் 
பண்ணி விடுதல் பான்மையின் மொழிதல் 
எண்ணிய சிறப்பின் எங்கைான்று இசைத்தல் 
மனைச்செல் பரத்தையை மகிழ்ந்து எதிர் கோடல் 
முனித்தகவு இன்மை முயன்று பண்பு எய்தல் 
ஆயிடை அவர்கள் அமர்ந்து எதிர் கோடல் 
போய்அஃது ஈண்டல் புகழ்தல் ஏத்தல் 


160 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

பள்ளியுள் மகிழ்தல் பாங்குறப் புணர் தல் 
எள்ளருந் தோழி ஏற்பக் கூறல் எனச் 
சொன்னவை போல அன்னவும் எல்லாம் 
பன்னுங் காலை அவ்வயின் படுமே . 

நெய்தல் நடையியல் 


கையறு புலம்பும் கலவியும் தலை தரும் 
நெய்தல் நடையியல் நேருங் காலைக் 
கடலும் கழியும் கைதையும் கானலும் 
மடல் இரும் பெண்ணையும் வான்சிறைப் புள்ளும் 
கழுமிய இருளும் கதிர் ஒளி மதியும் 
பொழுதும் காற்றும் என்றிவை முதலாம் 
எவ்வகைப் பொருளும் இரந்துகுறை உறுதலும் 
அவ்வகைப் பொருளுக்கு ஆற்றாது உரைத்தலும் 
விரைமலர்த் தாரோன் விழுப்பம் கூறலும் 
இரவுக்குறி நேர்தலும் பகர்குறி மறுத்தலும் 
இரவிடம் காட்டலும் பகலிடம் காட்டலும் 
வரவு அறி வுறுத்தலும் வான் துயில் கோடலும் 
இறைவளைத் தோளியை இன் துயில் எடுப்பலும் 
துறைவனின் துயில் எழீஇத் துன்னுதல் பொருட்டால் 
ஏதில கூறலும் இடத்துய்த்து அகற்றலும் 
மேதகு கிளவியின் மீண்டு எதிர் கோடலும் 
சிறப்புறக் கிளத்தலும் 
அம்பலும் அலரும் ஆயின என்றலும் 
வம்பலர் தாரோய் வருந்தினள் என்றலும் 
குறிவழிப் படுத்தலும் கொண்கன் தோன்றலும் 
அறியக் கூறலும் அருங்காப்பு மிகுதலும் 
தாம்பிழைப்பு இன்மையும் தவச்செலவு அருமையும் 
வன்பழிக்கு அஞ்சலும் வாரலை என்றலும் 
இரவுவரல் என்றலும் பகல்வரல் என்றலும் 
இரவும் பகலும் வாரல் என்றலும் 
அவ்விரு பொழுதும் ஆய்ந்துவால் என்றலும் 


161 


அகத்திணையியல் - நூற்பா -21 
கவ்வை உரைத்தலும் கனவு அவள் உரைத்தலும் 
வரைதல் வேட்கையொடு வந்தவும் பிறவும் 
உரைதரு பெருமையோடு உரைத்தனர் பலரே . 


இறைச்சிப் பொருள்வகை திறப்படத் தெரியின் 
அங்கியல் பொருளே திணை நிலைப் பொருளே 
வன்புலப் பொதுப்பொருள் மென்புலப் பொதுப்பொருள் 
பெருமைப் பொதுப்பொருள் விருந்துப்பொதுப் பொருளென 
இருமூன்று என்பர் தெரிநூற் புலவர் . 

அவற்றுள் , அங்கியற் பொருளாவது அந்நிலத்தின் 
அங்கமாம் பொருள் எனக்கொள்க . அவையாவன : குறிஞ்சி 
நிலத்துச் சந்தனமும் பொன்னும் வெள்ளியும் முதலிய ; 
நெய்தல் நிலத்து உப்பும் இப்பியும் நந்தும் அலவனும் 
வலையும் முதலிய ; பாலை நிலத்துச் சீழ்குநாயும் குருவியும் சிள் 
வீடும் அறுபுள்ளியும் கோம்பியும் முதலாயுள்ளன ; மருத 
நிலத்துக் கரும்பு வாழை தெங்கு முதலாயுள்ளன ; முல்லை 
நிலத்துப் பூவையும் பூனையும் தும்பியும் காவளையும் கார் 
போகியும் முதலாயுள்ளன . 


திணை நிலைப்பொருள் 92-96 நூற்பாக்களில் சொல்லப் 
பட்டன . இனி , வன்புலப் பொதுப்பொருளும் மென்புலப் 
பொதுப்பொருளும் பெருமைப்பொதுப்பொருளும் விருந்துப் 
பொதுப்பொருளும் ஆமாறு : 


ஆரே புன்கை அரசு உழிஞ்சில் 
காரை பருத்தி கரும்பே முதலா 
வேன்..லப் பொருள் என நன்குஉரைத் தனரே . 
கீரை வழுதுணை கிடையே சணப்பே 
வேரிதணக்கு அந்தம் மருதம் முதலன 
மென்புலப் பொருள் என நன்குஉரைத் தனரே . 
தாளியும் பூவலும் நாவலும் கழஞ்சும் 


21 


162 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
வேலியும் மாறும் பதடியும் கோரையும் 
சூரையும் சுரையும் சுரும்பும் வண்டும் 
துவரையும் அகத்தியும் ஐம்பெரு முதிரையும் 
காணுங் காலைத் திணைதொறும் காணப் 
பேணினர் என்மனார் பெருமைப் பொதுப்பொருளே . 
ஒருதிணைக்கு உரியன ஒருதிணைச் சேரின் 
விரி நூல் புலவர் விருந்து என் றனரே . 

29 


இத்துணையும் ஐந்திணைபற்றி வீரசோழிய உரை விளம் 
புவன . 


இனி , இவ்வைந்திணைக் கருப்பொருள் பற்றித் தொல்காப் 
பியப் பொருட்படல 20 ஆம் நூற்பா உரையில் உரையாசிரி 
யர் கூறுவன . 


குறிஞ்சிக்சத் தெய்வம் முருகவேள் . மைவரை உலகமும் 
கூதிர்க்காலமும் அதனிடை நள்ளிருளும் கூறினமையான் , 
அந்நிலத்தினும் காலத்தினும் நிகழ்பவை கொள்க . உணவு 
தினையும் ஐவனமும் வெதிர்நெல்லும் . மா - யானையும் புலியும் 
பன்றியும் கரடியும் , மரம் - வேங்கையும் கோங்கும் . புள் -மயி 
லும் கிளியும் . பறை வெறியாட்டுப்பறையும் தொண்டகப் 
பறையும் . செய்தி - தேன் அழித்தல். பண் - குறிஞ்சி பிறவும் 
என்றதனால் , பூ - வேங்கைப் பூவும் காந்தட்பூவும் குறிஞ்சிப் 
பூவும் ; நீர் சுனை நீரும் அருவி நீரும் . பிறவும் அன்ன . 


பாலைக்குத் தெய்வம் கொற்றவை . உணவு - ஆறலைத்த 
லான் வரும் பொருள் , விளைபொருள் இன்மையான். மா- வலி 
அழிந்த யானையும் , வலி அழிந்த புலியும், வலி அழிந்த செந் 
நாயும் . மரம் - பாலை , இருப்பை , கள்ளி , சூரை . புள் -எருவை 
யும் பருந்தும் , பறை ஆறலைப் பறையும் சூறை கொண்ட 
பறையும் . செய்தி - ஆறலைத்தல் . பண் - பாலை . பிறவும் 
என்றதனால் , பூ - மராம்பூ ; நீர் - அறுநீர்க் கூவலும் அறுநீர்ச் 
சுனையும் . பிறவும் இந்நிகரன கொள்க . 


அகத்திணையியல் - நூற்பா -21 


163 


மருதத்திற்குத் தெய்வம் இந்திரன் , தீம்புனல் உஉலகம் 
( தொல் . பொ . 5 ) எனவும் வைகறைவிடியல் ( தொ.பொ. 9 ) 
எனவும் ஓதினமையால் , அவ்விடத்தினும் காலத்தினும் நிகழ் 
பவை கொள்க . 

உணவு- நெல் . மா - எருமையும் நீர் நாயும் . 
மரம் - மருதும் காஞ்சியும் . புள் - அன்னமும் அன்றிலும் . பறை - 
நெல்லரி பறை . செய்தி உழவு . பண் - மருதம் பிறவும் 
என்றதனால் , பூ- தாமரையும் கழு நீரும் ; நீர் - ஆற்று நீரும் 
பொய்கை நீரும் . பிறவும் அன்ன . 


முல்லைக்குத் தெய்வம் கண்ணன் . காடுறை உலகம் 
( தொல் . பொ . 5 ) என்றதனானும் காரும் மாலையும் முல்லை 
( தொல் . பொ 6 ) என்றதனானும் , காட்டினும் கார்காலத்தினும் 
மாலைப்பொழுதினும் நிகழ்பவை கொள்க . உணவு - வரகும் 
முதிரையும் . மா - மானும் முயலும் . மரம் - கொன்றையும் குருந் 
தும் புதலும் . புள் - கானாங்கோழி . பறை -ஏறுகோட்பறை . 
செய்தி -நிரைமேய்த்தல் , யாழின்பகுதி என்பது பண் ; அது 
சாதாரி . பிறவும் என்றதனால் . பூ முல்லையும் பிடவும் தள 
வும் ; நீர் - கான்யாறு . பிறவும் இந்நிகரன கொள்க . 


உரையாசிரியர் தொல்காப்பியப் பொருட்படல 23 , 24 ஆம் 
நூற்பாக்களில் நிலமக்கள் பெயர்களைக் குறிப்பட்டுள்ளார் ; 


குறிஞ்சிக்கு மக்கட்பெயர் குறவன் , குறத்தி என்பன ; 
தலைமக்கள் பெயர் மலை நாடன் , வெற்பன் என்பன . 


பாலைக்கு மக்கள் பெயர் எயினர் , எயிற்றியர் என்பன ; 
தலை மக்கள் பெயர் மீளி , விடலை என்பன . 


முல்லைக்கு மக்கள் பெயர் பொதுவன் , ஆயன் என்பன ; 
தலைமக்கள் பெயர் குறும்பொறை நாடன் என்பது போல்வன . 


மருதத்திற்கு மக்கள் பெயர் உழவர்உழத்தியர் என்பன ; 
தலைமக்கள் பெயர் ஊரன் , மகிழ்நன் என்பன , 


164 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


நெய்தற்கு மக்கள் பெயர் நுளையர் , நுளைச்சியர் என்பன ; 
அவருள் தலைமக்கள் பெயர் சேர்ப்பன் , 

துறைவன் 
கொண்கன் என்பன . பிறவும் அன்ன . 


இனி , நச்சினார்க்கினியர் தொல்காப்பியப் பொருட்படல 
18 , 20 ஆம் நூற்பாக்களில் உரைப்பன பின்வருமாறு : 


முல்லைக்கு உணா வரகும் சாமையும் முதிரையும் . மா 
உழையும் புல்வாயும் முயலும் . மரம் - கொன்றையும் 
குருந்தும் . புள்- கானங்கோழியும் சிவலும். பறை - ஏறு 
கோட்பறை . செய்தி - நிரைமேய்த்தலும் வரகு முதலிய களை 
கட்டலும் கடாவிடுதலும் , யாழ் - முல்லையாழ் . பிறவும் 
என்றதனால் பூ - முல்லையும் பிடவும் தளவும் தோன்றியும் ; 
நீர் - கான்யாறு ; ஊர் - பாடியும் சேரியும் பள்ளியும் . 


- 


குறிஞ்சிக்கு உணா ஐவன நெல்லும் தினையும் மூங்கில் 
அரிசியும் . மா - புலியும் யானையும் பன்றியும் . மரம் - 
அகிலும் ஆரமும் தேக்கும் திமிசும் வேங்கையும் . புள் 
கிளியும் மயிலும் . பறை - முருகியமும் தொண்டகப் 
பறையும் . செய்தி - தேன் அழித்தலும் கிழங்கு அகழ்தலும் 
தினை முதலிய விதைத்தலும் கிளிகடிதலும் . யாழ் - குறிஞ்சி 
யாழ் . பிறவும் என்றதனால் , பூ - காந்தளும் வேங்கையும் 
சுனைக்குவளையும் ; நீர் - அருவியும் சுனையும் ; 

ஊர் சிறு 
குடியும் குறிஞ்சியும் . 


பாலைக்கு உணா ஆறு அலைத்தனவும் சூறை கொண்ட 
னவும் . மா - வலி அழிந்த யானையும் புலியும் செந்நாயும் . 
மரம் - வற்றின இருப்பையும் ஓமையும் உழிஞையும் ஞெமை 
யும் . புள் - கழுகும் பருந்தும் புறாவும் . பறை - சூறைகோட் 
பறையும் நிரைகோட்பறையும் .. செய்தி - ஆறலைத்தலும் 
சூறைகோடலும் . யாழ் - பாலையாழ் . பிறவும் என்றதனால் , 

மராவும் குராவும் பாதிரியும் ; நீர் - அறுநீர்க் கூவலும் 
சுனையும் ; ஊர் பறந்தலை . 


. 


அகத்திணையியல் - நூற்பா-21 

165 
மருதத்திற்கு உணா செந்நெல்லும் வெண்ணெல்லும் . 
மா - எருமையும் நீர் நாயும் , மரம் - வஞ்சியும் காஞ்சியும் 
மருதமும் . புள் - தாராவும் நீர்க் கோழியும் . பறை - மண 
முழவும் நெல்லரிகிணையும் . செய்தி 

நடுதலும் களை 
கட்டலும் அரிதலும் கடாவீடு தலும் . 

யாழ் - மருதயாழ் . 
பிறவும் என்றதனால் , பூ - தாமரையும் கழுநீரும் ; நீர் - 
யாற்று நீரும் மனைக்கிணறும் பொய்கையும் ; ஊர் - ஊர்கள் 
என்பனவேயாம் . 


மா 


நெய்தற்கு உணா மீன் விலையும் உப்பு விலையும் . 
உமண்பகடு போல்வன ; முதலையும் சுறாவும் மீன் ஆதலின் , 
மா என்றல் மரபு அன்று . 

மரம் புன்னையும் ஞாழலும் 
கண்டலும் . புள் அன்னமும் அன்றிலும் முதலியன . பறை - 
மீன் கோட்பறை . 

செய்தி - மீன்படுத்தலும் உப்பு வீளைத் 
தலும் அவை விற்றலும் , யாழ் - நெய்தல்யாழ் . பிறவும் 
என்றதனால் , கைதையும் நெய்தலும் ; நீர் - மணற் 
கிணறும் உவர்க்குழியும் ; ஊர் - பட்டினமும் பாக்கமும் . 


ஐவகை நிலத்தும் மருவிய குலப்பெயர் ஆவன : 


குறிஞ்சிக்குக் கானவர் வேட்டுவர் குறவர் இறவுளர் 
குன்றுவர் , வேட்டுவித்தியர் குறத்தியர் குன்றுவித்தியர் , 
ஏனைப் பெயர் வருமேனும் உணர்க . 

பாலைக்கு எயினர் எயிற்றியர் மறவர் மறத்தியர் . 
பிறவருமேனும் கொள்க . 

முல்லைக்குக் கோவலர் இடையர் ஆயர் பொதுவர் 
இடைத்தியர் கோவித்தியர் ஆய்த்தியர் பொதுவீயர் . பிற 
வருமேனும் கொள்க . 


மருதத்திற்குக் களமர் உழவர் கடையர் உழத்தியர் 
கடைச்சியர் . ஏனைப் பெண் பெயர் வருமேனும் உணர்க , 


நுளையர் 


நெய்தற்கு 

திமிலர் பரதவர் நுளைத்தியர் 
பரத்தியர் , ஏனைப் பெண்பெயர் வருமேனும் உணர்க . 


158 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

உரிப்பொருட்கு உரிய தலைமக்கள் பெயராவன , பெயர்ப் 
பெயரும் நாட்டாட்சிபற்றி வரும் பெயருமாம் . குறிஞ்சிக்கு 
வெற்பன் சிலம்பன் பொருப்பன் கொடிச்சி . 

பாலைக்கு மீளி 
விடலைகாளை . முல்லைக்கு அண்ணல் தோன்றல் குறும்பொறை 
நாடன் மனைவி . நெய்தற்குக் கொண்கன் துறைவன் சேர்ப் 
பன் மெல்லம்புலம்பன் . மருதத்திற்கு மகிழ்நன் ஊரன் மனை 
யோள் . 

21 


திணை மயக்கம் 


393 


முத்திறப் பொருளும் தத்தம் திணையொடு 
மரபின் வாராது மயங்கலும் உரிய . 


இது முதற்பொருள் முதலிய மூன்றற்கும் ஆவது ஒரு 
புறனடை கூறுகின்றது , தமக்கு உரியவற்றோடன்றிப் பிற 
வற்றோடும் மயங்கும் என்றலின் . 


( இ - ள் ) முதல் கரு உரி என்னும் மூன்று கூற்றவாகிய 
பொருளும் தமக்குத் தமக்கு உரிய திணையொடு கூடி இலக்கண 
முறையானே வாராது பிறவற்றிற்கு உரிய திணையொடு கூடி 
மயங்கி வருதலும் உரியவாம் எ - று . 


மரபின் வாராது என்ற மிகையானே , நிலம் என்னும் 
முதற் பொருள் ஒழித்து ஏனையவே மயங்கி வரும் எனக் 
கொள்க . 


வரலாறு : 


கருங்கால் வேங்கை வீ உகு துறுகல் 
இருபுலிக் குருளை யின் தோன்றும் காட்டிடை 
எல்லி வருநர் களவிற்கு 
நல்லை அல்லை நெடுவெண் நிலவே . ( குறுந் . 47 ) 


இக் குறுந்தொகையுள் பாலைக்கு உ.ரிய வேனில் வந்த 
தூஉம் , 


அகத்திணையியல் - நூற்பா-22 

167 
தாமரைக் கண்ணியை தண்ணருஞ் சாந்தினை 
நேர் இதழ்க் கோதையாள் செய்குறி நீவரின் 
மணம்கமழ் நாற்றத்த மலை நின்று பலிபெறூஉம் 
அணங்கு என அஞ்சுவர் சிறுகுடி யோரே . ( கலி . 62 ) 


இப்பாட்டினுள் மருதத்திணைக்கு உரிய தாமரைப்பூ 
வந்த தூஉம் , 


அறியேம் அல்லேம் அறிந்தனம் மாதோ 
பொறிவரிச் சிறைய வண்டினம் மொய்ப்பச் 
சாந்தம் நாறும் நறியோள் 
கூந்தல் நாறும் நின் மார்பே தெய்யோ . ( ஐங் .240 ) 


எனப் புறத்து ஒழுக்கம் இன்று என்றாற்குத் தோழி 
கூறிய இவ்.வைங்குறு நூற்றுள் ஊடல் வந்த தூஉம் முறையே 
குறிஞ்சித் திணையோடு முதற்பொருள் முதலிய மூன்றும் 
மயங்கி வந்தன . 


அம்ம வாழி தோழி சிறியிலைக் 
குறுஞ்சினை வேம்பின் நறும்பழம் உணீஇய 
வாவல் உகக்கும் மாலையும் 
இன்று கொல் காதலர் சென்ற நாட்டே . ( ஐங் 339 ) 


என இவ்வைங்குறு நூற்றுள் முல்லைத்திணைக்கு உரிய 
மாலை வந்ததூ உம் , 


கல்மிசை மயில் ஆலக் கறங்கிஊர் அலர் தூற்றத் 
தொன்னலம் நனிசாய நம்மையோ மறந்தைக்க 
ஒன்னாதார்க் கடந்து அடுஉம் உரவு நீர் மா கொன்ற 
வென்வேலான் குன்றின் மேல்விளையாட்டும் விரும்பார் கொல் 

( கலி -27 ) 


மயில் 


என இப்பாலைக்கலியுள் குறிஞ்சித்திணைக்கு உரிய 
வந்ததூஉம் , 


188 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


உடை இவள் உயிர்வாழாள் நீ நீப்பின் எனப்பல 
இடைகொண்டுயாம் இரப்பவும் எமகொள்ளாய் ஆயினை 
கடைஇய ஆற்றிடை நீர் நீத்த வறுஞ்சுனை 
அடையொடு வாடிய அணிமலர் தகைப்பன . ( கலி -3 ) 
இப்பாலைக்கலியுள் மருதத்திணைக்கு 

உரிய 

பூ 
வந்ததூஉம் 


என 


அன்னாய் வாழிவேண்டு அன்னை என் தோழி 
பசந்தனள் பெரிது எனச் சிவந்த கண்ணை 
கொன்னே கடவுதி ஆயின் என்ன தூஉம் 
அறிய ஆகுமோ மற்றே 
முறி இணர்க் கோங்கம் பயந்த மார்பே . 


( ஐங் -366 ) 


என இவ்வேறுபாடு என் என்ற செவிலிக்குத் தோழி பூத் 
தரு புணர்ச்சியால் அறத்தொடு நின்ற இதனுள் புணர்ச்சி 
வந்ததூஉம் , 


வண்சினைக் கோங்கின் தண்கமழ் படலை 
இருஞ்சிறை வண்டின் பெருங்கிளை மொய்ப்ப 
நீ நயந்து உறையப் பட்டோள் 
யாவ ளோஎம் மறையா தீமே . 


( ஐங் . 370 ) 


எனப் பரத்தையருக்குப் பூ அணிந்தமை கேட்ட தலைவி , 
அஃது இன்று என்றாற்குக் கூறிய இதனுள் ஊடல் வந்த 
தூஉம் முறையே பாலைத்திணையொடு முதற்பொருள் முதலிய 
மூன்றும் மயங்கி வந்தன . 


மழை இல் வானம் மீன்அணிந் தன்ன 
குழைஅமல் முசுண்டை வாலிய மலர 
வரிவெண் கோடல் வாங்குகுலை வான்பூப் 
பெரிய சூடிய கவர் தார்க் கோவலர் 
எல்லுப்பெயல் உழந்த பல்ஆ நிரையொடு 
நீர்திகழ் கண்ணியர் ஊர்வயின் பெயர் தர 


169 


அகத்திணையியல் - நூற்பா-22 


நனிசேண் பட்ட மாரி தளிசிறந்து 
ஏர் தரு கடுநீர் தெருவு தொறு ஒழுகப் 
பேரிசை முழக்கமொடு சிறந்து நனி மயங்கிக் 
கூதிர் நின் றற்றால் பொழுதே காதலர் 
நம் நிலை அறியார் ஆயினும் தம் நிலை 
அறிந்தனர் கொல்லோ தாமே ஓங்கு நடைக் 
காய்சின யானை கங்குல் சூழ 
அஞ்சுவர இறுத்த தானை 
வெஞ்சின வேந்தன் பாசறை யோரே . ( அகநா 264 ) 


எனப் பருவம் கண்டு வன்புறை எதிர் அழிந்து தலைவி 
தோழிக்குக் கூறிய இம்மணிமிடைபவளத்துள் கூதிர் வந்த 


தூஉம் , 


மங்குல் மாமழை விண் அதிர்ப்பு முழங்கித் 
துள்ளுப்பெயல் கழிந்த பின்றைப் புகையுறப் 
புள்ளி நுண் துவலை பூ அகம் நிறையக் 
காதலர்ப் பிரிந்த கையறு மகளிர் 
நீர்வார் கண்ணில் கருவிளை மலாத் 
துய்த்தலைப் பூவின் புதல் இவர் ஈங்கை 
நெய்த்தோய்த் தன்ன நீர் நனை அந்தளிர் 
இருவகிர் ஈருளின் ஈரிய துயல்வர 
அவரைப் பைம்பூப் பயில அகல்வயல் 
கதிர்வார் காய்நெல் கட்கு இனிது இறைஞ்சச் 
சிதர் சினைத் தூங்கும் அற்சிர அரை நாள் 
காய்சின வேந்தன் பாசறை நீடி 
நம் நோய் அறியா அறனி லாளர் 
இந்நிலை களைய வருகுவர் கொல்என 
ஆனாது எறிதரும் வாடையொடு 
நோனேன் தோழி என் தனிமை யானே . ( அகநா . 294 ) 


22 


170 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
எனப்பருவவரவின்கண் வற்புறுத்தும் தோழிக்குத் 
தலைவி கூறிய இம் மணிமிடைபவளத்துள் முன்பனி வந்த 
தூஉம் முல்லைத் திணையொடு மயங்கி வந்தன . 

கருங்கோட்டு எருமைச் செங்கண் புனிற்றாக் 
காதல் குழவிக்கு ஊறுமுலை மடுக்கும் 
நுந்தை நும்மூர் வருதும் 
ஒண்தொடி மடந்தை நின்னையாம் பெறினே.( ஐங் .92 ) 


என ‘ நின்தமர் வாராமையின் எமர் வரைவு நேர்ந்திலர் 
என்று தோழி கூறக் கேட்ட தலைவன் , தலைவிக்குக் கூறிய 
இவ்வைங்குறு நூற்றுள் , குறிஞ்சித் திணைக்கு உரிய புணர் 
தல் மருதத்திணையோடு மயங்கி வந்தது . 


தொல்லூழி தடுமாறித் தொகல்வேண்டும் பருவத்தான் 
பல்வயின் உயிர் எல்லாம் படைத்தான்கண் 

[ பெயர்ப்பான் போல் 


எல்லுறு தெறுகதிர் மடங்கித்தன் கதிர்மாய 
நல்லற நெறி நிறீஇ உலகுஆண்ட அரசன்பின் 
அல்லது மலைந்திருந்து அறநெறி நிறுக்கல்லா 
மெல்லியான் பருவம்போல் மயங்கு இருள் தலைவர 
எல்லைக்கு வரம்பாய இடும்பைகூர் மருள்மாலை 


பனி இருள் சூழ்தரப் பைதல் அஞ்சிறுகுழல் 
இனிவரின் உயரும்மன் பழி எனக் கலங்கிய 
தனியவர் இடும்பைகண்டு இனை தியோ எம்போல 
இனிய செய்து அகன்றாரை உடையை யோ நீ ( கலி 129 ) 

இக்கலியுள் , கங்குலும் மாலையும் முன்பனியும் 
வந்ததூஉம் , 

கண்டிகும் அல்லமோ கொண்கநின் கேளே 
ஒள்ளிழை உயர்மணல் வீழ்ந்தென 
வெள்ளாங் குருகை வினவு வோளே , ( ஐங்கு -122 ) 


என 


அகத்திணையியல் - நூற்பா-22 


171 


என இவ்வைங்குறு நூற்றுள் , பெதும்பைப் பருவத்தாள் ஒரு 
தலைவியொடு வேட்கை நிகழ்ந்தமையைத் தலைவி கூறித் தலை 
வன் குறிப்பு உணர்ந்த தூஉம் முறையே நெய்தல் திணை 
யொடு முதலும் உரிப்பொருளும் மயங்கி வந்தன , 
ஒழிந்தனவும் இவ்வாறே மயங்குமாறு வந்துழிக் காண்க .22 

விளக்கம் 
கருங்கால்வேங்கை 


“ வேங்கைப் பூக்கள் விழுந்த பாறை புலிக்குட்டி போலக் 
காட்சி வழங்கும் காட்டுவழியே இரவுக்குறிக்கு வரும் 
தலைவன் திறத்தில் நெடிய வெள்ளிய நிலவே ! நீ நல்லை 
அல்லை என்ற தோழி முன்னிலைப் புறமொழியாக உரைத்த 
பாடலில் , வேங்கை பூத்து உகும் காலம் வேனில் ஆதலின் , 
புணர்ச்சியைக் கூறும் குறிஞ்சிக்கண் பாலைக்கு உரிய 
வேனில் வந்தவாறு . 

தாமரைக்கண்ணியை 


‘ தாமரைக்கண்ணி சூடித் தண்ணறுஞ்சாந்தணிந்து தலை 
வியின் குறியிடத்து இரவு வருவையாயின் , மணம் வீசும் 
மலையில் இருந்து பலிபெறும் கடவுள் என்று நின்னைக் 
கண்டோர் அஞ்சுவர் என்று தோழி தலைவனை இரவுக்குறி 
விலக்கும் குறிஞ்சிக்கலித்தாழிசையில் , மருதத்திற்கு உரிய 
தாமரைப்பூக் குறிஞ்சிக்கண் வந்தவாறு . 

அறியேம் அல்லேம் 


5 


வண்டினம் மொய்க்குமாறு சந்தன மணம் கமழும் நின் 
மார்பு , பரத்தை தலையிற்சூடிய பூக்களின் நறுமணம் கமழ் 
தலால் , நின் புறத்தொழுக்கத்தினை அறிந்தோம் என்று 
கூறிய இக் குறிஞ்சிக்குறு நூற்றுப் பாடலில் , புறத்தொழுக் 
கிற்குரிய மருதநிலமும் , நறியோள் வண்டு முதலிய கருப் 
பொருள்களும் . தலைவி ஊடலாகிய உரிப்பொருளும் மயங்கி 
வந்தவாறு . 


172 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


. 


. 


அம்மவாழி தோழி 
தோழி வேம்பின் பழத்தை உண்ண வௌவால் பறக் 
கும் மாலைக்காலமும் தலைவர் பிரிந்து சென்ற தேயத்து இல்லை 
போலும் என்று பிரிவிடை ஆற்றாளாய தலைவி தோழிக்குக் 
கூறிய பாலைக்குறு நூற்றுள் , முல்லைக்கு உரிய மாலைக்காலம் 
மயங்கிவந்தது . 


* கல்மிசை மயில்ஆல 


. 


‘ மலையில் மயில் ஆடவும் , ஊரவர் அலர் தூற்றவும் , 
இவற்றால் நம் பண்டை அழகு நுணுகவும் , நம்மை மறந் 
தாலும் மறக்க; பரங்குன்றில் விளையாடுதலையும் நம் தலைவர் 
மறந்தாரே ! 


என்று பிரிவிடை ஆற்றாளாய தலைவி தோழிக்குக்கூறும் 
இப்பாலைக்கலியில் , குறிஞ்சித்திணைக்கு உரிய மயில் என் 
னும் கருப்பொருள் மயங்கியவா 


உடை இவள் உயிர் வாழாள் 
நின்னையே பற்றுக்கோடாக உடைய தலைவி நீ பிரி 
யின் உயிர்வாழாள் என்று யாம் இரந்து கூறும் சொற் 
கேளாது பிரிந்துபோகக் கூடிய நின்னை , நீ செல்லும் வழியில் 
வறண்ட சுனைகளில் இலையோடு வாடிக்கிடக்கும் மலர்கள் 
செலவைத் தடுத்து மீளச்செய்யும் ” என்று தோழி தலைவன் 
பிரிவை அழுங்குவிக்கும் பாலைக்கலியில் , தாமரை முதலிய 
நீர்ப்பூக்கள் ஆகிய மருதநிலக் கருப்பொருள்கள் மயங்கிய 


வாறு . 


அன்னாய் வாழிவேண்டு 


அன்னையே ! தலைவியின் 

நிறவேறுபாடு கண்டு 
வெகுண்டு என்னை வீணாக வினவி என்ன பயன் ? இவட்குக் , 
கோங்கம்பூக்கொத்து அளித்த தலைவனுடைய மார்பு பற்றிய 
செய்தியை யான் எளிமையில் அறிதல் இயலுமோ ? என்று 


அகத்திணையியல் - நூற்பா-22 

173 
தோழி அறத்தொடு நின்ற இப் பாலைக்குறு நூற்றுள் , 
கோங்கம் என்ற கருப்பொருளால் பாலைத்திணை அமைந்த 
தாயினும் , பூத்தரு புணர்ச்சி சுட்டிய வகையான் குறிஞ்சி 
மயங்கியவாறு . 

வண்சினைக் கோங்கின் 
வண்டினம் மொய்ப்பக் கோங்கம்பூ மாலையை அணி 
வித்து நின்னால் விரும்பி நுகரப்பட்டாள் யாவள் என்பதனை 
எமக்கு மறையாது உரைப்பாயாக என்று தலைவன் புறத் 
தொழுக்கம் கூறும் இப் பாலைக் குறு நூற்றுப் பாடலில் , 
கோங்கம் என்ற கருப்பொருளால் பாலை வந்ததாயினும் , 
புறத்தொழுக்கத்தால் மருத நிலமும் , கருப்பொருளாகிய பரத் 
தையும் . உரிப்பொருளாகிய ஊடலும் ஆகிய மருதம் 
மயங்கியவாறு . 

| மழையில் வானம் 


வான மீன்கள் போல முசுண்டை வெள்ளிய பூக்களை 
மலர , வெண்கோடல் பூக்களை மிகுதியாகச் சூடிய கோவலர் , 
பகலில் மழையால் வருந்திய ஆன் நிரையோடு நீர்விளங்கும் 
மாலையினராய் ஊருக்கு மீளுமாறு , இடியொடு கூடிய மேகம் 
பெய்த நீர் தெருவில் விரைந்து ஓடும்வண்ணம் கூட திர்ப் 
பொழுது நிலைபெற்றது . பகைவரை அஞ்சுவிக்கும் சேனையை 
உடைய அரசனுடைய யானைகள் இரவில் சூழ்ந்து நிற்கும் 
பாசறைக்கண் தங்கியிருக்கும் நம் தலைவர் , நம் நிலையை 
அறியாவிடினும் தம் நிலையையாவது அறிந்தாரா ? என்று 
பருவம் கண்டு வன்புறை எதிர் அழிந்து தோழியிடம் தலைவி 
கூறும் இம் முல்லைப்பாடலில் , முல்லைக்குரிய கார்காலம் 
வாராது குறிஞ்சிக்குரிய கூதிர்க்காலம் கூதிர் நின்றன்றால் 
பொழுதே என மயங்கி வந்தவாறு . 

மங்குல் மா மழை 


மழைபெய்து முடிந்த பிறகு புகைபோன்ற பனி நீர்த் 
துளி பூக்களின் உள்ளே நிறையவும் . பிரிந்த மகளிர் நீர் 


174 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


நிறைந்த கண்களைப்போலக் கருவிளை மலரவும் , ஈங்கைப் 
புதரின் நெய்யில் தோய்த்து எடுத்தாற் போன்ற தளிர்கள் 
இருபிளவாகிய ஈரல்போல அசையவும் , அவரை பூப்பவும் , 
நெற்கதிர் முற்றிச் சாயவும் , வண்டுகள் கிளைகளில் அசையும் 
முன்பனிக்கால நள்ளிருளில் , ‘ நம் துயரை அறியாது மன்னன் 
பாசறையில் இருக்கும் நம் தலைவர் வருவாரோ ? என்று 
எண்ணி வாடைக்காற்று வீசு தலால் என் தனிமைத்துயர் 
பொறாது நலிகின்றேன் என்று தலைவி தோழியிடம் கூறும் 
இப்பாடலில் , முல்லைக்கண் சிதர் சினை தூங்கும் அற்சிர அரை 
நாள் எனக் குறிஞ்சிக்கு உரிய முன்பனி மயங்கி வந்தவாறு . 


கருங்கோட்டு எருமை 


எருமை தன் கன்றுக்குப் பால் சுரந்து அளிக்கும் வளம் 
சான்ற நும் தந்தையார் இருக்கும் நும் ஊருக்கு , நம்வரைவு 
மாட்சிமைப்படின் யானே வருகின்றேன் என்று தலைமகன் 
தலைவிக்குக் கூறும் இம் மருதக்குறு நூறு , கருப்பொருளாகிய 
எருமையால் மருதத்திணை ஆயினும் , வரைவு மாட்சிமைப் 
படு தலா கிய குறிஞ்சி உரிப்பொருள் இதன்கண் மயங்கி 
வந்தவாறு . 


தொல்லூழி தடுமாறி 


பல உலகங்களில் உயிர் எல்லாம் பழையதாகிய ஊழிக் 
கால 

லத்தே பிறந்து இறந்து தடுமாறித் திரியும்படி அயனாய்ப் 
படைத்தவன் அரனாய் ஊழிமுடிவில் தன்னிடத்தில் ஒடுக்கிக் 
கொள்ளுமாறுபோல , கதிரவன் தான் வெளிவிட்ட கிரணங் 
களை மீண்டும் தன்னிடத்து ஒடுக்கிக்கொண்டு மறைதலால் , 
செங்கோல் மன்னன் இறந்தபின் அவன் இடத்திற்கு வந்த 
அறநெறி தப்பிய குறுநிலமன்னன் ஆட்சிக்காலம் போல , 
மயங்குஇருள் சூழப் பகற்பொழுதிற்கு எல்லையாகிய துயர் 
மிகுக்கும் மருள் மாலையில் , வருத்தத்தினையுடைய அழகிய 
சிறிய வேய்ங்குழலே ! இப்பொழுது தலைவர்வரின் அவர்பழி 


அகத்திணையியல் - நூற்பா - 22 


175 


மிகுந்துவிடும் என்று கருதிப் பனியோடு கூடிய இருள் 
சூழ்ந்து வருகையினாலே , கலங்கிய தனியவர் வருத்தம் கண்டு 
நீ வருந்துகின்றாயா ? அல்லது முன்பு இனியசெய்து , பின் 
நீங்கினாரை எம்மைப்போல நீயும் உடையையாய் வருந்து 
கிறாயா ? என்ற தலைவி கூற்றாக அமைந்துள்ள நெய்தற் 
கலியில் , நெய்தற்குரிய எற்பாடு வாராமல் , இடும்பைகூர் 
மருள்மாலை பனி இருள் என மாலையும் இருளும் முன் 
பனியும் மயங்கிவந்தன . 

• கண்டிகும் அல்லமோ -- 


* நெய்தல் நிலத்தலைவனே ! நின் உறவினள் தன் அணி 
கலன் மணலில் வீழ்ந்து மறைந்ததாக , அதுகுறித்து வெள் 
ளாங்குருகுடன் உசாவிக் கொண்டிருக்கிறாள் என்ற தலைவி 
கூற்றாகிய நெய்தல் குறு நூற்றுள் முதற்பொருளும் தலைமகன் 
பெயரும் நெய்தல் திணை ஆயினும் , தலைவி தலைவனொடு ஊடு 
தலை உரிப்பொருளாகக் கொண்ட மருதம் மயங்கியவாறு . 


எடுத்துக்காட்டுக்கள் யாவும் பெரும்பாலும் நச்சினார்க் 
கினியர் தொல்காப்பியப் பொருட்படல 12 - ஆம் நூற்பா 
உரையுள் சொற்றனவே . 


ஒத்த நூற்பாக்கள் 


திணை மயக்கு உறுதலும் கடிநிலை இலவே 
நிலன் ஒருங்கு மயங்குதல் இன்று என மொழிப 
புலன் நன்கு உணர்ந்த புலமை யோரே . 

தொல் , பொ . 12 


இருதிணைத் தொழிலும் இயன்று தம்முள் 
ஒருதிணைக்கு ஓதல் ஒழிந்தன இயல்பே 

வீ . உரை . 96 
முழுதும் 

( 22 ) 


ந.அ. 251 


176 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 

ஐந்திணையோடு 
ஏனைத்திணை உரிப்பொருள் மயக்கம் 
ஒருதலைக் காமமும் ஒவ்வாக் காமமும் 
விரவியும் வருஉம் மரபின என்ப 


395 


இஃது எய்தா தது எய்து வீக்கின்றது , கைக்கிளை பெருந் 
திணைக்கு உரிய உரிப்பொருளும் இவற்றோடு மயங்கும் 
என்றலின் , 


( இ.ள் ) கைக்கிளைத்திணைக்கு உரிய ஒருதலைக்காமம் 
என்னும் உரிப்பொருளும் , பெருந்திணைக்கு உரிய பொருந் 
தாக்காமம் 

என்னும் உரிப்பொருளும் குறிஞ்சித்திணை 
முதலிய ஐந்திணையோடும் மயங்கியும் வரும் இயல்பை உடை 
யன என்று கூறுவர் ஆசிரியர் என்றவாறு . 


வரலாறு : * ஊர்க்கால் நிவந்த ( கலி 56 ) என்னும் 
குறிஞ்சிக் கலியுள் , 


. 


. 


ஆய்தூவி அனமென அணிமயில் பெடையெனத் 
தூது உண் அம் புறவு எனத் துதைந்தநின் எழில் நலம் 
மாதர்கொள் மான்நோக்கின் மடநல்லாய் நிற்கண்டார்ப் 
பேதுறூஉம் என்பதை அறிதியோ அறியாயோ . 


எனக் குறிஞ்சித்திணையோடு கைக்கிளையும் , 


. 


எழில்மருப்பு எழில்வேழம் இகுதரு கடாத்தால் 
தொழில்மாறித் தலைவைத்த தோட்டிகை நிமிர்ந்தாங்கு 
அறிவும் நம் அறிவு ஆய்ந்த அடக்கமும் நாணொடு 
வறிதாகப் பிறர் என்னை நகுபவும் நகுபுஉடன் 
மின் அவிர் நுடக்கமும் கனவும் போல் மெய்காட்டி 
என் நெஞ்சம் என்னோடு நில்லாமை நனிவௌவித் 
தன் நலம் கரந்தாளைத் தலைப்படுமாறு எவன்கொலோ 
மணிப்பிலி சூட்டிய நூலொடு மற்றை 


அகத்திணையியல் - நூற்பா-23 


177 


அணிப்பூளை ஆவிரை எருக்கொடு பிணித்தியாத்து 
மல்லல் ஊர் மறுகின்கண் இவட்பாடும் இஃது ஒத்தன் 
எல்லீரும் கேட்டீமின் என்று . 

கலி . 138 
இக்கலியுள் நெய்தல் திணையோடு பெருந்திணையும் 
மயங்கி வந்தன . ஒழித்தனவற்றோடும் இவ்வாறே மயங்கு 
மாறு வந்துழிக்காண்க. பிறவும் அன்ன . 

23 


விளக்கம் 


எய்தாதது - கைக்கிளை பெருந்திணைகளுக்கு நிலம் வகுக் 
காதது ; எய்துவித்தல் - அவை ஐந்திணையுள் ஏற்றபெற்றி 
வரும் என்பது . 
உரிப்பொருள் அல்லன மயங்கவும் பெறுமே . 

தொல் . பொ . 13 


என்ற நூற்பாவிற்கு நச்சினார்க்கினியர் தந்த விளக்க 
மும் எடுத்துக்காட்டுக்கள் சிலவும் இவரால் கொள்ளப் 
பட்டன . 


‘ ஆய் தூவி அளமென 


சாலா 


சாலா 


காமம் 

இளமையோன்வயின் ஏமம் 
டும்பை எய்திய முதியோனாகிய கைக்கிளைத் தலைவன் , 
உள்ளத்தால் அவள் புணர்ச்சி கருதி அவளைத்தான் விரும்பு 
தல் தோன்ற . அன்னம் போலவும் , மயில் போலவும் புறாப் 
போலவும் அமைந்த அவள் எழில் நலம் அவளைக்கண்ட 
தன்னை மயக்குவதாகக் கூறும் 

கூறும் இக்கைக்கிளைச் செய்தி , 
குறிஞ்சித்திணையில் இடம் பெற்றவாறு . 

எழில் மருப்பு - 
மதவேழம் அடங்குதல் தவிர்ந்து பாகனது அங்கு 
சத்திற்கு அடங்காது போவது போல , அறிவும் அடக்கமும் 


23 


178 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


நாணமும் என் வயத்த அன்றி நீங்கப் பிறர் என்னை ஏளனம் 
செய்யுமாறு வீடுத்து , மின்னலைப் போலவும் கனவினைப் 
போலவும் தன் மெய் நலன் காட்டி என் உள்ளம் கவர்ந்து 
மறைந்த கள்வீயை அடைவதற்காக , அழகிய நீலப் பீலி 
சூட்டிய மடல் மாவிலே பூளைப் பூவையும் ஆவிரம் பூவையும் 
எருக்கம் பூவொடு தொடுத்துக் கட்டி ஊர்த்தெருவில் யான் 
பாடும் பாட்டை எல்லீரும் கேளுங்கள் என்று தலைவன் மட 
லேறுதல் கூறும் பெருந்திணை , அகத்திணையுள் நெய்தல் 
திணையின்பாற்பட்டவாறு . 


ஒத்த நூற்பா 
• உரிப்பொருள் அல்லன மயங்கவும் பெறுமே 

தொல் . பொ . 13. நச் . 

23 


கைகோள் வகை 


396 

அளவுஇல் இன்பத்து ஐந்திணை மருங்கின் 
களவுகற்பு என இரு கைகோள் வழங்கும் . 
இது மேல் கூறிப்போந்த ஐந்திணைக்கு உரிய கைகோள் 
வரையறை கூறுகின்றது . 


( இ - ள் ) வரம்பு இல் இன்பத்தை உடைய ஐந்திணை 
இடத்துக் களவும் கற்பும் என இரண்டு ஒழுக்கம் நிகழும் 
என்றவாறு . 

241 


விளக்கம் 


கைகோள் - ஒழுக்கத்தைக் கொள்ளுதல் . 


களவிற்குக் குறிஞ்சியும் நெய்தலும் சிறந்தன ; கற்பிற்கு 
முல்லையும் மருதமும் சிறந்தன . இச்செய்தி , 


குடவரைக் குறிஞ்சியும் குணகடல் நெய்தலும் 
கடவ தாகும் களவின் நீர் மைக்கே . மு . வீ . அக . 41 


அகத்திணையியல்-- நூற்பா -24,25 


179 


. 


நன்னில் மருதமும் தென்னில் முல்லையும் 
துன்னிய கற்பொடு தோன்றும் என்ப . 


மு . வீ . 

அக 12 


என்பனவற்றால் போதரும் . 


ஒத்த நூற்பாக்கள் 
• களவும் கற்பும் கைகோளாக 
அள வில் அன்பினது அகம் எனப் படுமே , 

வீ . 105 மேற் . 
முழுதம் ந . அ . 26 , மு . வீ . அக . 41 

24 
களவின் புணர்ச்சி வகை 
397 

இயற்கைப் புணர்ச்சி இடந்தலைப் பாடு 
பாங்கற் கூட்டம் பாங்கியிற் கூட்டம் என்று 
உணர்த்திய களவின் புணர்ச்சிகால் வகைத்தே . 
இது , நிறுத்த முறையானே களவில் புணரும் புணர்ச்சி 
இத்துணைத்து என்கின்றது . 


( இ - ள் ) இயற்கைப் புணர்ச்சியும் அப்புணர்ச்சி நிகழ்ந்த 
நிலைக்களத்தைப் பின்னர்த் தலைப்பெய்து புணரும் புணர்ச்சி 
யும் பாங்கனால் புணரும் புணர்ச்சியும் பாங்கியால் புணரும் 
புணர்ச்சியும் என முற்கூறிய களவு என்னும் கைகோளின் 
புணர்ச்சி நான்கு வகையினை உடைத்தாம் என்றவாறு . 25 

ஒத்த நூற்பாக்கள் 
காமப் புணர்ச்சியும் இடந்தலைப் பாடும் 
பாங்கொடு தழா அலும் தோழியிற் புணர்வும் என்று 
ஆங்க நால் வகையினும் அடைந்த சார்பொடு 
மறைான மொழிதல் மறையோர் ஆறே . 

தொல் . பொ . 494 
முழுதும் 

25 


த . அ . 27 


180 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


கைக்கிளை நிகழும் இடன் . 
398 

மெய்க்கிளை யாழோர் வேண்டும் புணர்ச்சிமுன் 
கைக்கிளை நிகழ்தல் கடன்என மொழிப . 
இஃது ஆசுரமும் இராக்கதமும் பைசாசமும் ஆகிய சிறப் 
பில்லாக் கைக்கிளை போலன்றிக் காமஞ்சாலா இளமையோள் 
வயின் கைக்கிளை போலச் சிறந்தகாமம் சான்ற இளமையோள் 
வயின் கைக்கிளை இன்னுழி நிகழும் என்கின்றது . 
( இ - ள் ) பொருள்படு கிளை நரம்பினைப் 

பொருந்திய 
யாழினை உடைய கந்தருவர் விரும்பும் இயற்கைப்புணர்ச்சி 
முன் காட்சிமுதலாக மேல் கூறப்படும் நால்வகைக் குறிப் 
பிற்று ஆகிய கைக்கிளை நற்காமத்திற்கு இன்றியமையாமை 
யின் வருதல் முறைமை என்றவாறு . 

இது , தலைவி வேட்கைக்குறிப்பு தன்மேல் நிகழ்வதனைத் 
தலைவன் 

அறிவதற்கு முன்னே , தன் காதல் மிகுதியால் 
கூறும் கூற்றது ஆகலின் கைக்கிளை ஆயிற்று . இது தலை 
மகற்கே உரியது என்பது . மடமான் நோக்கி ( 117 ) என் 
னும் சூத்திரத்துக் கூறுதும். 

இவை , புணர்ச்சி நிமித்தமாய்க் குறிஞ்சித்திணை ஆகா 
வோ எனின் , காட்சிப்பின் தோன்றிய ஐயமும் துணிவும் 
குறிப்பு அறிதலும் நன்று எனக் கோடற்கும் அன்று எனக் 
கோடற்கும் பொது ஆகலின் , அவை ஒருதலையாக நிமித்தம் 
ஆகா . வழி நிலைக்காட்சியே நிமித்தமாம் என்று உணர்க. 26 


விளக்கம் 


கைக்கிளை ஐந்திணையாய்த் தொடர்தல் வேண்டும் என் 
னும் வரையறையின்று . கைக்கிளை கைக்கிளையாகவே அழி 
தலும் உண்டு . தலைவி தலைவனிடம் மனம் ஒன்றிக் காணும் 
காட்சியே மேல் ஐந்திணை ஒழுக்கத்திற்கு வழிகோலுவதாகும் 
என்பது . 


அகத்திணையியல் - நூற்பா - 26-28 


181 


வழிநிலைக்காட்சி- குறிப்பு அறிதல் . 


ஒத்த நூற்பாக்கள் 


முன்னைய நான்கும் முன்னதற் கென்ப 


தொ . பொ . 52 

ந.அ. 28 


முழுதும் 


26 


கைக்கிளையின் இலக்கணம் 


அதவே . 


399 


காமம் சான்ற இளமை யோள்வமின் 
குறிப்பு அறி காறும் குறுகாது நின்று 
குறிப்பு அடு நெஞ்சொடு கூற லாகும் . 


இது கைக்கிளையது இலக்கணம் கூறுகின்றது . 


( இ - ள் ) மேல் கூறிப்போந்த கைக்கிளையாவது , காமம் 
நுகர்தற்கு அமைந்த இளமைப்பருவத்தாள் ஆகிய தலை 
மகளிடத்து உண்டாகிய குறிப்பினைத் தான் அறியும் அளவும் 
அவளைத் தலைமகன் அடாது நின்று , தன் வழித்தாகிய 
நெஞ்சினோடு சொல்லுதலாம் என்றவாறு . 

27 


ஒத்த நூற்பா 


முழுதும் 


ந.அ. 29 


27 


கைக்கிளைக்கு உரியார் 
400 மறையோர் மன்னர் வணிகர்சூத் திரர் எனும் 

இறையோர் தத்தமக்கு எய்தும்மற்று அதுவே 
மொழிந்தோர் நால்வரும் ஒழிந்தஐந் நிலத்துஉறை 
இழிந்தோர் தம்முள் உயர்தோரும் எய்தும் . 
இது கைக்கிளைக்கு உரியார் இவர் என்கின்றது , 


. 


182 

லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
( இ - ள் ) மேல் கூறிய கைக்கிளை அந்தணரும் அரசரும் 
வணிகரும் சூத்திரரும் என்னும் நால் வகை வருணத்துத் 
தலைமக்கள் தமக்குத் தமக்குப் பொருந்துவதாம் . அச்கைக் 
கிளையை மேல்கூறிய நால்வகைத் தலைமக்களும் அன்றி 
ஐவகை நிலத்தும் உறையும் நிலமக்களுள் தலைமக்களும் 
பெறுவர் என்றவாறு . 


உம்மை இழிவு சிறப்பு ஆதலின் , சிறுபான்மை நோக்கி 
நின்றது . 

விளக்கம் 


நால்வகை வருணத்தார் மருத நிலத்தில் பெரும்பாலும் 
உறைவாராவார் . நிலமக்களுள் தலைமக்கள் பொருப்பன் , 
காளை , குறும்பொறைநாடன் , ஊரன் , சேர்ப்பன் போல்வார் . 


ஒத்த நூற்பா 


முழுதும் 


ந அ . 30 , 31 

28 


401 


இயற்கைப் புணர்ச்சியின் வகை . 
தெய்வம் தன்னின் எய்தவும் கிழத்தியின் 
எய்தவும் படூஉம் இயற்கைப் புணர்ச்சி . 
அஃது இயற்கைப்புணர்ச்சி இத்துணைப் பகுதித்து என் 


கின்றது . 


( இ - ள் ) மேல்கூறிய நால்வகைப் புணர்ச்சியுள்ளும் , 
இயற்கைப் புணர்ச்சியாவது தெய்வத்தால் பெறவும் தலை 
மகளால் பெறவும் படும் என்றவாறு . 
படும் என்பதனை இரண்டு இடத்தும் கூட்டுக . 

29 


விளக்கம் 


இயற்கைப் புணர்ச்சி , தெய்வப் புணர்ச்சி , முன்னுறு 
புணர்ச்சி , காமப் புணர்ச்சி என்பன ஒரு பொருளன . 


அகத்திணையியல் - நூற்பா 29 , 30 

183 
இயற்கைப்புணர்ச்சி - புலவரால் கூறப்பட்ட இயல்பினா 
னும் , கந்தருவ வழக்கத்தோடு ஒத்த இயல்பினானும் புணரும் 
புணர்ச்சி . 


தெய்வப் புணர்ச்சி - தெய்வ அருளால் , முயற்சியும் 
உளப்பாடும் இன்றிப் புணரும் புணர்ச்சி . 


மூன்னுறு புணர்ச்சி- இவள் நலம் இவனாலே முன்னுற 
எய்தப் பெற்றமையாலும் , இவன் நலன் இவளால் முன்னுற 
எய்தப் பட்டமையாலும் நிகழும் புணர்ச்சி . 


காமப்புணர்ச்சி- தலைவனுக்குப் பெருமையும் உரனும் , 
தலைவிக்கு நாணும் மடனும் அச்சமும் நுணுகக் காமத்தால் 
புணரும் புணர்ச்சி . 


ஒத்த நூற்பா 


முழுதும் 


ந . அ . 32 , 


29 


தெய்வப்புணர்ச்சி 


402 இயற்கைப் புணர்ச்சி தெய்வத்தின் எய்தழி 

முயற்சி இன்றி முடிவது ஆகும் , 


இது , மேற்கூறிய இயற்கைப் புணர்ச்சி இரண்டனுள் 
தெய்வப் புணர்ச்சியது இலக்கணம் உணர்த்துகின்றது . 


( இ - ள் ) இயற்கைப் புணர்ச்சி தெய்வத்தால் பெறுங் 
காலத்து முயற்சியின்றித் தானே முடிவதாம் என்றவாறு 


எனவே , இயற்கைப் புணர்ச்சி தலைமகளால் பெறுங் 
காலத்து முயற்சியாளே முடிவதாம் என்றவாறு . 30 


ஒத்த நூற்பா 


30 


முழுதும் 


ந . அ . 33 


184 

லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

களவிற் புணர்ச்சிக்கு ஒழிபு 
403 உள்ளப் புணர்ச்சியும் மெய்உறு புணர்ச்சியும் 

கள்ளப் புணர்ச்சியுள் காதலர்க்கு உரிய . 
இது , மேல்கூறிப்போந்த களவிற் புணர்ச்சிக்கு எய்தி 
யது ஓர் ஒழிபு கூறுகின்றது . 


( இ - ள் ) உள்ளத்தால் புணரும் புணர்ச்சியும் மெய்யுற் 
றுப் புணரும் புணர்ச்சியும் என்னும் இருகூற்றுப் புணர்ச்சி 
யும் களவு என்னும் கைகோளின்கண் புணரும் புணர்ச்சிக் 
கண் காதலைஉடைய தலைவற்கும் தலைவிக்கும் உரியவாம் 
என்றவாறு . 

31 


விளக்கம் 


மேற்கூறிப்போந்த 28 ஆம் நூற்பாச் செய்தி . 


ஒத்த நூற்பா 


முழுதும் 


ந . அ 34 


31 


உள்ளப்புணர்ச்சிக்கு ஏது 
404 

போரு இறந் தோற்குப் பெருமையும் உரனும் 
நன்னுதற்கு அச்சமும் நாணும் மடனும் 
மன்னிய குணங்கள் ஆதலின் முன்னர் 
உள்ளப் புணர்ச்சி உரியது ஆகும் . 
மேற்கூறிய இருகூற்றுப் புணர்ச்சியுள் இஃது உள்ளப் 
புணர்ச்சி முன் நிகழ்தற்கு ஏது கூறுகின்றது . 

( இ -ள் ) நிகர் இல்லாத தலைமகற்குப் பெருமையும் உர 
னும் நன்னுதலை உடையள் ஆகிய தலைமகட்கு அச்சமும் 
நாணும் மடனும் நிலைபெற்ற குணங்கள் ஆதலின் , மேல் 
கூறிப்போந்த இருகூற்றுப் புணர்ச்சியுள்ளும் 
புணர்ச்சி முன் நிகழ்வதற்கு உரித்தாம் என்றவாறு . 


உள்ளப் 


அகத்திணையியல் - நூற்பா - 32 

185 
பெருமையாவது அறிவும் ஆற்றலும் புகழும் கொடை 
யும் ஆராய்தலும் பண்பும் நண்பும் பழிபாவம் அஞ்சுதலும் 
முதலியவற்றின் மேம்பாடு . உரனாவது கடைப்பிடியும் நிறை 
யும் கலங்காது துணிதலும் முதலியவற்றின் திண்மை . அச்ச 
மாவது தன் அன்பு காரணத்தால் தோன்றிய உட்கு. நாணா 
வது காமக்குறிப்பு நிகழ்ந்தவழிப் படுவதோர் உள்ள ஒடுக் 

மடமாவது செவிலியர் கொளுத்தக் கொண்டு கொண் 
டது விடாமை . 


கம் . 


இனி , ஒன்று என முடித்தலால் கண்டறியா தன கண்டுழி 
மனம் கொள்ளாத பயிர்ப்பும் , செயத்தகுவது அறியாத 
பேதைமையும் , நிறுப்பதற்கு நெஞ்சு உண்டாம் நிறையும் 
கொள்க . மடம் குடிப்பிறந்தோரது செய்கை ஆதலின் , அச்ச 
மும் நாணும் போல மெய்யுறு புணர்ச்சியை விலக்குவதாம் . 


இவை இருவர்க்கும் மன்னிய குணங்கள் ஆதலின் மெய் 
யுறு புணர்ச்சிக்கு உரியர் அல்லர் ஆயினும் , இவ்விலக்கணத் 
தில் திரியாது நின்றே மெய்யுறுபுணர்ச்சிக்கு உரியர் ஆவர் 
என்பார் , முன்னர் உள்ளப் புணர்ச்சி உரியது ஆகும் என் 
றார் . அங்ஙனம் ஆதல் மேல் கூறுமாற்றானும் உணர்க . 32 


விளக்கம் 


இந் நூற்பா விளக்கம் தொல்காப்பியப் பொருட் 
படலத்து 98 , 99 ஆம் நூற்பாக்களின் உரையில் நச்சினார்க் 
கினியர் வரைந்தனவே . உரன் - அறிவின் வலிமை . கடைப் 
பிடி - உறுதியாகப் பிடித்தல் . " பெருமை உரன் எனபவற் 
றானே , உள்ளப் புணர்ச்சியே நிகழ்ந்து வரைந்து கொள்ளும் 
உலக வழக்கும் , மெய்யுறு புணர்ச்சி நிகழ்ந்துழியும் களவு 
நீட்டியாது வரைந்துகோடலும் , உள்ளம் சென்றுழிஎல்லாம் 
நெகிழ்ந்து ஓடாது ஆராய்ந்து ஒன்று செய்தலும் , மெலிந்த 
உள்ளத்தானாயும் தோன்றாமல் மறைத்தலும் , தீவினை 


24 


186 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
ஆற்றிய பகுதியில் சென்ற உள்ளம் மீட்டலும் மேம்பட்ட 
தலைவற்கு உரிய எனக்கொள்க . தலைவி அச்சமும் நாணும் 
மடனும் உடையள் எனவே , தலைவன் பெருமையும் உரனும் 
உடையனாய் வேட்கை மீ தூரவும் பெறுமாயிற்று இவை 
இவட்கு என்றும் உரியவாயின் இயற்கைப்புணர்ச்சிக்கு 
உரியள் அல்லளாம் ஆயினும் , இவ்விலக்கணத்துள் திரியாது 
நின்றேயும் புணர்ச்சிக்குஉரியளாம் என்றற்குப் பன்னிரண்டு 
மெய்ப்பாடும் கூறினார் என்றும் நச்சினார்க்கினியர் குறிப் 
பிட்டுள்ளார் . 

ஒத்த நூற்பாக்கள் 
பெருமையும் உரனும் ஆடூஉ மேன . தொல் பொ 98 

மு . வீ . கள . 

33 
அச்சமும் நாணும் மடனும் முந்துறுத்த 
நிச்சமும் பெண்பாற்கு உரிய என்ப . தொ . பொ . 99 

மு . வீ.கள. 4 
முழுதும் 

ந . அ . 

35 
32 


4 


. 


405 


மெய்யுறுபுணர்ச்சி நிகழும் காலம் 
காட்சி வேட்கை உள்ளுதல் மெலிதல் 
ஆக்கம் செப்பல் நாணுவரை இறத்தல் 
நோக்குவ எல்லாம் அவையே போறல் 
மறத்தல் மயக்கம் சாக்காடு என்ற 
ஐயிரண்டு அவத்தையும் பெய்கழல் காளையும் 
புகுமுகம் புரிதல் முதல ஆகிக் 
காட்சிமுதல் மூன்றையும் கருதிந் நான்காய் 
ஆட்சியின் அமைந்தா ராறுமெய்ப் பாடும் 
முருந்து இள முறுவலும் பொருந்துதல் உறினே 
மெய்யுறு புணர்ச்சி எய்துதற்கு உரித்தே . 
இது மெய்யுறு புணர்ச்சி நிகழும் காலம் உணர்த்து 


கின்றது . 


அகத்திணையியல் - நூற்பா-33 

187 
( இ - ள் ) காண்டலும் , பெறல்வேண்டும் என்னும்உள்ள 
நிகழ்ச்சியும் , இடைவிடாது , நினைத்தலும் , அங்ஙனம் 
நினைத்தல் காரணமாக 

உடம்பு வாடுதலும் , வாடியபின் 
தன்நெஞ்சின் வருத்தம் மிகுகின்றபடியைப் பிறர்க்கு உரைத் 
தலும் , நாணத்தின் எல்லையைக் கடத்தலும் , தன்னால் காணப் 
பட்டன எல்லாம் தான் கண்ட உறுப்புப் போலுதலும் , பித்தா 
தலும் , மோகித்தலும் , இறந்துபடுதலும் எனக் கூறப்பட்ட 
பத்து அவத்தையும் ஒருங்கு நிகழும் அளவாயின் தலைமக 
னும், புகுமுகம்புரிதல் முதலியனவாகிக் காட்சி முதலிய 
மூன்று அவத்தையினையும் பற்றி ஒரோ அவத்தைக்கு நந் 
நான்காய் ஆட்சியான் அமைவு பெற்ற பன்னிரண்டு மெய்ப் 
பாடும் தலைமகளும் பொருந்துதல் உற்றாலே , அவ்விருவருக் 
கும் மெய்யுறு புணர்ச்சி பொருந்துதற்கு உரித்தாம் என்ற 


வாறு . 


நான்காம் அவத்தை தொடங்கி ஆறாம் அவத்தைகாறும் 
பற்றி வரும் பாராட்டுஎடுத்தல் முதலாகக் கையறவு உரைத் 
தல் ஈறாகக் கிடந்த பன்னிரண்டு மெய்ப்பாடும் புணர்ச்சிப் 
பின்னர் நிகழ்வன ஆகலானும் , ஏழாம் அவத்தை தொடங் 
கிப் பத்தாம் அவத்தைகாறும் பற்றி வரும் மெய்ப்பாடு எல் 
லாம் அகன் ஐந்திணைக்கு ஆகாது பெருந்திணைப்பாற்படு 
வன ஆகலானும் , புகுமுகம் புரிதல் முதலிய பன்னிரண்டு 
மெய்ப்பாடுமே ஈண்டைக்கு இயைவன என்பார் 
யின் அமைந்த என்றார் . 


ஆட்சி 


வரலாறு : 


உள்ளிக் காண்பென் போல்வென் முள் எயிற்று 
அமிழ்தம் ஊறும் செவ்வாய்க் கமழ் அகில் 
ஆரம் நாறும் அறல்போல் கூந்தல் 
பேர் அமர் மழைக்கண் கொடிச்சி 
மூரல் முறுவலொடு மதைஇய நோக்கே . ( குறுந் 286 ) 


188 


லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


இஃது ஒருதலை உள்ளுதற்கும் , 

ஒண்தொடி அரிவை கொண்டனள் நெஞ்சே 
வண்டு இமிர் பனித்துறைத் தொண்டி ஆங்கண் 
உரவுக்கடல் ஒலிதிரை போல 
இரவி னானும் துயில்அறி யேனே . 


ஐங்குறு . 172 


ஃது ஆக்கம் செப்புதற்கும் , 
காமம் வீடு ஒன்றோ நாண்வீடு நன்னெஞ்சே 
யானோ பொறேன் இவ் வீரண்டு . 


குறள் 1247 


. 


இது நாணுவரை இறத்தற்கும் , 

ஒங்குஎழில் கொம்பர் நடுஇதுஎனப் புல்லும் 
காந்தட்கு இவரும் கருவிளம் பூக்கொள்ளும் 
மாந்தளிர்க் கையில் தடவரும் மாமயில் 
பூம்பொழில் நோக்கிப் புகுவன பின்செல்லும் 
தோள் எனச் சென்று துளங்குஒளி வேய்தொடும் 
நீள் கதுப்பு இஃதுஎன நீர் அற லுள் புகும் . 

உரை.மேற் தொல் . பொ . 97 
என்றாற் போல்வன எல்லாம் நோக்குவ எல்லாம் அவையே 
போறற்கும் உதாரணமாம் . பிறவும் வந்தவழிக் காண்க . 
புகுமுகம் புரிதல் முதலியவற்றிற்குப் பொருளும் உதாரண 
மும் மெய்ப்பாடு கூறும்வழிப் பெறப்படும் . 

அவை ஆண்டு 
உணர்க . 

இனி , இவற்றின்வழித் தோன்றும் மெய்யுறு புணர்ச்சிக்கு 
உதாரணம் : 


கோடல் எதிர்முகை பசுவீ முல்லை 
நாறு இதழ்க் குவளை யோடு இடைஇடுபு விரை இ 
ஐது தொடை மாண்ட கோதை போல 
நறிய நல்லோள் மேனி 

முறியினும் வாயது முயங்கற்கும் இனிதே . ( குறுந் . 62 ) 
என வரும் , 

33 


189 


அகத்திணையியல் - நூற்பா-33 


விளக்கம் 


வரை 


மோகித்தல் - மயங்கல் . சாக்காடு -- மடலேறுதல் , 
பாய்தல் . தலைவனுக்குப் பத்து அவத்தையும் நிகழ்தல் 
வேண்டும் . தலைவிக்குக் காட்சி வேட்கை உள்ளுதல் என்ற 
மூன்று அவத்தையே புணர்ச்சிக்குமுன் நிகழ்தல் வேண்டும் . 
தலைவிக்கு நான்காம் அவத்தை முதல் ஆறாம் அவத்தை 
காறும் புணர்ச்சிக்குப் பின் நிகழும் . ஏழாம் அவத்தை 
தொடங்கி நிகழ்வன , தலைவி மன்றத்து இருந்த சான்றவர் 
அறியத் தன் துணைவன் பெயரும் பெற்றியும் பிறவும் கூறியும் 
பொழுதொடு புலம்பியும் ஞாயிறு முதலியவற்றொடு கூறத் 
தகாதன கூறுதல் ஆகிய தேறுதல் ஒழிந்த காமத்து மிகு 
திறம் ( 219) ஆகிய பருந்திணைச்செய்தி ஆதலின் , அகன் ஐந் 
திணைக்கு அந்நான்கு அவத்தைகளும் தலைவீபால் நிகழா 


என்பது . 


முதல் அவத்தை - புகுமுகம் புரிதல் , பொறிநுதல் வியர்த் 
தல் , நகு நயம் மறைத்தல் , சிதைவு பிறர்க்கு இன்மை என்பன . 


இரண்டாம் அவத்தை - கூழை வீரித்தல் , காது ஒன்று 
கனை தல் , ஊழ்அணி தைவரல் , உடைபெயர்த்து உ 
என்பன . 


மூன்றாம் அவத்தை.- அல்குல் தைவரல் , அணிந்தவை 
திருத்தல் , இல்வலி உறுத்தல் , இருகையும் எடுத்தல் என்பன . 


உள்ளிக்காண்பென் 


முள் போன்ற பற்கள் , அமிழ்தம் ஊறும் செவ்வாய் , 
அகிலும் ஆரமும் நாறும் அறல் போன்ற கூந்தல் , மழைக்கண் 
இவற்றைஉடைய தலைமகளின் முறுவலையும் அன்புப்பார் 
வையைபும் நினைக்குந்தொறும் மகிழ்வேன் என்று தலை 
மகன் தலைமகளை இடைவிடாது நினைத்தவாறு . 


190 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


ஒண்டொடி அரிவை - 

தலைவீ என் உள்ளத்தைக் கைப்பற்றிக்கொண்டதனால் , 
தொண்டி என்ற ஊரின் கடல்துறையில் உள்ள அலைகளைப் 
போல , யான் இரவிலும் உறக்கத்தைத் துறந்துவிட்டேன் 
என்று தலைவன் தனக்கு ஏற்பட்ட வேறுபாட்டைப் பாங்க 
னிடம் சொற்றவாறு . 


காமம் வீடு 


. 


நெஞ்சே ! ஒன்று காமத்தை விட்டுவிடு ; இன்றேல் 
கருமத்தால் நானும் நாணத்தை வீட்டுவிடு . இருவேறு 
பட்ட பண்புகளாகிய இரண்டையும் யான் தாங்கும் ஆற் 
றல் இலேன் என்றறு தலைவன் நெஞ்சிடம் நாணத்தைக் 
கடந்து சொற்றவாறு . 


ஓங்கு எழில் கொம்பர் - 


கொடியை இடை எனக் கருதித் தழுவும் ; காந்தளைக் கை 
எனக் கொண்டு விரும்பும் ; கருவிளையைக் கண்ணெனக் கரு 
திப் பற்றும் ; மாந்தளிரைத் தலைவீ மேனியாகக் கொண்டு 
தடவும் ; பொழில் நோக்கிச் செல்லும் மயிலின் சாயல் கண்டு 
தலைவியாகவே கொண்டு பின்தொடரும் ; மூங்கிலைத் தோள் 
என்று கருதித் தொடும் ; கருமணலைத் தலைமயிராகக் கருதி 
நெருங்கும் என்ற இச்செய்தியில் நோக்குவ எல்லாம் அவையே 
போறல் பற்றித் தலைமகனுக்கு அவத்தை நிகழ்ந்தவாறு . 


* கோடல் எதிர்முகை 


- 


காந்தள் மொட்டு , முல்லைமலர் , குவளைப்பூ இவற்றை 
இடையிடையே கலந்து அழகாகத்தொடுத்த மாலையைப் 
போலத் தலைவி மேனி தளிரினும் மேம்பட்டதாய்த் தழுவு 
தற்கு இனிதாய் உள்ளது என்பது மெய்யுறு புணர்ச்சியை 
நுகர்ந்து அதனை வியந்த தலைமகன் சொற்றவாறு . 


அகத்திணையியல் - நூற்பா - 33,34 

191 
எடுத்துக்காட்டுக்கள் உரையாசிரியரைப் பின்பற்றிச் 
சொற்றவை . ( தொல் . பொ . 97 உரை ) 


ஒத்த நூற்பாக்கள் 


* வேட்கை ஒருதலை உள்ளுதல் மெலிதல் 
ஆக்கம் செப்பல் நாணுவரை இறத்தல் 
நோக்குவ எல்லாம் அவையே போறல் 
மறத்தல் மயக்கம் சாக்காடு என்றச் 
சிறப்புடை மரபினவை களவு என மொழிப 

தொல் . பொ . 100 , மு . வீ . கள , 5 


காட்சி முதலாச் சாக்காடு ஈறாக் 
காட்டிய பத்தும் கைவரும் எனினே 
மெய்யுறு புணர்ச்சி எய்துதற்கு உரித்தே . ந . அ . 36 

33 


குறிகள் 


406 


பகற்குறி இரவுக் குறியெனும் பான்மைய 
புகற்சியின் அமைந்தோர் புணர்ச்சி நிகழ் இடன் அவற்று 
இல்வரை இகந்தது பகற்குறி இரவுக்குறி 
இல்வரை இகவா இயல்பிற்று ஆகும் . 


இது , மேல் கூறிப்போந்த புணர்ச்சி நிகழும் இடம் இத் 
துணைப் பகுதித்து எனவும் , அப்பகுதிகள் இவ்வியல்பின 
எனவும் கூறுகின்றது . 


( இ - ள் ) பகற்குறியும் இரவுக்குறியும் என்னும் பகு 
தியை உடையவாம் , அன்பான் அமைந்தோர் புணர்ச்சி 
நிகழும் இடங்கள் . அவற்றுள் , இல்லின் எல்லையைக் கடந் 
தது பகற்குறியாம் ; இரவுக்குறி அதனைக் கடவாத இயல் 
பினை உடைத்தாம் என்றவாறு . 


192 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


ஒத்த நூற்பாக்கள் 


. 


இறை . கள . 18 

19 


அவன்வரம்பு இறத்தல் அறம் தனக்கு இன்மையின் 
களஞ்சுட்டுக் கிளவி கிழவியது ஆகும் 
தான்செலற்கு உரியவழி ஆக லான தொல் பொ . 120 
தோழியின் முடியும் இடனுமா ருண்டே . 

121 
குறிஎனப் படுவது இரவினும் பகலினும் 
அறியத் தோன்றும் ஆற்றது என்ப . 

130 
இரவுக் குறியே இல்லகத் துள்ளும் 
மனையோர் கிளவி கேட்கும் வழி யதுவே 
மனையகம் புகா அக் காலை யான . 

131 
பகல்புணர் களனே புறன் என மொழிப் 
அவள் அறிவு உணர வருவழி யான . 

132 
குறி எனப் படுவது இரவினும் பகலினும் 
அறியக் கிளந்த இடம்என மொழிப . 
‘ இரவுக் குறியே இல்வரை இகவாது . 
‘ பகற்குறி தானே இகப்பினும் வரையார் . ,, 
இரவுமனை இகந்த குறியிடத்து அல்லது 
கிழவோற் சேர்தல் கிழத்திக்கு இல்லை . 

21 
முழுதும் 

341 
களவிடைப் பிரிவுகள் 
407 ஒருவழித் தணத்தல் வரைவு இடை வைத்துப் 

பொருள்வயின் பிரிதல் என்று இருவகைத்து ஆகும் 
நிறைதரு காதல் மறையினில் பிரிவே 
இது , நிறுத்த முறையானே களவு என்னும் கைகோள் 
இடத்துப் பிரியும் பிரிவு இத்துணைப் பகுதித்து என்கின்றது . 

( இ - ள் ) ஒருவழித்தணத்தலும் வரைவு இடைவைத்துப் 
பொருள்வயின் பிரிதலும் என இரண்டு பகுதியினை உடைத் 
தாம் , நிறைந்த காதலைஉடைய களவின்கண் பிரியும் பிரிவு 


20 


ந.அ. 37 , 38 


என்றவாறு . 


அகத்திணையியல் - நூற்பா-35 , 36 

193 
அவற்றுள் , ஒருவழித்தணத்தலாவது ஓர்ஊரின்கண் 
ணும் ஒருநாட்டின் கண்ணும் பிரிதல் ; வரைவு இடைவைத்துப் 
பொருள்வயின் பிரிதலாவது காடு இடையிட்டும் நாடு இடை 
யிட்டும் பிரிதல் . 

35 
விளக்கம் 


இவ்விருவகைப் பிரிவுகளையும் தொல்காப்பியனார் இட் 
டுப் பிரிதல் எனவும் , அருமை செய்து அயர்த்தல் எனவும் 
கூறுவர் . 

ஒத்த நூற்பாக்கள் 
முந்நாள் அல்லது துணையின்று கழியாது 
அந்நாள் அகத்தும் அதுவரைவு இன்றே . 

தொல் . பொ . 122 
களவினுள் தவிர்ச்சி காப்புமிகின் உரித்தே 
வரைவு இடை வைத்த காலை யான , இறை . கள . 16 
முழுதும் 

35 
ஒருவழித் தணத்தல் 


. 


ந . அ . 39 


அவற்றுள் , 
408 ) 

ஒருவழித் தணத்தற்குப் பருவம் கூறார் . 
இஃது அப்பிரிவு இரண்டனுள் காலவரையறை கூறப் 
படாதது இது என்கின்றது . 


( இ - ள் ) மேல் கூறிய பிரிவு இரண்டனுள் ஒருவழித் 
தணத்தல் காடு இடையிட்டும் நாடு இடையிட்டும் பிரியப் 
படாமையின் அதற்குக் காலவரையறை சொல்லார் ஆசிரி 
யர் என்றவாறு . 

36 
ஒத்த நூற்பா 


முழுதும் - 


ந . அ . 40 


36 


25 


194 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

வரைவு இடைவைத்துப் பொருள்வயின் பிரிதல் 
409 

வரைவு இடை வைத்துப் பொருள்வயின் பிரிதல்ஓர் 
இருதுவின் எல்லைத்து என்மனார் புலவர் . 


இது காலவரையறை கூறப்படுவது இது என்கின்றது . 

( இ - ள் ) வரைவு இடைவைத்துப் பொருள்வயின் பிரி 
தல் காடு இடையிட்டும் நாடு இடையிட்டும் பிரிதலின் , 
அஃது இரண்டு திங்களின் வரம்பை உடைத்து என்று சொல் 
லுவர் அறிவுடையோர் என்றவாறு . 

37 
ஒத்த நூற்பாக்கள் 
களவினுள் தவிர்ச்சி வரைவின் நீட்டம் 
திங்கள் இரண்டின் அகம்என மொழிப . இறை . கள. 32 
முழுதும் - 

41 

37 
வரைவு நிகழிடன் 
410 

களவு வெளிப்படா முன்னும் பின்னும் 
விளையும் நெறித்து என விளம்பினர் வரைவே . 


ந . அ . 


இது மேலைச் சூத்திரத்துள் தோற்றுவாய் செய்யப்பட்ட 
வரைவு நிகழும் இடம் கூறுகின்றது . 


( இ - ள் ) களவு வெளிப்படா முன்னும் களவு வெளிப் 
பட்ட பின்னும் வரைவு நிகழும் நெறியினை உடைத்தாம் 
என்று சொல்லுவர் அறிவுடையோர் என்றவாறு . 

வெளிப்படாமுன்னும் என்பதனால் வெளிப்பட்டபின் 
னும் எனத் தந்து உரைக்கப்பட்டது . 

38 


ஒத்த நூற்பா 


முழுதும் 


ந . அ . 42 


38 


195 


அகத்திணையியல் - நூற்பா -39 , 40 


களவு வெளிப்படாமுன் வரைதல் 
+11 

நான்குவகைப் புணர்வினும் தான் தெருண்டு வரைதலும் 
பாங்கனின் பாங்கியின் தெருள் உற்று வரைதலும் 
களவு வெளிப் படாமுன் வரைதல் ஆகும் . 
இது களவு வெளிப்படாமுன் நிகழும் வரைவுக்கு இலக் 
கணம் கூறுகின்றது . 
( இ - ள் ) மேல் சொல்லப்பட்ட 

இயற்கைப்புணர்ச்சி 
முதலாகிய நான்குவகைப் புணர்ச்சிக்கண்ணும் தலைமகன் 
தானே தெருண்டு வரைதலும் , பாங்கனான் ஆதல் பாங்கியான் 
ஆதல் தெருட்டப்பட்டு வரை தலும் ஆகிய இவை களவு 
வெளிப்படாமுன் வரைவாம் என்றவாறு . 

39 


விளக்கம் 


இயற்கைப் புணர்ச்சியின் பின்னரோ இடந்தலைப்பாட் 
டின் பின்னரோ தலைவன் தானே களவு கூடாது என்று 
தெளிந்து வரைதலும் , பாங்கற்கூட்டத்தின் பின் தானே 
தெளிந்தோ பாங்கன் தெளிவித்தோ வரைதலும் , பாங்கியிற் 
கூட்டத்தின் பின் தானே தெளிந்தோ பாங்கி தெளிவித்தோ 
வரைதலும் களவு வெளிப்படாமுன் வரைதலாம் . 


ஒத்த நூற்பா 


முழுதும் - 


ந.அ. 43 


39 


களவு வெளிப்பட்ட பின் வரைதல் 


412 


உடன் போய் வரைதலும் மீண்டு வரைதலும் 
உடன்போக்கு இடையீடு உற்று வரைதலும் 
களவுவெளிப் பட்டபின் வரைதல் ஆகும் . 


இது , களவு வெளிப்பட்டபின் நிகழும் வரைவுக்கு 
இலக்கணம் கூறுகின்றது . 


தன் 


196 

இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
( இ - ள் ) புணர்ந்து உடன் போய்த் தலைமகன் 
ஊரின்கண்ணே வரை தலும் , மீண்டுவந்து தம் ஊரின் 
கண்ணே வரைதலும் , உடன் போக்கு இடையீடு உற்றுத் 
தலைமகன் தலைமகள் தமரை வழிபட்டு வரைதலும் ஆகிய 
இவை களவு வெளிப்பட்டபின் வரைதலாம் என்றவாறு . 40 


* 


விளக்கம் 


தலைவனும் தலைவியும் ஒரே ஊரினராகவும் வேற்று 
வேற்று ஊரினராகவும் இருத்தல் கூடும் . 


ஒத்த நூற்பா 


முழுதும் - 


ந . அ . 44 

40 


உடன்போய் வரைதல் 


அவற்றுள் , 
413 உடன் போய் வரைதல் ஒருவகைத்து ஆகும் . 

இஃது உடன் போய் வரை தலின் வகை உணர்த்து 


கின்றது . 


( இ - ள் ) மேல் சொல்லப்பட்ட 

மூவகை வரைவினுள் 
உ.டன்போய்த் தன்ஊரின்கண்ணே வரை தல் ஒருவகையினை 
உடைத்தாம் என்றவாறு . 

41 


விளக்கம் 


தன் ஊர் என்பது தலைவன் தமர் ஊரையும் சுட்டும் . 


ஒத்த நூற்பா 


முழுதும் 


ந.அ. 45 


மீண்டு வரைதல் 


414 


அவள்மனை வரைதலும் தன்மனை வரைதலும் 
என மீண்டு வரைதல் இருவகைத்து ஆகும் . 


அகத்திணையியல் - நூற்பா-42,43 


197 


இது மீண்டுவரை தலின் வகை உணர்த்துகின்றது . 


வகை 


( இ - ள் ) தலைமகள் மனையின்கண்ணே வரை தலும் தலை 
மகன்மனையின்கண்ணே வரை தலும் என இரண்டு 
யினை உடைத்தாம் , உடன்போய் மீண்டு தம் 
கண்ணே வரை தல் என்றவாறு . 

42 


ஊரின் 


ஒத்த நூற்பா 


முழுதும் 


ந . அ . 46 


42 


அறத்தொடுநிலை தோன்றும் இடம் 


415 


ஆற்று ஊறு அஞ்சினும் அவன்வரைவு மறுப்பினும் 
வேற்றுவரைவு நேரினும் காப்புக் கைமிகினும் 
ஆற்றுறத் தோன்றும் அறத்தொடு நிலையே . 


து மேல்கூறிய வரைவிற்கு நிமித்தம் கூறுகின்றது . 


( இ - ள் ) தலைமகன் வருவழி ஏதத்தினை அஞ்சிய இடத் 
தும் , தமர் அவன்வரைவு எதிர்கொள்ளாத இடத்தும் , பிறர் 
வரைவு நேரும் இடத்தும் , காவல் கைமிகுந்த இடத்தும் 
நெறிப்படப் புலப்படும் அறத்தொடுநிலை என்றவாறு . 


அறத்தொடு நிலை - அறத்தொடு மாறுகொள்ளாத நிலை . 


விளக்கம் 


அறத்தொடுநிலை - தக்கதனைச் சொல்லி நிற்றல் , கற்பின் 
தலை நிற்றல் என்பதும் ஆம் . 


ஒத்த நூற்பாக்கள் 


காப்புக்கை மிக்குக் காமம் பெருகினும் , 
நொதுமலர் வரையும் பருவம் ஆயினும் , 
வரைவுஎதிர் கொள்ளாது தமர் அவண் மறுப்பினும் , 
அவன்ஊறு அஞ்சும் காலம் ஆயினும் , 


198 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


அந்நாலிடத்தும் மெய்ந்நாண் ஒரீஇ , 
அறத்தொடு நிற்றல் தோழிக்கும் உரித்தே . 


முழுதும் 


இறை. கள . 29 
ந.அ. 47 

43 


416 


அறத்தொடு நிற்கும் முறை . 
தலைவி பாங்கிக்கு அறத்தொடு நிற்கும் 
பாங்கி செவிலிக்கு அறத்தொடு நிற்கும் 
செவிலி நற்ருய்க்கு அறத்தொடு நிற்கும் 
நற்றாய் தந்தை தன்னையர்க்கு அறத்தொடு 
நிற்கும் என்ப நெறிஉணர்ந் தோரே . 
இஃது இவர் இவர்க்கு அறத்தொடு நிற்றற்கு உரியர் 


என்கின்றது . 


( இள் ) தலைவி முதலிய நால்வரும் பாங்கி முதலிய 
நான்கு திறத்தார்க்கும் முறையே அறத்தொடு நிற்றற்கு 
உரியர் என்று சொல்லுவர் அகப்பொருள் இலக்கணம் அறிந் 
தோர் என்றவாறு . 

ஒத்த நூற்பாக்கள் 


முழுதும் - 


ந . அ . 

43 
44 


417 


தலைவி அறத்தொடு நிற்கும் காலம் 
ஒருபுணர் ஒழிந்தவற்று ஒருவழித் தணப்பவும் 
வரைவுஇடை வைத்துப் பொருள்வயின் பிரியவும் 
இறைவனைச் செவிலி குறி வயின் காணவும் 
மனைவயின் செறிப்பவும் வருத்தம் கூரின் 
வினவியக் கண்ணும் வினவாக் கண்ணும் 
அனநடைக் கிழத்தி அறத்தொடு நிற்கும் , 


அகத்திணையியல் - நூற்பா -45 


199 


இது தலைவி அறத்தொடு நிற்கும் காலம் உணர்த்து 


கின்றது . 


( இ - ள் ) பாங்கியிற்கூட்டம் ஆகிய ஒன்று நீங்கிய ஏனை 
இயற்கைப்புணர்ச்சி முதலாய மூன்று புணர்ச்சிக்கண்ணும் 
தலைவன் ஒருவழித்தணத்தலானும் , வரைவு இடைவைத்துப் 
பொருள்வயின் பிரிதலானும் , தலைவனைச் செவிலி குறியிடத் 
துக் காண்டலானும் , மனையீடத்துச் செறித்தலானும் , தனக்கு 
வருத்தம் மிகுமாயின் , தன்னைப் பாங்கி வீனவிய இடத்தும் 
வினவாத இடத்தும் தலைவி அவட்கு அறத்தொடு நிற்கும் 


என்றவாறு . 


பாங்கி என்பது அதிகாரத்தான் வந்தது . 


45 


ஒத்த நூற்பாக்கள் 


வரைவுஇடை வைத்த காலத்து வருந்தினும் 
வரையா நாளிடை வந்தோன் முட்டினும் 
உரைஎனத் தோழிக்கு உரைத்தற் கண்ணும் 
தானே கூறும் காலமும் உளவே . தொல் . பொ . 112 


‘ பன்னூறு வகையினும் தன்வயின் வரூஉம் 
நன்னயம் மருங்கின் நாட்டம் வேண்டலின் 
துணைச்சுட்டுக் கிளவி கிழவியது ஆகும் 
துணையோர் கருமம் ஆக லான . 


123 


* காமத் திணையின் கண் நின்று வரூஉம் 
நாணும் மடனும் பெண்மைய ஆதலின் 
குறிப்பினும் இடத்தினும் அல்லது வேட்கை 
நெறிப்பட வாரா அவள் வயி னான . 


108 


காமம் சொல்லா நாட்டம் இன்மையின் 
ஏமுற இரண்டும் உளவென மொழிய , 


109 


200 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


1 


* சொல்லெதிர் மொழிதல் அருமைத்து ஆகலின் 
அல்ல கூற்றுமொழி அவள்வயி னான . 

110 
இம் மூன்று நூற்பாவானும் தலைவி தோழியிடத்து 
நாணம் நீங்கிக் கூற்று நிகழ்த்துதற்கு உரியளாமாறு உண 
ரப்படும் . 
முழுதும் 

45 


ந.அ. 49 


418 ) 


பாங்கி அறத்தொடு நிற்கும் திறன் . 
முன்னிலைப் புறமொழி முன்னிலை மொழிகளின் 
சின்மொழிப் பாங்கி செவிலிக்கு உணர்த்தும் . 


இது பாங்கி அறத்தொடு நிற்கும் திறம் கூறுகின்றது . 

( இ - ள் ) முன்னிலைப்புறமொழியும் முன்னிலை மொழியும் 
ஆகிய இரண்டினானும் பாங்கி செவிலிக்கு அறத்தொடு 
நிற்கும் என்றவாறு . 

46 


அறத்தொடு நிற்கும் காலத்து அன்றி 
அறத்தியல் மரபு இலள் தோழி என்ப . 


தொல் . பொ . 206 


எளித்தல் ஏத்தல் வேட்கை உரைத்தல் 
கூறுதல் உசாதல் ஏ தீடு தலைப்பாடு 
உண்மை செப்பும் கிளவியொடு தொகைஇ 
அவ்வெழு வகைய என்மனார் புலவர் . 
உற்றுழி அல்லது சொல்லல் இன்மையின் 
அப்பொருள் வேட்கை கிழவியின் உணர்ப , 1 , 


207 


203 


தோழிக்கு உரியவை கோடாய் தோத்து 
மாறுகோள் இல்லா மொழியுமார் உளவே . 

இறை . கள . 14 
முழுதும் - 

46 


ந . அ . 50 


201 


அகத்திணையியல் - நூற்பா- 47 , 48 
செவிலி அறத்தொடு நிற்குமாறு 


419 


செவிலி நற்றாய்க்குக் கவலையின்று உணர்த்தும் . 


இது செவிலி அறத்தொடு நிற்கும் திறம் கூறுகின்றது . 


( இ - ள் ) செவிலி அறத்தொடு நிற்கும் காலத்து நற் 
றாய்க்கு விளங்க அறிவிக்கும் என்றவாறு . 

47 


ஒத்த நூற்பா 


தாய்அறி வுறுதல் செவிலியோடு ஒக்கும் . 

தொல் . பொ . 138 
முழுதும் - 

ந . அ . 51 

47 


நற்றாய் அறத்தொடு நிற்றல் 


420 

நற்றாய் அறத்தொடு நிற்குங் காலைக் 
குரவனும் தன்னையும் குறிப்பின் உணர்ப . 
இது நற்றாய் அறத்தொடு நிற்கும் திறம் கூறுகின்றது . 


( இ - ன் ) நற்றாய் அறத்தொடு நிற்குங் காலத்துச் 
சொல்லாடப் பெறாள் ஆகலின் , தலைமகள் தந்தையும் தன்னை 
யும் அவள் குறிப்பினானே அறிவர் என்றவாறு . 

48 


ஒத்த நூற்பாக்கள் 
தந்தையும் தன்னையும் முன்னத்தின் உணர்ப . 

தொல் . பொ . 137 
முழுதும் - 

ந அ . 52 

48 


26 


202 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


அறத்தொடு நிற்பார் வினுவுமிடம் 


421 


பாங்கி தலைவியை வினவும் செவிலி 
பாங்கியை வினவும் பாங்கி தன்னையும் 
நற்றாய் தானும் வினவும் செவிலியின் 
பொற்றொடிக் கிழத்தியை உற்று நோக்கின் . 


இஃது அறத்தொடு நிற்பார்க்கு வினா நிகழும் இடம் 
கூறுகின்றது . 


( இ - ள் ) தலைமகள் மாட்டு 

வேறுபாடு 

கண்டுழிப் 
பாங்கி முதலாகிய மூவரும் இவ்வாறு வினவப் பெறுவர் 
என்றவாறு . 


பாங்கி தன்னையும் நற்றாய் தானும் என்ற உம்மைகள் 
முறையே நற்றாய் செவிலியை வினவுதலும் பாங்கியைச் 
செவிலி வினவுதலும் அன்றி என்னும் பொருள்படநின் றன . 
இவ்வாறு நற்றாய் வினாவுவது செவிலியைப் போலத் தலை 
மகளை உற்றுப்பார்த்த இடத்து எனக்கொள்க . 


49 


ஒத்த நூற்பா 


முழுதும் 


ந . அ . 53 


422 


உடன் போயவழி அறத்தொடுநிலை 
ஆங்குஉடன் போயுழி அறத்தொடு நிற்ப 
பாங்கியும் செவிலியும் பயந்த தாயும் . 


இஃது அறத்தொடு நிலை முறையான் அன்றி ஒருங்கு 
நிகழும் இடம் கூறுகின்றது . 

( இ - ள் ) தலைமகளும் தலைமகனும் புணர்ந்து உடன் 
போய காலத்து அறத்தொடுநிற்பர் தோழியும் செவிலியும் 
நற்றாயும் என்றவாறு . 


அகத்திணையியல் - நூற்பா- 50-52 


203 


ஆங்க என்னும் உரையசை ஈண்டு அகரம் தொக்கு 

50 
நின்றது . 


ஒத்த நூற்பா 


முழுதும் 


ந . அ. 54 


50 


கற்பின் வகை 


423 


களவின் வழிவந்த கற்பும் பொற்பு அமை 
களவின்வழி வாராக் கற்பும் என்றாங்கு 
முற்படக் கிளந்த கற்பு இரு வகைத்தே . 


இது நிறுத்த முறையானே கற்பின் பாகுபாடு கூறு 


கின்றது . 


( இ - ள் ) மேல் கூறிப் போந்த கற்பு களவிற்புணர்ச்சி 
வழியான் வந்த கற்பும் , களவிற்புணர்ச்சிவழியான் வாராக் 
கற்பும் என இரண்டு பகுதியினை உடைத்தாம் என்றவாறு . 

களவின் வழிவந்த கற்பினை முற்கூறினார் . அதனது 
சிறப்பு நோக்கி . 

51 


விளக்கம் 


நிறுத்தமுறை - இவ்வியல் 24- ஆம் நூற்பா 


ஒத்த நூற்பா 


முழுதும் - 


ந . அ . 55 


51 


424 


கற்பின் புணர்ச்சி வகை 
குரவரின் புணர்ச்சி வாயிலின் கூட்டம் என்று 
இருவகைத்து ஆகும் கற்பின் புணர்ச்சி . 


இது கற்பின் புணர்ச்சி இத்துணைத்து என்கின்றது . 


204 லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

( இ - ள் ) கற்பு என்னும் கைகோள் இடத்துப் புணரும் 
புணர்ச்சி குரவரால் புணரும் புணர்ச்சியும் , வாயில்களால் 
புணரும் புணர்ச்சியும் என இரண்டு பகுதியினை உடைத்து 
என்றவாறு . 

குரவரின் புணர்ச்சி வதுவை கூட்டிப்புணரும் புணர்ச்சி ; 
வாயிலின் கூட்டம் புலவி தீர்த்துப் புணரும் புணர்ச்சி . 


ஒத்த நூற்பா 


முழுதும் - 


ந . அ . 56 


52 


425 


களவின்வழிவரு கற்பிற்குச் சிறப்புவிதி 
அவற்றுள் , 
களவின் வழிவந்த கற்பின் புணர்ச்சி 
கிளைஞரின் எய்தாக் கேண்மையும் உடைத்தே 
உடன்போய் வரைதலும் உண்மை யான . 


இது களவின் வழி வந்த கற்பின் புணர்ச்சிக்கு எய்துவது 
ஒரு வேறுபாடு உணர்த்துகின்றது . 


( இ - ள் ) மேல் சொல்லப்பட்ட இருவகைக் கற்பினுள்ளும் 
களவின் வழிவந்த கற்பினுள் புணரும் புணர்ச்சி , தலைமகள் 
சுற்றத்தாரால் பெறப்படாத கோட்பாட்டினையும் உடை த் 
தாம் , புணர்ந்து உடன்போய்த் தலைமகன் தன்ஊரின் 
கண்ணே வரைந்துகோடலும் உண்டு ஆதலான் என்றவாறு . 


• கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டே 
புணர்ந்துஉடன் போகிய காலை யான . 

தொல் பொ . 143 
என்ப ஆகலின் . 

53 
ஒத்த நூற்பா 
‘ சொடுப்போர் 

காலையான 
முழுதும் -- 

53 


. 


ன 


143 
ந . அ . 57 


அகத்திணையியல் - நூற்பா - 54 , 55 


205 


இருவகைப் புணர்ச்சி 
426 

மறையின் புணர்ச்சியும் மன்றல் புணர்ச்சியும் 
இறைவற்கு எய்தல்உண்டு இருவகைக் கற்பினும் . 
இது தலைமகற்குக் கற்புக்காலத்து நிகழும் புணர்ச்சி 
வேறுபாடு கூறுகின்றது . 

( இள் ) மேல் சொல்லிய இருவகைக் கற்பின்கண்ணும் 
தலைமகற்குக் களவிற்புணர்ச்சியும் வதுவைப் புணர்ச்சியும் 
பொருந்து தல் உண்டு என்றவாறு . 

54 


ஒத்த நூற்பா 


முழுதும் - 


ந . அ . 58 


54 


இருவகைப் புணர்ச்சிக்கும் உரிய மகளிர் 


427 

காதற் பரத்தையர் காமக் கிழத்தியர் 
பின்முறை வதுவைப் பெருங்குலக் கிழத்தி என்று 
அன்னவர் உரியர் அவை இரண் டற்கும் , 
இஃது அவ் வீருவகைப் புணர்ச்சிக்கும் உரிய மகளிர் 
இவர் என்கின்றது . 

( இ - ள் ) கா தற்பரத்தையர் முதலாகிய மூவகையோரும் 
தலைமகன் அவ்வாறு புணரும் புணர்ச்சி இரண்டற்கும் 
உரியர் என்றவாறு . 

55 


விளக்கம் 


தலைவன் பலரை முறையே வரை தல் அக்கால மரபா தல் 
* பின்முறை ஆக்கிய . பெரும் பெயர் வதுவை ( தொல் . பொ 
172 ) என்பதனானும் பெறப்படும் , 


ஒத்த நூற்பா 


முழுதும் - 


ந . அ 59 


55 


206 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


களவிற்கு உரியார் 
அவருள் , 
423 

காலல் பரத்தையர் களவிற்கு உரியர் . 
இது களவிற்கு உரிய மகளிர் இவர் என்கின்றது 
( இ - ள் ) மேல் 

சொல்லப்பட்ட மூவகையோருள்ளும் 
காதல் பரத்தையர் கள வீன்புணர்ச்சிக்கு உரியர் என்றவாறு . 

56 
ஒத்த நூற்பா 
முழுதும் - 

56 
திருமணத்திற்கு உரியார் 
429 

ஒழிந்தோர் மன்றல் புணர்ச்சிக்கு உரியர் . 
இது வதுவைப் புணர்ச்சிக்கு உரிய மகளிர் 


ந.அ. 60 


இவர் 


என்கின்றது . 


57 


( இ - ள் ) காமக்கிழத்தியும் பின் முறை வதுவைப் பெருங் 
குலக் கிழத்தியும் ஆகிய இருதிறத்தோரும் வதுவைப்புணர்ச் 
சிக்கு உரியர் என்றவாறு . 

ஒத்த நூற்பா 
முழுதும் - 

57 
கற்புக்காலப் பிரிவுகள் 


ந . அ . 

61 


430 


பரத்தையின் பிரிதல் ஓதற்குப் படர்தல் 
அருள் தரு காவலொடு தூ திற்கு அகறல் 
உதவிக்கு ஏகல் நிதியிற்கு இகத்தல் என்று 
உரைபெறு கற்பின் பிரிவு அறு வகைத்தே. 


இது கற்பின் பிரியும் பிரிவுவரையறை உணர்த்துகின்றது . 


( இ - ள் ) பரத்தையிற் பிரிதல் முதலாக நிதியிற்கு இகத் 
தல் ஈறாக அறுவகையினை உடைத்தாம் கற்பின்கண் பிரியும் 
பிரிவு என்றவாறு . 

58 


அகத்திணையியல் - நூற்பா-58 


207 


ஒத்த நூற்பாக்கள் 


4 


ஓதல் பகையே தூது இவை பிரிவே . தொல் பொ . 25 
‘ கற்பினுள் துறவே கடிவரை இன்றே . இறை . கள , 34 
ஓதல் காவல் பகை தணி வினையே 
வேந்தர்க்கு உற்றுழி பொருட்பிணி பரத்தைான்று 
ஆங்க ஆறே அவ்வயின் பிரிவே , 

இறை . கள , 35 


முழுதும் 


ந . அ . 62 


பெருகும் இல் வாழ்க்கை பரத்தையில் பிரிதல் 
செருவீனுக்கு உற்றுழிச் செல்வ துடனே 
பொருவில் புரத்தலின் பொருள்வயின் பிரிதல் 
தூதில் பிரிதல் சுருதி முதலிய 
ஓதப் பிரிதலோடு ஓரேழ் என்ப 
கிளந்த கற்பின் கிளவித் தொகையே . மாறன் . அக . 99 


தொல்காப்பிய அகத்திணையியலுள் தலைவன் கூற்றில் 
இவ்வறுவகைப் பிரிவும் இடம் பெறும் . ( 41 ஆம் நூற்பா ) 


ப 


( 


, 


-- 


பகை 


வாயினும் கையினும் வகுத்த பக்கமொடு 
ஊதியம் கருதிய ஒருதிறத்தானும் - ஓதல் 
காவற்பாங்கின் ஆங்கோர் பக்கமும் காவல் 
• தூதுஇடை யிட்ட வகையி னானும் -- 

தாது 
புகழும் மானமும் எடுத்துவற்புறுப்பினும் 
தோன்றல் சான்ற மாற்றோர் மேன்மையும் 
ஆகித் தோன்றும் பாங் கோர் பாங்கினும் . 
ஒன்றாப் பொருள் வயின் ஊக்கியபாலினும் - பொருள் 
மூன்றன் பகுதியும் 
பரத்தையின் அகற்சியின் பரிந்தோட் குறுகி 
இரத்தலும் தெளித்தலும் 

பரத்தை 

58 


. 


- 


2 


208 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
பரத்தையின் பிரிவில் பிரியும் இடங்கள் 


431 அயல்மனைப் பிரிவு அயல்சேரியின் அகற்சி 

புறநகர்ப் போக்கு இவை புரவலற்கு உரிய 
பரத்தையின் பிரியும் பருவத் தான . 
இது தலைமகன் பரத்தையின் பிரியும் காலத்து இவ் 
விடங்களில் பிரியும் என்கின்றது . 

அயல் மனை முதலிய மூன்று இடத்துப் பிரிவும் தலை 
வற்கு உரியவாம் பரத்தையின் பிரியுங் காலத்து என்றவாறு . 


59 


ஒத்த நூற்பா 


முழுதும் 


ந.அ. 63 


59 


அயல்மனைப் பிரிவு 
432 கெழீஇய காமக் கிழத்தியர் பொருட்டாய்த் 

தழீஇய அயன்மனைத் தலைவன் பிரியும் . 
இது நிறுத்தமுறையானே அயல்மனைப்பிரிவுக்கு ஏது 
கூறுகின்றது . 

( இ - ள் ) பொருந்திய காமக்கிழத்தியர் காரணமாகத் 
தலைமகன் தோள் தோய்ந்த அயல்மனைக்கண்ணே பிரியும் 

60 
என்றவாறு . 


விளக்கம் 


காமக்கிழத்தியைப் பக்கத்து மனையிலேயே அமர்த்திக் 
கொள்வான் என்பது . நிறுத்தமுறை சென்ற நூற்பாவில் 
நிறுத்திய முறை . 

ஒத்த நூற்பா 
முழுதும் - 

60 


ந.அ. 64 


அகத்திணையியல் - நூற்பா-61, 62 

209 
அயற்சேரிக்குப் பிரிவு 
433 பின்னர் வரைந்த பெதும்பையும் பரத்தையும் 

இன்னியல் விழவும் ஏது வாக 
அவன் அயல் சேரியில் அகலும் என்ப . 
இஃது அயல்சேரியில் பிரிவுக்கு ஏது உணர்த்துகின்றது . 

( இ - ள் ) இரண்டாவது வரைந்து கொள்ளப்பட்ட 
பெதும்பைப்பருவக் கிழத்தியும் காதல்பரத்தையும் விழவும் 
காரணமாகத் தலைமகன் அயல்சேரியின்கண்ணே பிரியும் 

61 


என்றவாறு . 


விளக்கம் 


தலைமகன் ஆதலின் , விழாவினை முன் இருந்து நடத்தும் 
கடப்பாடு உடையன் என்பது . 


ஒத்த நூற்பா 
பரத்தையின் பிரிவே நிலத்திரிபு இன்றே . இறை . கள . 

42 
முழுதும் 

61 


ந . அ . 65 


புறநகர்க்குப் பிரிதல் 
434 விருந்து இயல் பரத்தையைப் பெருந்தேர் மிசைக்கொண்டு 

இளமரக் காவில் விளையா டற்கும் 
புனலா டற்கும் புறநகர்ப் போகும் . 
இது புறநகர்ப் போக்கிற்கு ஏது உணர்த்துகின்றது . 

( இ - ன் ) இளமரக்காவின்கண்ணே விளையாடுதல் காரண 
மாகவும் புனலாடுதல் காரணமாகவும் தலைமகன் புதியள் 
ஆகிய பரத்தையைத் தேர்மேல் ஏற்றிக்கொண்டு நகர்ப்புறத் 
திலே போம் என்றவாறு . 


27 


210 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

புனல் ஆடல் கூறவே , அதற்கு ஏதுவாகிய புதுப்புனல் 
வரவும் கொள்ளப்படும் . அதற்குச் செய்யுள் : 


ஏராடு சிந்துர இந்திர சாபம் இறைஞ்சு நுதல் 
வேராட நீல விழிசிவப் பாட விளங்கிழையார் 
தாராடு பைங்குழல் பின்னகம் ஆடத் தழூஉச்சிவிறிப் 

போராட வந்தது தண்புனல் ஆடல் புரவலற்கே . 
எனவரும் . 

( அம்பி , 474 ) 
புனலாடற்குச் செய்யுள் : 


குரு கோடு கம்புள் குலம் இரிந் தார்ப்பக் கொடுந்திரைசூழ் 
இருகோடு மள்ளர் எறிபறை ஆர்ப்ப இடுமணற்குன்று 
அருகோடு தண்புனல் வண்புனல் ஊரனொ டாடுதற்கு 
வருகோடி அன்புடை யார் ஒரு கோடி மடந்தையரே . 
எனவரும் . இளமரக்காவில் விளையாடற்கு உதாரணம் வந் 
துழிக் காண்க . 

62 
விளக்கம் 


தலைவியும் தலைவனோடு புனலாடற்கும் பொழிலில் விளை 
யாடற்கும் சேறலும் உண்டேனும் , அஃது ஒரோவழி நிகழ் 
வது ; பரத்தையுடன் புனலாடலும் பொழில் விளையாடலுமே 
பெரும்பான்மை என்பது அறிக . 


ஏராடு சிந்துர 


தலைவன் பரத்தையருடன் அவர் தம் அழகிய சிந்துரத் 
திலகமிட்ட நுதல் வேர்வை துளிப்பவும் , கண்கள் சிவப்பவும் 
அவன் அணிந்த மாலையைச் சூடிய அவர்கள் கூந்தல் ஆட 
வும் , அவனோடு குரவையாடிப் பின் சிவீறியால் நீரைத்தூவி 
விளையாடற்கு யாற்றில் புதுப்புனல் வந்தது என்றவாறு . 


‘ குருகோடு கம்புள் 

குருகுகளும் கம்புள்களும் ஆகிய பறவைகள் 
வாரித்து நீங்கவும் , யாற்றின் இருகரைகளிலும் மள்ளர் 


ஆர 


அகத்திணையியல் - நூற்பா - 62,64 211 
பறை ஒலிக்கவும் , மணல்மேட்டின் அருகில் ஓடிவரும் தண் 
புனலில் தலைவனோடு நீர்விளையாட்டு நிகழ்த்த விருப்பம்மிக்க 
பரத்தையர் பலராகக் கூடினர் என்றவாறு . 


ந.அ. 66 


ஒத்த நூற்பா 
முழுதும் 

82 
ஊடல் நிகழ் இடன் 
435 ஊடல் அவ்வழிக் கூடும் கிழத்திக்கு . 

இது தலைவிக்கு ஊடல் நிகழும் இடம் கூறுகின்றது . 

( இ - ள் ) அம்மூன்று பிரிவின்கண்ணும் தலைமகட்கு 
உடல் பொருந்தும் என்றவாறு . 

63 
விளக்கம் 


மூன்று பிரிவு 61 ஆம் நூற்பாவில் சொற்றவை . 


ஒத்த நூற்பா 


முழுதும் 


ந . அ .67 


63 


வாயில்கள் 


436 


கொளைவல பாணன் பாடினி கூத்தர் 
இளையோர் கண்டோர் இருவகைப் பாங்கர் 
பாகன் பாங்கி செவிலி அறிவர் 
காமக் கிழத்தியர் காதல் புதல்வன் 
விருந்து ஆற் றாமை என்று இவை ஊடல் 
மருந்தாய்த் தீர்க்கும் வாயில்கள் தாமே . 


இது , மேல் சொல்லப்பட்ட வாயில்கள் ஆவன இவை 
என்கின்றது . 


{ இள் ) பாணன் முதலாக ஆற்றாமை ஈறாகச் சொல்லப் 
பட்ட . இவை அனைத்தும் தலைமகள் ஊடலை மருந்தாய்த் 
தீர்க்கும் வாயில்களாம் என்றவாறு . 


212 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


. 


ஒத்த நூற்பாக்கள் 
தோழி தாயே பார்ப்பான் பாங்கன் 
பாணன் பாடினி இளையர் விருந்தினர் 
கூத்தர் விறலியர் அறிவர் கண்டோர் 
யாத்த சிறப்பின் வாயில்கள் என்பர் 2 . 

தொல் . பொ . 183 
முழுதும் 

64 
ஓதற் பிரிவு 


ந.அ. 68 


437 ஓதல் தொழில்உரித்து உயர்ந்தோர் மூவர்க்கும் . 

இஃது ஓதல் தொழிலுக்கு உரியது ஒரு சிறப்பு உணர்த்து 


கின்றது . 


( இ - ள் ) வேதம் ஓதல் என்னும் தொழில் அந்தணர் 
அரசர் வணிகர் என்கின்ற மூவர்க்கும் உரித்து என்றவாறு . 

65 
ஒத்த நூற்பாக்கள் 
ஓதலும் தூதும் உயர்ந்தோர் மேன . 

தொல் . பொ . 26 
ஓதலும் காவலும் உயர்ந்தோர்க்கு உரிய . 

இறை . கள . 36 
முழுதும் 

ந . அ . 69 , தொ . வி , 173 
மறையோர் மன்னர் வணிகர்வே ளாளருள் 
ஓதல் தொழில்உரித்து உயர்ந்தோர் மேன . 

மு . வீ . அக , 43 

(65 ) 


- 


கல்விப் பிரிவு 


438 அல்லாக் கல்வி எல்லார்க்கும் உரித்தே . 

இஃது ஒழிந்த கல்வியது தன்மை உணர்த்துகின்றது . 


அகத்திணையியல் - நூற்பா-66,67 


213 


( இ - ள் ) வேதம் அல்லாத கல்வி நால்வருக்கும் உரித்து 


என்றவாறு . 


5 


உயர்ந்தோர்க்கு உரிய ஒத்தினான . தொல் . பொ . 31 
முழுதும் 

ந . அ . 70 , தொ . வீ . 173 
எல்லார்க்கும் உரியன இவை அல பிறவே . 

மு . வீ . அக . 44 


( 66 ) 
தொழிற் கல்வி 
439 படைக்கலம் பயிறலும் பகடுபிற ஊர்தலும் 

உடைத்தொழில் அவற்குஎன உரைத்திசி னோரே . 
இது நாவினால் கற்கும் தொழில் அல்லாத கல்வித் 
தொழில் உரிமை உணர்த்துகின்றது . 

( இ -ள் ) படைக்கலன்களைக் கற்றலும் , யானையும் 
தேரும் குதிரையும் முதலாயின ஊர்தலும் உரிமை ஆகிய 
தொழில் எனக் கூறினார் புலவர் என்றவாறு . 


* பிற என்றதனால் தேரும் குதிரையும் முதலாயின 
கொள்ளப்பட்டன . பகடுபிற என்பது உம்மைத்தொகை . 67 


ஒத்த நூற்பாக்கள் 
* வேந்து வினை இயற்கை வேந்தனின் ஓரீஇய 
ஏனோர் மருங்கினும் எய்து இடன் உடைத்தே . 

தொல் . பொ . 32 
முழுதும் 

ந . அ . 71 , தொ . வி . 174 


* அயில்வேல் அத்திரம் அவாவொடு பயிறல் 
கலினவாம் புரவீ கலிதேர் ஊர்தல் 
உடைத்தொழில் அவர்க்குான உரைத்திசி னோரே 

மு . வீ . அக . 45 

67 


214 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


காவற்பிரிவின் வகை 
440 அறப்புறம் காவல் நாடு காவல் எனச் 

சிறப்புஉறு காவல் திறம் இரு வகைத்தே . 
இது காவல் பிரிவு இத்துணைத்து என்கின்றது . 


( இ -ள் ) அறப்புறம் காத்தற்குப் பிரியும் பிரிவும் , நாடு 
காத்தற்குப் பிரியும் பிரிவும் என மேம்பாடு உற்ற காவற்குப் 
பிரியும் பிரிவு இருவகையினை உடைத்தாம் என்றவாறு . 88 


ஒத்த நூற்பா 


ந . அ . 72 


முழுதும் 
காவல் அறப்புறங் காவலும் நாடு 
காவலும் என இரு வகைப்படும் எனலே. 

மு . வீ . அக . 46 


68 


அறப்புறம் காவல் 


441 


அவற்றுள் , 
அறப்புறம் காவல் அனைவர்க்கும் உரித்தே . 


இது நிறுத்த முறையானே முன்னையதற்கு உரிமை 
கூறுகின்றது . 


( இ - ள் ) மேல் சொல்லிய இரண்டனுள் அறப்புறம் 
காத்தற்குப் பிரியும் பிரிவு அந்தணர் முதலிய நால்வர்க்கும் 
உரித்து என்றவாறு . 


69 


ஒத்த நூற்பாக்கள் 


முழுதும் 


ந . அ . 73 , தொ . வி . 185 மு . வீ அக . 47 

70 


215 


அகத்திணையியல் - நூற்பா-70,71 


நாடு காவல் 


442 


மற்றைக் காவல் கொற்றவர்க்கு உரித்தே . 


இது பின்ளையதற்கு உரிமை கூறுகின்றது . 

( இ - ள் ) ஏனை நாடுகாத்தற்குப் பிரியும் பிரிவு அரசர்க்கு 
உரித்து என்றவாறு . 

7 ) 
ஒத்த நூற்பாக்கள் 
மேவிய சிறப்பின் ஏனோர் படிமைய 
முல்லை முதலாச் சொல்லிய முறையால் 
பிழைத்தது பிழையா தாகல் வேண்டியும் 
இழைத்த ஒண்பொருள் முடியவும் பிரிவே .. 

தொல் . பொ , 28 
* மன்னர் பாங்கில் பின்னோரும் ஆகுப . 

30 
ஏனைக் காவல் இறைவர்க் குரிய மூ.வீ. அக . 48 
அரசர் அல்லா ஏனை யோர்க்கும் 
புரைவது என்ப ஓரிடத் தான . 

70 
தூதிற்கு உரிமை 
443 வேத மாந்தர் வேந்தர் என்று இருவர்க்கும் 

தூது போதல் தொழில்உரித்து ஆகும் . 
இது , நிறுத்த முறையானே தூ திற்குப் பிரியும் பிரி 
வுக்கு உரியார் இவர் என்கின்றது . 

( இ - ள் ) அந்தணரும் அரசரும் என்னும் இருதிறத்தா 
ருக்கும் தூது நிமித்தம் பிரியும் பிரிவு தொழில் உரித்து என்ற 


இறை கள 38 


வாறு . 


வரலாறு : 

வயலைக் கொடியின் வாடிய மருங்குல் 
உயவல் ஊர் திப் பயலைப் பார்ப்பான் 
எல்லி வந்து நில்லாது புக்குச் 


216 

லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
சொல்லிய சொல்லோ சிலவே அதற்கே 
ஏணியும் சீப்பும் மாற்றி 
மாண்வினை யானையும் மணிகளைந் தனவே . 

( புறநா . 305 ) 
என்பதனானும் , 


மடந்தாழும் நெஞ்சத்துக் கஞ்சனார் வஞ்சம் 
கடந்தானை நூற்றுவர்பால் நால்திசையும் போற்றத் 
தொடர்ந்து ஆரணம் முழங்கப் பஞ்சவர்ச்குத் தூது 
நடந்தானை ஏத்தாத நாஎன்ன நாவே 
நாராய ணாஎன்னா நா என்ன நாவே . 

(சிலப் . ஆய் . குரவை ) 
என்பதனானும் முறையே அவ்விருவருக்கும் தூது நிமித்தம் 
பிரியும் பிரிவுதொழில் உரித்தாயவாறு காண்க . 

71 


விளக்கம் 
• வயலைக்கொடியின் - 


வயலைக்கொடி போன்ற வாடிய இடுப்பினையும் வருந்து 
தலை உடைய ஊர்ந்து செல்லுகின்ற நடையினையும் உடைய 
இளைய அந்தணன் இரவுக்காலத்தில் வந்து வாயில் காவல் 
னால் சொல்லிவிடாமல் நேரே அரசனிடம் போய்க் கூறிய 
தூதுச்சொற்கள் சிலவற்றால் ஏணியும் கதவுகளில் இடும் 
தாழும் நீக்கப்பட்டு யானைகள் மணி களையப்பட்டுப் போர் 
ஆயத்தம் நிறுத்தப்பட்டது என்றவாறு . 


மடந்தாழும் 


அறியாமை தங்கிய உள்ளத்தைஉடைய கம்சன் வஞ்ச 
னையை அழித்தவன் , பாண்டவர்க்காகத் தன் பின்னர் வேதங் 
கள் முழங்கவும் உலகம் துதிக்கவும் கவுரவர்பக்கல் தூது 
போனவன் ஆகிய திருமாலை ஏத்தி • நாராயணா என்று 
அவன் திருநாமம் கூறாத நா பயனுடைய நா அன்று 


என்றவாறு . 


அகத்திணையியல் - நூற்பா -71 , 72 


217 


ஒத்த நூற்பாக்கள் 


4 


ஓதலும் தூதும் உயர்ந்தோர் மேன . 

தொல் . பொ . 26 
வேந்துவினை இயற்கை பார்ப்பார்க்கு உரித்தே . 

இறை. கள , 37 
முழுதும் - 

ந. அ . 75 தொ . வி . 186 
இருபிறப் பாளர் இறைவர் என்று இருவர்க்கும் 
தூது போதல் தொழில்உரித்து ஆகும் . 

அக . 

49 

71 
நாடு காவற்கும் தூதிற்கும் புறனடை 
சிறப்புப் பெயர் பெறின் செப்பிய இரண்டும் 
உறற்கு உரி மரபின ஒழிந்தோர் இருவர்க்கும் . 


மு வீ . 


444 


இது மேலனவற்றிற்கு ஒரு புறனடை கூறுகின்றது . 

( இ - ள் ) அரசனால் சிறப்புப்பெயர் பெற்றாராயின் , மேல் 
கூறிய நாடுகாவல் பிரிவும் தூதில் பிரிவும் பொருந்துதற்கு 
உரிய மரபினவாம் , ஏனை வணிகரும் சூத்திரரும் என்னும் 
இருதிறத்தாருக்கும் என்றவாறு . 


உரியமரபு உரிமரபு என விகாரம் ஆயிற்று . 


72 


2 


ஒத்த நூற்பாக்கள் 
மன்னர் பாங்கின் பின்னோரும் ஆகு 

தொல் . பொ . 30 
* வேந்துவினை இயற்கை வேந்தனின் ஒரீஇய 
ஏனோர் மருங்கினும் எய்து இடன் உடைத்தே 32 


, 


முழுதும் 


ந . அ . 76 , தொ . வி . 


187 


28 


218 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


பெருமா னாற்சிறப்புப்பெயர் பெறினே 
மொழிந்தோர் இருவர்க்கும் உரிய ஆகும் 

மு. வீ . அக . 

50 

72 
பகைவயின் பிரிவு 
445 உதவி அந்தணர் ஒழிந்தோர்க்கு உரித்தே . 

இது நிறுத்த முறையானே உதவி நிமித்தம் பிரியும் பிரி 
விற்கு உரியார் இவர் என்கின்றது . 
( இ - ள் ) அரசர்க்குப் பகைவரான் 

உற்றுழி 
உதவிக்குப் பிரியும் பிரிவு அந்தணர் ஒழிந்த மூவர்க்கும் 
உரித்தாம் என்றவாறு . 

73 


ஊறு 


ஒத்த நூற்பாக்கள் 


தானே சேறலும் தன்னொடு சிவணிய 
ஏனோர் சேறலும் வேந்தன் மேற்றே . 


தொல் . பொ . 27 


முழுதும் 


ந . அ. 77 


73 


446 


பரத்தையிற்பிரிவும் பொருட்பிரிவும் 
பரத்தையின் பிரிவும் பொருள்வயின் பிரிவும் 
உரைத்த நால்வர்க்கும் உரிய வாகும் . 


இது நிறுத்த முறையானே பரத்தையின் பிரிவிற்கும் 
பொருள்வயின் பிரிவிற்கும் உரியார் இவர் என்கின்றது . 


( இ - ள் ) பரத்தையின் பிரிவும் பொருள் வயின் பிரிவும் 
ஆகிய இரண்டும் மேல் சொல்லப்பட்ட நால்வர்க்கும் உரிய 
வாம் என்றவாறு . 

ஒத்த நூற்பாக்கள் 
மேலோர் முறைமை நால்வர்க்கும் உரித்தே . 

தொல் . பொ . 29 


அகத்திணையியல் - நூற்பா-74,76 


219 


பொருள் வயின் பிரிதலும் அவர்வயின் உரித்தே 

தொல் . பொ 33 
* பரத்தை வாயில் நால்வர்க்கும் உரித்தே 
நிலத்திரிபு இன்று அஃது என்மனார் புலவர் . 

224 
வேந்தர்க்கு உற்றுழிப் பொருட்பிணிப் பிரிவென்று 
ஆங்க இரண்டும் இழிந்தோர்க்கு உரிய . 

இறை , கள , 39 
காதல் பரத்தை நால்வர்க்கும் உரித்தே . தொல் . பொ . 40 
முழுதும் 

74 
திணை மக்கட்குரிய பிரிவுகள் 
447 

இழிந்தோர் தமக்கும் இவற்றுள்மேம் பட்டவை 
ஒழிந்தன வாம் என மொழிந்தனர் புலவர் . 


ந அ . 78 


இது நிலமக்களுள் தலைமக்கட்கு உரியன கூறுகின்றது . 

( இ - ள் ) இவ்வறுவகைப் பிரிவுள்ளும் மேம்பட்டன 
வாகிய ஓதலும் நாடு காவலும் தூதுபோதலும் ஆகிய மூன் 
றும் ஒழித்து அல்லாதன எல்லாம் ஒழிந்தோர் ஆகிய நில 
மக்களுள் தலைமக்கட்கு உரியவாம் எனச் சொல்லுவர் அறி 
வோர் என்றவாறு . 

75 
விளக்கம் 
நிலமக்களுள் தலைமக்கள் - பொருப்பன் , வீடலை , குறும் 
பொறை நாடன் , ஊரன் , சேர்ப்பன் போல்வார் . செய்யுளுள் 
இவர்களே பெரும்பாலும் தலைவராக வருதலைக் காண்கிறோம் . 


ஒத்த நூற்பா 


முழுதும் - 


79 


. 


75 


தலைமகன் பிரியும் திறன் 


448 


கல்வி முதலா எல்லா வினைக்கும் 
சொல்லி அகறலும் சொல்லாது அகறலும் 
உரியன் கிழவோன் பெருமனைக் கிழத்திக்கு . 


220 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

இது பிரியும் தலைமகற்கு உரியது ஓர் இலக்கணம் 
உணர்த்துகின்றது . 

( இ - ள் ) கல்வி முதலாகிய ஐந்து வினைக்கும் தலைமகன் 
தலைமகட்குச் சொல்லிப் பிரிதலும் சொல்லாது பிரிதலும் 
உரியன் என்றவாறு 

76 
விளக்கம் 


ஐந்து என்றது , பரத்தையிற்பிரிவு ஒழித்த ஏனைய பிரிவு 
களை . 

ஒத்த நூற்பா 
முழுதும் 

76 
தோழியிடம் கூறிப் பிரிதல் 
449 சொல்லாது அகலினும் சொல்லும் பாங்கிக்கு . 


ந அ . 30 


இதுவும் அது , 
( இ - ள் ) தலைமகன் தலைமகட்குச் சொல்லாது பிரிய 

77 
மாயினும் , தோழிக்குச் சொல்லியே பிரியும் என்றவாறு 


விளக்கம் 


பரத்தையிற் பிரிவு ஒழித்து ஏனையனவே தலைவன் 
கூறுவன் என்பது . 


ஒத்த நூற்பா 


முழுதும் 


- 


ந.அ. 81 


77 


தலைவியிடம் குறிப்பான் பிரிவுஉணர்த்தல் 
குறிப்பின் உணர்த்தும் பெறல் அருங் கிழத்திக்கு . 


450 


இதுவும் அது . 


( இ - ள் ) தலைமகன் சொல்லாது பிரியும் ஆயினும் குறிப் 
பினால் உணர்த்தும் தலைமகட்கு என்றவாறு . 


78 


அகத்திணையியல் - நூற்பா -78, 80 


221 


ந.அ .82 


ஒத்த நூற்பாக்கள் 
செய்பொருள் அச்சமும் வினைவயின் பிரிவும் 
எய்த உணர்த்தும் கிழவிபா ராட்டே , தொல் . பொ . 232 
முழுதும் 

78 
பிரிதற்கண் பொது இயல்பு 
451 காலில் சேறலும் கலத்தில் சேறலும் 

ஊர்தியில் சேறலும் நீதி ஆகும் . 


இது பிரியுங்காலத்து நால்வர்க்கும் பொது ஆவது ஓர் 
இயல்பு உணர்த்துகின்றது . 


( இ - ள் ) காலிற்போ தல் முதலாகிய மூன்றும் எல்லாப் 
பிரிவின்கண்ணும் எல்லார்க்கும் இயல்பாம் என்றவாறு . 

79 


ஒத்த நூற்பா 


முழுதும் -- 


ந.அ. 83 


79 


452 


அந்தணர்க்கு ஆகாத பிரிவு 
புலத்தில் சிறந்த புரிநூல் முதல்வர்க்குக் 
கலத்தில் சேறல் கடன் அன்று என்ப . 


இஃது அந்தணர்க்கு ஆகாதது ஓர் இயல்பு கூறுகின்றது . 


( இ -ள் ) காலில் சேறல் முதலாகிய மூன்றனுள்ளும் , 
கலத்தில் சேறல் அறிவினான் மிக்க அந்தணர்க்கு முறைமை 
அன்று என்று சொல்லுவர் புலவர் என்றவாறு . 

80) 


விளக்கம் 


கலத்தில் போங்கால் செலவு பன்னாட்கு ஆகும் . ஆத 
லின் , நாடோறும் செய்யும் இறைவழிபாடு முட்டுப்படுதலின் 
கலத்தில் சேறல் அந்தணர்க்கு ஆகாது என்றவாறு . 


ந , அ . 84 


222 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

ஒத்த நூற்பா 
முழுதும் 

80 
அரசர் முதலியோர்க்கு ஆகாத இயல்பு 
453 வலன்உயர் சிறப்பின் மற்றை வர்க்கும் 

குலமட மாதரொடு கலமிசைச் சேறலும் 
பாசறைச் சேறலும் பழுது என மொழிப. 
இஃது அரசர் முதலாகிய மூவர்க்கும் ஆகாதது ஓர் 
இயல்பு கூறுகின்றது . 


( இ - ள் ) குலமட மாதரொடு கூடக் கலம்மிசைக் சேற 
லும் பாசறைக்கண் சேறலும் ஆகிய இரண்டும் வெற்றி உயர் 
சிறப்பினை உடைய வேந்தர் முதலாகிய மூவர்க்கும் குற்றம் 
என்று சொல்லுவர் கற்றுவல்லோர் என்றவாறு . 


மணம்மலி பூங்கானல் வருகலன்கள் நோக்கிக் 

கணவன் வரக் கல்லுருவம் நீத்தாள் . ( சிலப் . வஞ்சின 67 ) 
எனவும் , 


. 


பனி இருங் கங்குலும் தமியள் நீந்தித் 
தம்மூ ரோளே நன்னுதல் யாமே ..... 
இரவுத்துயில் மடிந்த தானை 
உரவுச்சின வேந்தன் பாசறை யேமே . 

( அகநா -24 ) 
எனவும் வருவனவற்றான் , முறையே குலமடமாதரொடு கலம் 
மிசைச் செல்லாமையும் பாசறைக்கண் செல்லாமையும் அறிக . 
குலமடமா தரொடு செல்லார் எனவே , பரத்தையரோடு 
செல்வார் என்பது பெற்றாம் . 

துயில் இன்றி யாம் நீந்தத் தொழுவையம் புனல் ஆடி 
மயில் இயலார் மருவுண்டு மறந்து அமைகு வான்மன்னோ 
வெயில்ஒளி அறியாத வீரிமலர் த் தண்காவில் 
குயில் ஆலும் பொழுது என்னக் கூறுநர் உளராயின் , 

( கலி . 30 ) 


223 


அகத்திணையியல் - நூற்பா - 81 


என்பதனால் பரத்தையரொடு பாசறைக்கண் சென்றவாறு 
அறிக . ஏனையது வந்துழிக் காண்க . 

81 


விளக்கம் 


1 மணமலி 


. 


கடற்கரையை நோக்கி வரும் மரக்கலங்களை நோக்கிய 
வாறு கல்லுருவில் தங்கியிருந்த கற்பினள் ஒருத்தி தன் கண 
வன் ஒரு கலத்தில் வந்து சேர்ந்த அளவில் கல்லுருவை விடுத் 
துத் தொல்லுருவு கொண்டாள் எனவே , அவள் கணவனோடு 
கடற்செலவில் உடன் செல்லவில்லை என்பதாம் . 


பனியிருங் கங்குலும் - 


* என் தலைவி பனிமிக்க இரவைத் தனியளாய்க் கழித்த 
வாறே தன் ஊரில் இருக்கவும் , யான் பலரும் இரவில் துயி 
லும் பாசறையில் தனித்து வருந்துகிறேன் என்ற தலைவன் 
கூற்றில் தன் மனையாளோடு பாசறைக்குச் செல்லாமை 
பெறப்பட்டவாறு . 


துயிலின்றி 
வெயில் ஒளி அறியாத சோலையிலே குயில் கூவும் இள 
வேனிற் காலம் இது என்று தலைவனிடம் கூறுவார் உள 
ராயின் , யாம் துயிலின்றி யாமக் கடலை நீந்தவும் , அவன் 
பரத்தையரொடு மடுக்களில் நீராடி அவரைக கூடி நம்மை 
மறந்து அவரிடமே தங்குவானோ? என்ற தலைவி கூற்றைப் 
பாணன் பாசறைக்கண் சென்று தலைவனிடம் சொற்றவாறு . 

ஒத்த நூற்பாக்கள் 
முந்நீர் வழக்கம் மகடுஉவோடு இல்லை . 

தொல் . பொ . 34 
‘ எண்ணரும் பாசறை பெண்ணொடு புணரார் . 75 
புறத்தோர் ஆங்கண் புரைவது என்ப . 

76 
முழுதும் 

81 


த . அ . 85 


224 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

தலைவன் செலவு அழுங்கல் 
454 

ஓதல் முதலா ஓதிய ஐந்தினும் 
பிரிவோன் அழுங்கற்கும் உரியன் ஆகும் 
இதுவும் தலைமகற்குப் பிரிவிடத்து உரியதொரு வேறு 
பாடு கூறுகின்றது . 


( இள் ) ஓதல் முதலாகச் சொல்லப்பட்ட ஐந்தன் கண் 
ணும் பிரியும் தலைமகன் போதற்கே அன்றிப் போதாமைக்கும் 
உரியன் என்றவாறு . 

82 


விளக்கம் 


ஈண்டும் பரத்தையிற்பிரிவு ஒழித்து ஏனையவே கொள்க . 


ஒத்த நூற்பா 


முழுதும் - 


த . அ . 86 


82 


455 


தலைவன் அழுங்கும் இடம் 
இல்லத்து அழுங்கலும் இடைச்சுரத்து அழுங்கலும் 
ஒல்லும் அவற்குஎன உரைத்திசி னோரே . 


இதுவும் அது . 


( இ - ள் ) பிரியக்கருதிய தலைமகன் இல்லின்கண்ணே 
செலவு அழுங்குதலும் , இடைச்சுரத்தின் கண்ணே செலவு 
அழுங்குதலும் என இரண்டற்கும் உரியன் எனக் கூறுவர் 
புலவர் என்றவாறு . 

புணரின் புணராது பொருளே பொருள்வயின் 
பிரியின் புணராது புணர்வே ஆயிடைச் 
செல்லினும் செல்லாய் ஆயினும் 
நல்லதற்கு உரியை வாழிய நெஞ்சே . 


நற் 16 


எனவும், 


225 


அகத்திணையியல் - நூற்பா- 83 


தொமுச வணங்கி மணங்கமழ்தார் பெய்து தொய்யில்மெய்யில் 
எழுதி முயங்கி மயங்கினம் ஆக இருங்கயற்கண் 
அழுது சிவந்து பசந்தது நாம் இங் ( கு ) அகலுவமேல் 
பழுது சிறந்து விடும் தனி ஆவிப் பணிமொழிக்கே . 

( அம்பி . 548 ) 
எனவும் ,, 


சென்றே வினைமுற்றி மீளுவது அன்றெனில் தேர்ந்திதனை 
அன்றே தவிர்தல் அன்றோ அறி வோர்தொழில் ஆரழல்திண் 
குன்றே நெருங்கும் கொடுஞ்சுரத்து என்னையும் கொண்டுவந்து 
நின்றே வருந்தும் நெஞ் சேஎன்செய் வேன் இந் நிலை தனக்கே. ( அம்பி . 550 
எனவும் இவை முறையே ஒருங்குவருதலும் தனித்தனி வரு 
தலும் காண்க . 

83 


விளக்கம் 


புணரின் புணராது 
தலைமகளோடு உடன் உறைந்திருப்பின் செல்வம்கிட் 
டாது ; செல்வம் கிட்டின் தலைமகள் புணர்வு நிகழாது ; 
மனமே ! நீ பொருள்வயிற் பிரிதலைக்கருதி வரினும் , அன் 
றேல் பிரிவைத் தவிர்ப்பினும் நன்றாகிய ஒன்றையே பற்றி 
அமைதியாக இரு என்றவாறு . 


தொழுது வணங்கி 


- 


தலைவியிடம் பணிவன்புகாட்டிப் பூச்சூட்டித் தொய்யில் 
எழுதி அவளழகில் ஈடுபட்டுத்தழுவிய அளவில் , அவள் கண் 
கள் அழுது பசந்து சிவந்தன. ஆகவே , நாம் பிரியின் 
அவள் இறந்துபடுதல் திண்ணம் என்றவாறு . 

* சென்றே வினைமுற்றி 


பாலை நிலத்தே என்னையும் அழைத்து வந்து இப் 
பொழுது வருந்தும் மனமே ! ஒன்று , போய்ச் செயலை முடித் 


29 


223 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


துப் பின் மீளுதல் வேண்டும் . இன்றேல் அன்றே பிரிவைத் 
தவிர்ந்து இருத்தல் வேண்டும் ; இப்பொழுது இடைச்சுரத்து 
நீ வருந்தும் நிலைக்கு என் செய்வேன் என்றவாறு . 


முதற் பாடல் பொது . இரண்டாம் பாடல் இல்லத்து 
அழுங்கல் . மூன்றாம் பாடல் இடைச்சுரத்து அழுங்கல் . 


ஒத்த நூற்பா 


முழுதும் 


- 


ந . அ . 87 


83 


தலைவன் அழுங்கலின் கருத்து 
456 தலைவி தன்னையும் தன்மனம் தன்னையும் 

அலமரல் ஒழித்தற்கு அழுங்குவது அல்லது 
செல்வத் தோன்றல் செல்லான் அல்லன் . 
இஃது எய்தியது விலக்குகின்றது . 


(( இ - ள் ) இல்லத்துத் தலைமகளையும் தன்நெஞ்சினையும் 
தேற்றுதல் காரணமாகவும் , இடைச்சுரத்துத் தன் நெஞ்சி 
னைத் தேற்றுதல் காரணமாகவும் அழுங்கும் மாத்திரம் அல் 
லது , தலைமகன் போகான் அல்லன் என்றவாறு 


இல்லத்துத் தலைமகனைத் தேற்றியதற்குச் செய்யுள் : 
பொன்னும் மணியும் போலும் யாழநின் 
நன்னர் மேனியும் நாறு இருங் கதுப்பும் 
போதும் பணையும் போலும் யாழநின் 
மாதர்உண் கண்ணும் வனப்பின் தோளும் 
இவைகாண் தோறும் அகம்மெலிந்து யானும் 
அறநிலை பெற்றோர் அனையேன் அதன் தலைப் 
பொலந்தொடிப் புதல்வனும் பொய்தல் கற்றனன் 
வினையும் வேறுபுலத்து இலனே நினையின் 
யாதனின் பிரிகோ மடந்தை 
காதல் தானும் கடலினும் பெரிதே . 

( நற் . 166 ) 
எனவரும் , பிறவும் அன்ன . 

84 


அகத்திணையியல் - நூற்பா -84 , 85 


227 


எய்தியது - செலவு அழுங்குதல் ; வீலக்குதல் - அழுங்கல் 
தவிர்ந்து சேறல் . 


பொன்னும் மணியும் 


தலைவியே ! நின் மேனி பொன்போலவும் , கூந்தல் நீல 
மணி போலவும் , கண்கள் குவளை போலவும் , தோள்கள் மூங் 
கில்போலவும் உள 

இவற்றைக் காணும் தோறும் நான் 
இவற்றைப் பிரிதற்கு அகம் மெலிந்து , இவற்றை நுகர்தலால் 
நல்வினை நிலைபெற்றாரைப் போல உளேன் . மேலும் என்னை 
மகிழ்விக்க என்புதல்வனும் விளையாடல் கற்றுவிட்டான் . 
இவற்றை விடுத்து எனக்கு வேற்றிடத்தில் வேலை இல்லை 
உன்னிப்பார்க்கின் , காதலே கடலினும் பெரிது ஆதலின் 
எதற்காகப் பிரியப் போகிறேன் ? என்று தலைவன் தலைவி 
அலமரல் தவிர்த்தவாறு . 


ஒத்த நூற்பாக்கள் 


துன்புறு பொழுதினும் எல்லாம் கிழவன் 
வற்புறுத் தல்லது சேற வில்லை . தொல் . பொ . 184 
செலவிடை அழுங்கல் செல்லாமை அன்றே 
வன்புறை குறித்த தவீர்ச்சி ஆகும் . 

165 
முழுதும் 

84 


- 


ந.அ. 88 


ஓதற்பிரிவின் காலவரையறை 
அவற்றுள் , 
ஓதல் பிரிவுஉடைத்து ஒருமூன்று யாண்டே , 


457 


இஃது ஓதல் பிரிவுக்குக் காலவரையறை 


உணர்த்து 


கின்றது . 


( இ - ள் ) மேல் சொல்லப்பட்ட பிரிவுள் , ஓதற்குப் பிரி 
யும் பிரிவு மூன்றுயாண்டு எல்லை உடைத்து என்றவாறு , 85 


228 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


ஒத்த நூற்பாக்கள் 
* வேண்டிய கல்வி யாண்டுமூன்று இறவாது . 

தொல் . பொ . 188 
முழுதும் 

85 


- 


ந . அ . 89 


தூது துணை பொருள் - பிரிவுகளின் காலவரையறை 
458 தூதின் பிரிவும் துணைவயின் பிரிவும் 

பொருள்வயின் பிரிவும் ஓர்யாண்டு உடைய . 
இது தூதிற்பிரிவு முதலாகிய மூன்று பிரிவிற்கும் கால 
வரையறை உணர்த்துகின்றது . 

( இ - ள் ) தூது காரணமாகப் பிரியும் பிரிவும் , துணை 
இடமாகப் பிரியும் பிரிவும் , பொருள் காரணமாகப் பிரியும் 
பிரிவும் ஓர் யாண்டின் எல்லையினை உடையவாம் என்ற 


வாறு . 


பரத்தையிற் பிரிவுக்கும் காவல் பிரிவுக்கும் கால வரை 
யறை கூறார் ஆயினார் , அவை காடு இடையிட்டும் நாடு 
இடையிட்டும் பிரியப்படாமையின் . 

86 


ஒத்த நூற்பாக்கள் 


. 


. 


190 


வேந்துறு தொழிலே யாண்டினது அகமே . 

தொல் . பொ . 189 
ஏனைய பிரிவும் அவ்வயின் நிலையும் . 
பிரிவின் நீட்டம் நிலம்பெயர்ந்து உறைவோர்க்கு 
உரியது அன்றே யாண்டுவரை யறுத்தல் . 

இறை . கள . 41 

86 
பூப்பும் கூட்டமும் 
பூத்த காலைப் புனை இழை மனைவியை 
நீர்ஆ டியபின் ஈராறு நாளும் 


459 


அகத்திணையியல் - நூற்பா-87 

229 
கருவயிற்று உறூஉம் காலம் ஆதலின் 
பிரியப் பெறாஅன் பரத்தையின் பிரிவோன் . 
இது பரத்தையின் பிரியும் தலைவற்கு உரியது ஓர் 
இயல்பு உணர்த்துகின்றது . 


( இ - ள் ) நீராடிய பின் பன்னிருநாளும் கரு வயிற்றின் 
கண் படும்காலம் ஆதலான் , பரத்தையின் பிரியும் தலைவன் 
அப்பன்னிருநாளும் தலைவியைப் பிரியப் பெறான் , பூப்பு 
நிகழும் காலத்து என்றவாறு . 


தீன்ண்டாநாள் முந்நாளும் நோக்கார் நீர் ஆடியபின் 
ஈராறு நாளும் இகவற்க என்பதே 
பேரறி வாளர் துணிபு . 

( ஆசாரக்கோவை 42 ) 


என்றார் பெருவாயில் முள்ளியாரும் என்க . 


87 


விளக்கம் 


பூப்புப் புறப்பட்டஞான்று நின்றகரு வயிற்றில் அழி 
யும் ; இரண்டாம் நாள் நின்ற கரு வயிற்றிலே சாம் ; மூன்றாம் 
நாள் நின்ற கரு குறுவாழ்க்கைத்தாம் ; வாழினும் திருவின் 
றாம் ; ஆதலின் கூட்டம் தக்கதன்று என்பது . 

இறை . கள . 43 உரை 


ஒத்த நூற்பாக்கள் 


பூப்பின் புறப்பாடு ஈராறு நாளும் 
நீத்தகன்று உறையார் என்மனார் புலவர் 
பரத்தையின் பிரியும் காலை யான . தொல் . பொ . 187 


பரத்தையிற் பிரிந்த கிழவோன் மனைவி 
பூப்பின் புறப்பாடு ஈராறு நாளும் 
நீத்தகன்று உறைதல் குறத்தாறு அன்றே . 

இறை. கள , 43 


230 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


. 


பூப்புமுதல் முந்நாள் புணரார் புணரின் 
யாப்புறு மரபின் ஐயரும் அமரரும் 
யாத்த கரணம் அழியும் என்ப , 
முழுதும் 


43 உரை 


ந . அ 91 


87 


460 


ஓதற்பிரிவுக்குச் சிறப்பு விதி 
ஓதற்கு அகன்றோன் ஒழிந்து இடைமீண்டு 
போதற்கு இயையவும் புலம்பவும் பெறாஅன் 


இஃது ஓதற்குப் பிரியும் தலைமகனால் நிகழ்த்துதற்கு 
ஆகாத செய்தி கூறுகின்றது . 


( இ - ள் ) ஓதற்குப் பிரிந்த தலைமகன் ஏனையோர் போல 
அவ்வோ தலை ஒழிந்து இடையே மீண்டு வருதற்கு உடன் 
படவும் , அவ்விடத்துத் தலைமகளை நினைந்து புலம்பவும் 
தகான் என்றவாறு . 

88 
ஒத்த நூற்பா 


முழுதும் - 


ந.அ. 92 


88 


தூது - துணை வயின் பிரிவு -இவற்றிற்குச் சிறப்பு விதி 
461 

தூதும் துணையும் ஏது வாகச் 
சென்றோன் அவ்வினை நின்று நீட் டிப்புழிப் 
புலந்து பாசறைப் புலம்பவும் பெறுமே 
இது தூதும் துணையும் காரணமாகப் பிரிந்த தலைவற்கு 
ஆவது ஒரு வேறுபாடு கூறுகின்றது . 


( இ - ள் ) தூது காரணமாகவும் உதவி காரணமாகவும் 
பிரிந்த தலைவன் அத்தொழில்கள் அப்பிரிவிற்கு உரிய ஓர் 
யாண்டின்கண் முடியாது நீட்டித்த காலத்து , பாசறைக் 
கண்ணே இருந்து வெறுத்துப் புலம்புதல் செய்யவும் பெறும் 
என்றவாறு . 
உம்மையால் புலம்பல் ஒருதலை அன்று என்க . 

89 


அகத்திணையியல் - நூற்பா- 89 , 90 


231 


ந அ . 93 


ஒத்த நூற்பா 
பாசறைப் புலம்பலும் 

தொல் . பொ . 41 
முழுதும் 

89 
தலைவியின் கற்புக்காலத்து ஒழுகலாறுகள் 
462 

பூத்தமை சேடியின் புரவலர்க்கு உணர்த்தலும் 
நீத்தமை பொறாஅது நின்றுகிழ வோனைப் 
பழிக்கும் காமக் கிழத்தியைக் கழறலும் 
கிழவோற் கழறலும் வழிமுறை மனைவியைக் 
கொழநனொடு உவந்து எதிர் கோடலும் அவனோடும் 
பாங்கொடும் பரத்தையைப் பழித்தலும் நீங்கிப் 
புறநகர்க் கணவனோடு போகிச் செறிமலர்ச் 
சோலையும் காவும் மாலை அங் கழனியும் 
மாலைவெள் ளருவியும் மலையும் கானமும் 
கண்டுவிளை யாடலும் கடும்புனல் யாறும் 
வண்டு இமிர் கமல வாவியும் குளனும் 
ஆடிவிளை யாடலும் கூடும் கிழத்திக்கு . 
இது தலைவிக்குக் கற்புக்கால 

எலத்துக்கு 

உரிய 

ஒழுகலாறு 
எல்லாம் தொகுத்து உணர்த்துகின்றது . 

( இ - ள் ) பூத்தமை சேடியின் புரவலர்க்கு உணர்த்தல் 
முதலாகக் குளன் ஆடல் ஈறாகச் சொல்லப்பட்டன எல்லாம் 
கற்புக்காலத்துத் தலைமகட்குப் பொருந்தும் என்றவாறு . 
கற்பு என்பது அதிகாரத்தான் வந்தது . 
இவற்றுள் , தலைவி புனல் ஆடற்குச் செய்யுள் : 
அடங்கா அசுரர் குலம் அறுத் தோர் அத்தி ஊரர்வென்றி 
மடங்கா தநேமி வரதர் தன் நாட்டில்தன் மைந்தனுடன் 
முடங்காமல் அந்த மனைவியும் போய்முயன்று ஊரனுடன் 
தடங்காவும் யாறும் குளனும் சென்று ஆடவும் தக்கதுவே . 


( அத்தியூர்க்கோவை ) 


எனவும் , 


232 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

பரத்தையைப் பழித்தற்குச் செய்யுள் : 


முருகார் முளரியும் முள்ளியும் முண்டக மூரி அரம் 
பொருகார் இரும்பும் கனகமும் பொன் பொங்கு தாரகையும் 
குருகார் குறுங்கழிக் கெண்டையும் நேர்எம் குரிசிலுக்கு 
வருகாதல் நல்கிய எங்கையும் யானும் மடந்தையரே . 

( அம்பி 431 ) 
எனவும் வரும் . 


ஏனையவற்றிற்கு உதாரணம் மேல் வந்துழிக் காண்க 90 


விளக்கம் 


தலைவி தான் பூப்பு எய்திய செயலைச் செவ்வணி அணிந்த 
சேடி வாயிலாகத் தலைவனுக்கு உணர்த்தலும் , உடனே 
தலைவன் பிரிந்துவிடுவான் ஆதலின் அதனைப்பொறாது பழிக் 
கும் காமக்கிழத்தியைப் பழித்தலும் , பரத்தைமை கொண்ட 
கிழவனை இடித்து உரைத்தலும் , தலைவன் பின்னர்வரைந்த 
தலைவியை அவனோடு எதிர்கொண்டு அழைத்தலும் , அவ 
ளொடும் தோழியரொடும் சேர்ந்துகொண்டு பரத்தையைப் 
பழித்தலும் , தலைவனோடு ஊருக்கு வெளியே புறப்பட்டு 
மலர்ச்சோலைகள் தோட்டங்கள் வயல்கள் அருவிகள் மலைகள் 
காடுகள் இவற்றைக் கண்டு விளையாடலும் ஆறும் ஓடையும் 
குளனும் ஆடி விளையாடலும் கற்புக்காலத்தில் தலைவிக்கு 
நிகழ்வனவாம் என்றவாறு . 


. 


அடங்கா அசுரர் 


பகைவரை அழித்துச் சக்கரப்படை ஏந்திய அத்தி 
ஊரர் ஆகிய வரதர் நாட்டிலே தன் மைந்தனையும் அழைத் 
துக் கொண்டு வீட்டை வீடுத்துத் தலைவி தலைவனுடன் 
போய்க் காவும் யாறும் குனனும் ஆடத்தக்க பருவம் வந்தது 
என்றவாறு . 


அகத்திணையியல் - நூற்பா-90 , 91 


233 


முருகார் முளரியும் - 

தலைவி , யானும் பரத்தையும் மன்மதன் போன்ற 
என் தலைவனுக்கு முறையே தாமரையும் முள்ளியும் , பொன் 
னும் இரும்பும் , விண்மீனும் கெண்டை மீனும் போல் வேம் 
என்று தன்னோடு ஒப்பிட்டுப் பரத்தையைப் பழித்தவாறு . 

யாறும் குளமும் காவும் ஆடிப் 
பதிஇகந்து வருதலும் உரித்து என மொழிப . 

தொல் . பொ . 191 
முழுதும் - 

90 


ந.அ. 94 


பாணன் தொழில்கள் 
463 வாயில் வேண்டலும் வாயில்நேர் வித்தலும் 

சேயிழை ஊடல் தீர்த்தலும் போயுழி 
அவள் நலம் தொலைவுகண்டு அழுங்கலும் அவன்வயின் 
செல்ல விரும்பலும் சென்று அவற்கு உணர்த்தலும் 
சொல்லிய கூற்று எனச் சொல்லும் கிழவோன் 
வரவு மீண்டுவந்து அரிவைக்கு உணர்த்தலும் 
அணிநலம் பெற்றமை அறியான் போன்று அவட் 
பணிவோடு வினாதலும் பாணற்கு உரிய . 
இது மேல் கூறிப்போந்த வாயில்களுள் பாணற்கு உரி 
யன எல்லாம் தொகுத்து உணர்த்துகின்றது . 

( இ - ள் ) வாயில்வேண்டல் முதலா கச் சொல்லப்பட்டன 
எல்லாம் பாணற்கு உரியனவாம் என்றவாறு . 

91 


. 


விளக்கம் 


மேற்கூறிப்போந்த - 14 ஆம் நூற்பாவில் கூறிய , 
தலைவியை வாயில்வேண்டி உடன்படச்செய்தலும் , அவள் 
ஊடலை நீக்குதலும் , தலைவன் தலைவியைப் பிரிந்து சென்ற 


30 


234 இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
வழி அவள் அழகு அழிவு கண்டு வருந்தலும் , தலைவன் 
பிரிந்து சென்ற இடம் நோக்கிச் செல்லுதலை விரும்பலும் , 
தலைவனிடம் தலைவி நிலையை உரைத்தலும் , தன்னிடம் உரை 
யாடிய தலைவன் மீண்டுவரும் நாளினைத் தலைவிக்குக் கூற 
லும் , தலைவன் வந்தபின் தலைவீ மகிழ்ச்சியால் திளைக்கும் 
போது தான் வந்து தலைவன் வருகையை அறியாதான் போல 
அதுபற்றித் தலைவியை வினவுதலும் பாணனுக்கு உரிய 
தொழில்களாம் என்றவாறு . 


ஒத்த நூற்பாக்கள் 


வாயில்களுக்குப் பொது இலக்கணம் 


. 


கற்புறு காமமும் நற்பால் ஒழுக்கமும் 
மெல்லியல் பொறையும் நிறையும் வல்லிதின் 
விருந்து புறந் தருதலும் சுற்றம் ஓம்பலும் 
பிறவும் அன்ன கிழவோள் மாண்புகள் 
முகம்புகல் முறைமையின் கிழவோற்கு உரைத்தல் 
அகம்புகல் மரபின் வாயில்கட்கு உரிய . 


தொல் . பொ . 152 


மனைவி தலைத்தாள் கிழவோன் கொடுமை 
தம்முள ஆதல் வாயில்கட்கு இல்லை . 


16. ) 


166 


1 


167 


. 


மனைவி முன்னர்க் கையறு கிளவி 
மனை விக்கு உறுதி உள் வழி உண்டே . 
முன்னிலைப் புறமொழி எல்லா வாயிற்கும் 
பின்னிலைத் தோன்றும் என்மனார் புலவர் . 
எல்லா வாயிலும் இருவர் தோத்தும் 
புல்லிய மகிழ்ச்சிப் பொருள என்ப . 
அன்பு தலைப் பிரிந்த கிளவி தோன்றின் 
சிறைப்புறம் குறித்தன்று என்மனார் புலவர் . 
தொல்லவை உரைத்தலும் நுகர்ச்சி ஏற்றலும் 
பல்லாற் றானும் ஊடலில் தணித்தலும் 


173 


179 


அகத்திணையியல் - நூற்பா-91 , 92 

235 
உறுதி காட்டலும் அறிவுமெய் நிறுத்தலும் 
ஏ துவின் உணர்த்தலும் துணிவு காட்டலும் 
அணிநிலை உரைத்தலும் கூத்தர் மேன . 

168 
நிலம் பெயர்ந்து உறைதல் வரைநிலை உரைத்தல் 
கூத்தர்க்கும் பாணர்க்கும் யாத்தவை உரிய 

தொல் . பொ . 169 
முழுதும் - 

91 


A 


ந . அ . 95 


விறலி தொழில்கள் 
464 செலவில் தேற்றலும் புலவியில் தணித்தலும் 

வாயில் வேண்டலும் வாயில் நேர் வித்தலும் 
தெரி இழை விறலிக்கு உரிய ஆகும் . 
இது விறலிக்கு உரியன எல்லாம் தொகுத்து உணர்த்து 


கின்றது . 


ன 


( இ - ள் ) செலவின் தேற்றல் முதலாகச் சொல்லப்பட்டன 
எல்லாம் விறலிக்கு உரியனவாம் என்றவாறு . 

92 


விளக்கம் 


தலைவனுடைய கல்வி முதலிய பிரிவின்கண் தலைவிக்கு 
ஆறுதல்மொழி கூறுதலும் , தலைவனுடைய பாத்தையிற் 
பிரிவின்கண் தலைவியினுடைய புலவியைத் தீர்த்தலும் , தலைவ 
னுடைய வாயிலாகச் சென்று தலைவியின் ஊடல் தீருமாறு 
வேண்டலும் , ஊடல் தீர்த்து இருவரையும் கூட்டுவித்தலும் 
விறலியின் தொழில்களாம் . 

காண்பாருக்கு மெய்ப்பாடு தோன்றுமாறு ஆடுதலின் 
கூத்தி விறலி எனப்பட்டாள் . விறல்- மெய்ப்பாடு . 


ஒத்த நூற்பா 


முழுதும் - 


ந.அ. 96 


92 


236 


465 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

கூத்தன் தொழில்கள் 
செல்வம் வாழ்த்தலும் நல்லறிவு கொளுத்தலும் 
கலன் அணிபு உணர்த்தலும் காமநுகர்பு உணர்த்தலும் 
புலவிமுதிர் காலைப் புலம்கொள ஏதுவின் 
தேற்றலும் சேய்மை செப்பலும் பாசறை 
மேல்சென்று உரைத்தலும் மீண்டுவரவு உரைத்தலும் 
கூற்று அரு மரபின் கூத்தற்கு உரிய . 


இது கூத்தற்கு உரியன எல்லாம் தொகுத்து உணர்த்து 


கின்றது . 


( இ - ள் ) செல்வம் வாழ்த்தல் முதலாகச் சொல்லப்பட்டன 
எல்லாம் கூத்தற்கு உரியனவாம் என்றவாறு .. 

93 


விளக்கம் 


தலைவனுடைய செல்வத்தை வாழ்த்தலும் , இல்லறத்தை 
இனிது நடத்தற்குரிய வாய்ப்புக்களைக் கூறலும் , அணிகலன் 
களை 

நலனுற அணியும் முறைமைகளை உணர்த்தலும் , 
இன்பம் துய்க்கும் வாய்ப்புக்களை விளக்கலும் , தலைவிக்கு 
ஊடல் ஏற்படுங்காலை அவள் புலவீ தீர்ந்து தலைவனோடு 
கூடும் வகையில் காரணங்கள் பல காட்டி அவள் உள்ளத் 
தைத் தெளிவித்தலும் , தலைவன் பிரியக் கருதுங்காலை அவன் 
செல்ல இருக்கும் தேயத்தின் சேய்மைபற்றிக் கூறலும் , தலை 
வன் போர்வயின் பிரிந்தகாலைத் தலைவி நிலையை அவன் 
தங்கியிருந்த பாசறைக்குச் சென்று உணர்த்தலும் , தலைவன் 
மீண்டு வரும் நாளைத் தலைவிக்கு உணர்த்தலும் கூத்தன் 
தொழில்களாம் . 

ஒத்த நூற்பா 


* தொல்லவை உரைத்தலும் 


.. 


.... 


கூத்தர்மேன . 
தொல் . பொ . 168 


முழுதும் - 


ந . அ . 97 


93 


அகத்திணையியல் - நூற்பா -94 


237 


இளையோர் தொழில்கள் 
466 

மடந்தையை வாயில் வேண்டலும் வாயில் 
உடன்படுத் தலும் அவள் ஊடல் தீர்த்தலும் 
கொற்றவற் காத்தலும் குற்றேவல் செய்தலும் 
சென்று முன் வரவு செப்பலும் பாசறை 
ஒன்றி நின்று உரைத்தலும் வினைமுடிபு உரைத்தலும் 
வழி இயல்பு கூறலும் வழியிடைக் கண்டன 
மொழிதலும் இளையோர் தொழில் என மொழிப . 
இஃது இளையோர்க்கு உரியன எல்லாம் தொகுத்து 
உணர்த்துகின்றது . 


( இ - ள் ) மடந்தையை வாயில்வேண்டல் 

முதலாகச் 
சொல்லப்பட்டன எல்லாம் இளையோர்க்கு உரிய தொழில்க 
ளாம் எனக் கூறுவர் என்றவாறு . 

94 
விளக்கம் 


தலைவன் பரத்தையிற் பிரிந்தவழித் தலைவியை வாயில் 
வேண்டலும் , தலைவியைத் தலைவன் ஏற்றுக்கோடற்கு 
உடன்படச்செய்தலும் , மீண்டும் ஊடல் 

நிகழாதவாறு 
அமைதி உறச்செய்தலும் , தலைவனை உடன் இருந்து காத்த 
லும் , அவற்குக் குற்றேவல் செய்தலும் , தலைவன் பகைவயின் 
பிரிவு முதலியவற்றிலிருந்து மீண்டு வரும்முன் தாம் வந்து 
அவன் வரும் நாளினைத் தலைவியிடம் கூறலும் , அவன் 
செய்த செயற்கருஞ் செயல்களை அவன் பக்கல் நின்று தலை 
விக்கு உரைத்தலும் , எடுத்துக்கொண்ட வினையின் வெற்றி 
முடிபை உணர்த்தலும் அவன் மீண்டு வரும் வழி இயல்பினை 
யும் அவ்வழியில் தாம் கண்டனவற்றையும் கூறுதலும் இளை 
யோர் தொழில்களாம் என்றவாறு . 


ஒத்த நூற்பாக்கள் 


1 


ஆற்றது பண்பும் கருமத்து விளைவும் , 
ஏவல் முடிவும் வீனாவும் செப்பும் 


238 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


ஆற்றிடைக் கண்ட பொருளும் இறைச்சியும் 
தோற்றம் சான்ற அன்னவை பிறவும் 
இளையோர்க்கு உரிய கிளவி என்ப . தொல் . பொ .170 


, 


உழைக்குறுந் தொழிலும் காப்பும் உயர்ந் தோர்க்கு 
நடக்கை எல்லாம் அவர்கண் படுமே . 

தொல் . பொ . 171 
முழுதும் 

94 


ந.அ. 98 


467 


கண்டோர் தொழில்கள் 
தீதுடைப் புலவி தீர்த்தலும் அவன்வரல் 
காதலிக்கு உரைத்தலும் கண்டோர்க்கு உரிய 


இது கண்டோர்க்கு உரியன எல்லாம் தொகுத்து 
உணர்த்துகின்றது . 

( இ - ள் ) புலவி தீர்த்தல் முதலாகிய எல்லாம் கண் 
டோர்க்கு உரியனவாம் என்றவாறு . 

95 


விளக்கம் 


தலைவியின் புலவியை ஊடற்காலத்துத் தீர்த்தலும் , 
பரத்தையின் பிரிவு ஒழித்து ஏனைய பிரிவுகளில் தலைவன் 
மீண்டு வருதலைத் தலைவிக்கு உணர்த்தலும் கண்டோர்க்கு 
உரிய செயல்களாம் என்றவாறு . 


ஒத்த நூற்பா 


முழுதும் 


ந.அ. 99 


93 


பார்ப்பனப் பாங்கன் தொழில் 


468 


இளமையும் யாக்கையும் வளமையும் ஏனாம் 
நிலையாத் தன்மை நிலை எடுத்து உரைத்தலும் 
செலவு அழுங்கு வித்தலும் செலவு உடன் படுத்தலும் 
பிறவும் எல்லாம் மறையோற்கு உரிய . 


அகத்திணையியல் - நூற்பா-96 , 97 

23 ) 
இஃது இருவகைப் பாங்கருள் பார்ப்பனப் பாங்கற்கு 
உரியன எல்லாம் தொகுத்து உணர்த்துகின்றது . 

( இ - ள் ) இளமை முதலாயினவும் அவைபோல்வன பிற 
வும் நிலையாத இயல்பின் நிலைமையை எடுத்துக்கூறலும் ,, 
செலவு அழுங்குவித்தலும் , செலவு உடன்படுத்தலும் , பிறவும் 
எல்லாம் பார்ப்பனப் பாங்கற்கு உரியவையாம் என்றவாறு . 

96 
ஒத்த நூற்பாக்கள் 
‘ காம நிலை உரைத்தலும் தேர் நிலை உரைத்தலும் 
கிழவோன் குறிப்பினை எடுத்தனர் மொழிதலும் 
மாவொடு பட்ட நிமித்தம் கூறலும் 
செலவுறு கிளவியும் செலவு அழுங்கு கிளவியும் 
அன்னவை பிறவும் பார்ப்பார்க்கு உரிய . 

தொல் . பொ . 177 
* மொழிஎதிர் மொழிதல் பாங்கற்கு உரித்தே , ,, 182 
‘ குறித்து எதிர் மொழிதல் அஃகித் தோன்றும் . ,, 183 
முழுதும் 

96 


ந.அ. 100 


வேளாளப்பாங்கன் தொழில் 


469 


நன்மையின் நிறுத்தலும் நீமையின் அகற்றலும் 
சொன்னவை பிறவும் சூத்திரற்கு உரிய . 


இது சூத்திரப்பாங்கற்கு உரியன எல்லாம் தொகுத்து 
உணர்த்துகின்றது . 

( இ -ள் ) நன்மையின் நிறுத்தலும் , தீமையின் விலக்க 
லும் , மேற்கூறிப்போந்த பிறவும் சூத்திரப்பாங்கற்கு உரி 
யனவாம் என்றவாறு . 
சொன்னவையும் பிறவும் என்க . பிறவாவன வாயில் 

97 
வேண்டல் முதலாயின . 


240 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


விளக்கம் 


பாங்கனோரின் ( இறை கள . 3 ) என்றதொடரால் , 
முதல்முதல் இருவகைப்பாங்கர் இறையனார் களவியல் உரை 
யிலேயே சுட்டப்படுகின்றனர் . 


ஒத்த நூற்பா 


முழுதும் 


ந.அ. 101 


97 


பாகன் தொழில்கள் 


470 


சேயிழைக் கிழத்தியை வாயில் வேண்டலும் 
வாயில்நேர் வித்தலும் வயங்குதுனி தீர்த்தலும் 
வினைமுடித் ததன்பின் வியன்பதி சேய்த்து என 
இனைவோற் றேற்றலும் பாகற்கு இயல்பே. 


இது பாகற்கு உரியன எல்லாம் தொகுத்து உணர்த்து 


கின்றது . 


முதலாகச் 


( இ - ள் ) தலைமகளை வாயில் வேண்டல் 
சொல்லப்பட்டன எல்லாம் பாகற்கு இயல்பாம் என்றவாறு . 

98 
விளக்கம் 


கிழவி நிலையே வினை இடத்து உரையார் 
வென்றிக் காலத்து விளங்கித் தோன்றும் . 

தொல் . பொ . 186 
வினைவயின் பிரிந்தோன் மீண்டுவரு காலை 
இடைச்சுர மருங்கின் தவிர் தல் இல்லை . 

194 


இவ்விதிகளால் தலைவன் வினைமுற்றிய பிறகே தலைவி 
யின் நினைவு மேலிட்டுச் சுரத்திடைக் காலம் தாழ்த்தாது 
மீண்டு வருதலை விரும்புவான் என்பதும் , மீட்சிக்குப் பாகன் 
மிகவும் உதவுவான் என்பதும் கொள்க . 


அகத்திணையியல் -நூற்பா- 98-100 


241 


ஒத்த நூற்பா 


93 


ந . அ . 102 


471 


முழுதும் - 

பாங்கி தொழில்கள் 
பிரிவுழி விலக்கலும் பிரிவு உடன் படுத்தலும் 
பிரிவுழித் தேற்றலும் பிரிவுழி அழுங்கலும் 
பிறவும் உரிய இறைவளைப் பாங்கிக்கு . 


இது பாங்கிக்கு உரியன எல்லாம் தொகுத்து உணர்த்து 


கின்றது . 


( இ - ள் ) பிரிவுழிக்கலங்கல் முதலாகச் சொல்லப்பட்டன 
வும் பிறவும் எல்லாம் பாங்கிக்கு உரியனவாம் என்றவாறு . 
பிற ஆவன வாயில்வேண்டல் முதலாயின. 

99 


விளக்கம் 


தலைவி நலன் குறித்த எல்லாச் செயல்களும் தோழிக்கே 
முதற்கண் உரியன என்பது . 


ஒத்த நூற்பா 


முழுதும் - 


ந . அ 103 


99 


செவிலி - அறிவர் - தொழில்கள் 
472 முன்வரு நீதியும் முயங்கியல் முறையும் 

பின்வரும் பெற்றியும் பிறவும் எல்லாம் 
தெற்றெனக் கூறல் செவிலித் தாய்க்கும் 
உற்ற அறிவர்க்கும் உரிய ஆகும் . 
இது செவிலித்தாய்க்கும் அறிவர்க்கும் உரியன எல்லாம் 
தொகுத்து உணர்த்துகின்றது . 


31 


242 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
( இ - ள் ) முன்வருநீதி முதலாகச் சொல்லப்பட்டனவும் 
பிறவும் எல்லாம் தெளியச்சொல்லுதல் செவிலித்தாய்க்கும் 
பொருந்திய அறிவர்க்கும் உரியனவாம் என்றவாறு . 
பிறஆவன வாயில்வேண்டல் முதலாயின . 

100 


விளக்கம் 


இல்லற நெறிமுறை , தலைவியைக் கூடுதற்குரிய நன்னாட் 
கள் , அதனால் பினனர் இல்வாழ்க்கை சிறக்கும் பெற்றி 
முதலியகூறல் , வாயில்வேண்டல் ஆகிய பலவும் செவிலித் 
தாய்க்கும் அறிவர்க்கும் உரியவாம் என்றவாறு . 


. 


5 


154 


ஒத்த நூற்பாக்கள் 
கழிவினும் வரவினும் நிகழ்வினும் வழிகொள 
நல்லவை உரைத்தலும் அல்லவை கடிதலும் 
செவிலிக்கு உரிய ஆகும் என்ப . தொல் . பொ . 153 
செவிலி கிளவி அறிவர்க்கும் உரிய . 
இடித்துவரை நிறுத்தலும் அவரது ஆகும் 
கிழவனும் கிழத்தியும் அவர்வரை நிற்றலின் . 
வருத்தம் மிகுதி கட்டுங் காலை 
உரித்து என மொழிப வாழ்க்கையுள் இரக்கம் . 

226 
முழுதும் 


11 


155 


I 


ந.அ. 104 

100 


காமக் கிழத்தியர் தொழில்கள் 


473 குடிப்பிறந் தோரை வடுப்படுத்து உரைத்தலும் 

மனைவியைப் பழித்தலும் வாடா ஊடலுள் 
அனையவட் கழறலும் மனைவிக்கு அமைந்த 
ஒழுக்கமும் காமக் கிழத்தியர்க்கு உரிய . 
இது காமக்கிழத்தியர்க்கு உரியன எல்லாம் தொகுத்து 
உணர்த்துகின்றது . 


அகத்திணையியல் - நூற்பா-101 , 102 243 
( இ - ள் ) குடிப்பிறந்தோரை வடுப்படுத்து உரைத்தல் 
முதலாகச் சொல்லப்பட்டன எல்லாம் காமக்கிழத்தியருக்கு 
உரியனவாம் என்றவாறு . 

101 
விளக்கம் 


நற்குடிமகளிரைக் குறைகூறுதலும் , தலைவியைப் பழித் 
தலும் , தலைவி ஊடல்கேட்டு அவளை இடித்து உரைத்தலும் , 
மனைவிக்கு அமைந்த நற்பண்புகள் கோடலும் காமக்கிழத் 
தியர்க்கு உரியனவாம் . 


ஒத்த நூற்பாக்கள் 


புல்லுதல் மயக்கும் புலவிக் கண்ணும் 
இல்லோர் செய்வினை இகழ்ச்சிக் கண்ணும் 
பல்வேறு புதல்வர்க் கண்டு நனி உவப்பினும் 
மறையின் தந்த மனையோள் செய்வினை 
பொறையின்று பெருகிய பருவரற் கண்ணும் 
காதல் சோர்வின் கடப்பாடு ஆண்மையின் 
தாய் போல் தழீ இக் கழறி அம் மனைவியைக் 
காய்வின்று அவன்வயின் பொருத்தற் கண்ணும் 
இன்னகைப் புதல்வனைத் தழீஇ இழை அணிந்து 
பின்னர் வந்த வாயிற் கண்ணும் 
மனையோள் ஒத்தலின் தன்னோர் அன்னோர் 
மிகைபடக் குறித்த கொள்கைக் கண்ணும் 
எண்ணிய பண்ணை என்று இவற்றொடு பிறவும் 
கண்ணிய காமக் கிழத்தியர் மேன . தொல் . பொ 151 
முழுதும் 

101 


ந.அ. 105 


474 


பரத்தையர் தொழில் 
கிழவோன் தன்னையும் கிழத்தி தன்னையும் 
இகழ்தலும் தம்மைப் புகழ்தலும் நிகழ்பொருள் 
காத்தலும் பரத்தையர் கடன்என மொழிப . 


244 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


இது பரத்தையர்க்கு உரியன எல்லாம் தொகுத்து 
உணர்த்துகின்றது . 


( இ - ள் ) தலைமகனையும் தலைமகளையும் இகழ்தல் முத 
லாகச் சொல்லப்பட்டன எல்லாம் பரத்தையர் முறைமை 
என்று கூறுவர் ஆசிரியர் என்றவாறு . 


இவற்றுள் , கிழவோற் பழித்தலுக்குச் செய்யுள் : 
கோடலஞ் செங்கைால் லார்கொங்கை ஏற்றமென் கொங்கினுடன் 
பாடலங் காவும் பருமணல் குன்றும் பயின்று நம்பால் 
ஆடலும் பாடலுங் கண்டுங்கொண் டாடுவ தன்றியன்பின் 
ஊடலும் கூடலும் உண்டுகொல்லோ பொய்கை ஊரனுக்கே . 

அம்பி . 482 
எனவும் , 


தலைவியை இகழ்தற்குச் செய்யுள் : 
தேமே குவளையுஞ் செந்நெலுங் கன்னலுஞ் சேரநன்னர் 
ஆமேய் கழனி அகன்புனல் ஊரன் அகலமெல்லாம் 
யாமே விரும்பினம் என்றெம்மை ஏசுவர்போலத் தம்மைத் 
தாமே பழிப்பர் தலைவியர் தாமும் தனம்படைத்தே . 
எனவும் , 


பரத்தையர் தம்மைப் புகழ்தற்குச் செய்யுள் : 
அரியார் விழிவஞ்சி ஆயமும் தானும் அகன் துறைவாய் 
வீரியார் நறுந்தொடை மன்புறம் காப்பினும் என்புறமே 
புரியா தொழிகுவ னேலழி யாத புகழ்படையாக் 
கரியார் திருவில் தரியாது உடைகஎன் கைச்சங்கமே . 

அம்பி . 476 
எனவும் வரும் . 
நிகழ் பொருள் காத்தற்கு உதாரணம் வந்துழிக் காண்க . 

102 


அகத்திணையியல் - நூற்பா -102 


2-15 


விளக்கம் 


கோடலஞ்செங்கை - தலைவியரோடு கூடிய சுவட் 
டுடனே பாதிரிமரச் சோலைகளிலும் மணற்குன்றங்களிலும் 
பழகி நம்மிடையே ஆடலும் பாடலும் கண்டு பாராட்டு 
வதைத் தவிர , நம்மிடம் அன்போடு ஊடலும் கூடலும் 
நிகழ்த்துபவன் அல்லன் தலைவன் என்றவாறு . 


தேமேகுவளையும் 


- 


. 


தலைவியர் தலைவரைக் கவர்ச்சி செய்வதற்குரிய தனங் 
களை உடையவராய் இருந்தும் , செந்நெல்லையும் கரும்பையும் 
குவளையுடன் இடைதெரிபு இன்றி மாடுகள் மேயும் வயல் 
களை உடைய ஊரனுடைய மார்பினை யாமே விரும்பிக் கைப் 
பற்றினேம் என்று ஏசுவது தம்மைத்தாமே ஏசிக்கொள்வதே 
யாம் என்றவாறு . 

அரியார்விழி - 


. 


தலைவி தலைவனைத் தன் ஆயத்தாரோடு புறம் போகாது 
காப்பினும் , அவளை விடுத்து என்னிடம் அவன் வாராது ஒழி 
யின் , கீழ்மக்கள் செல்வம் போல என் கை வளையல்கள் உடை 
பட்டுச் சிதைவன ஆகுக என்றவாறு . 


ஒத்த நூற்பா 


முழுதும் 


ந.அ. 106 


102 


பரத்தையருக்கு உரிய வேறுபாடு 
415 பரத்தையர் காதல் பரத்தையைப் புகழ்தலும் 

தம்மை இகழ்தலும் தம்முளும் கூறுப . 
இது பரத்தையர்க்கு உரியது ஒரு வேறுபாடு கூறு 


கின்றது . 


245 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


( இ - ள் ) காதல் பரத்தையைப் புகழ்தலும் தம்மை இகழ் 
தலும் தம்முள்ளேயும் கூறுவர் பரத்தையர் என்றவாறு . 


பரத்தையர் காதல் பரத்தையைப் புகழ்ந்து தம்மை இகழ் 
தற்குச் செய்யுள் : 
திணை காணும் நன்னிதி அன்னானைத் தன்வசம் செய்தவஞ்சி 
இணைகாணும் மாமூலைத் தோற்றங்கண் டீர் அந்தத் தோன்றலம்பொன் 
பணை காணும் திண்புயம் புல்லாது வீணில் பருத்தகொங்கை 
இணைகாள் உமக்கிந்த மேப்பா டுறுவ ( து ) இயல்பல்லவே . 
எனவரும் . 

103 
விளக்கம் 
திணைகாணும் - 


. 


தன் தனங்களால் தலைவனைத் தன்பக்கல் கவர்ச்சி 
செய்த காதல் பரத்தையின் தனங்களைக்கண்டும் , அவன் மார் 
பினைக் கைப்பற்றித் தழுவும் ஆற்றல் அற்ற என் கொங்கை 
களே ! உ . மக்குக் கச்சினாலும் அணிகலன்களாலும் சிறப்புச் 
செய்து வைத்தேமாக அந்நலன்களால் நீயிர் மேம்படுவது 
தக்கதன்று என்று சேரிப்பரத்தை 

தன் கொங்கைகளைப் 
பழித்தவாறு . 

ஒத்த நூற்பா 
முழுதும் - 

103 
இளையர் இயல் 
476 

இளையர் கிழவோற்கு இரவும் பகலும் 
களைதல் இல்லாக் கவயம் போல்வர் . 
இது மேற்கூறிப்போந்த இளையர் 

ஆவார் இவர் 


ந 8 . 107 


என்கின்றது . 


( இ - ள் ) இளையர் ஆவார் தலைமகற்கு நீங்காக் கவசம் 
போலும் தன்மையர் இரவும் பகலும் என்றவாறு . 

104 


ஒத்த நூற்பா 


முழுதும் - 


ந அ . 108 


அகத்திணையியல் - நூற்பா- 105 , 106 


247 


477 


பாங்கர் இயல் 
இருவகைப் பாங்கரும் ஒருபெருங் குரிசிற்கு 
இன்னுயிர்த் துணையாய் இருபெருங் குரவரும் 
தம்வசப் படுத்த தன்மை யோரே . 


இது பாங்கர் ஆவார் இவர் என்கின்றது . 

( இ - ள் ) பார்ப்பனப் பாங்கரும் சூத்திரப் பாங்கரும் 
எனும் இருதிறத்தோரும் , தலைமகற்கு இனிய உயிர் துணை 
யாக அவன் தாயும் தந்தையும் அவனை அடைக்கலமாகக் 
கொடுக்கப்பட்ட தன்மையோர் என்றவாறு . 

105 


விளக்கம் 


இருமுது குரவராலும் இவனை எம்போலக் கொண்டு 
ஒழுகு என்று தலைமகற்குக் காட்டிக் கொடுக்கப்பட்டான் 
பாங்கன் என்பதூஉம் , நீயும் எம் போலத் தீயன கண்டு பண் 
பான இடத்து அடக்குவாயாக என்று பாங்கற்குக் காட் 
டிக் கொடுக்கப்பட்டான் தலைவன் என்பதூஉம் கொள்க . 
இறை . கள . 3 உரை . 

ஒத்த நூற்பா 
முழுதும் 

105 
தோழி இயல் 
478 

தோழி செவிலி மகளாய்ச் சூழ்தலோடு 
உசாத்துணை ஆகி அசாத்தணி வித்தற்கு 
உரிய காதல் மருவிய துணையே . 


ந . அ. 109 


இது தோழி ஆவாள் இவள் என்கின்றது . 

( இ - ள் ) தோழி என்பாள் செவிலிக்கு மகளாய் நன் 
மையும் தீமையும் ஆராய்தலுடனே தலைமகட்கு உசாத்துணை 
யாய் அவளது வருத்தம் தீர்த்தற்கு உரிய அன்புபொருந்திய 
துணையாம் என்றவாறு . 

106 


243 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


ஒத்த நூற்பாக்கள் 


தோழி தானே செவிலி மகளே . தொல் . பொ . 125 
சூழ்தலும் உசாத்துணை நிலைமையின் பொலிமே , 126 
‘ உறுகண் ஓம்பல் தன் இயல்பு ஆகலின் 
உரியது ஆகும் தோழிகண் உரனே . 

2391 
* உயர்மொழிக் கிளவியும் உரியவால் அவட்கே . 240 
‘ வாயில் கிளவி வெளிப்படக் கிளத்தல் 
தாவீன்று உரிய தத்தம் கூற்றே . 

2-11 
முழுதும் 

106 
செவிலி இயல் 
479 

செவிலி நற்றாய் தோழி ஆகி 
அவலம் நீக்கி அறிவும்ஆ சாரமும் 
கொளுத்தித் தலைவியை வளர்த்த தாயே . 


ந.அ. 110 


இது செவிலி ஆவாள் இவள் என்கின்றது . 

( இ - ள் ) செவிலி என்பாள் தலைமகளுடைய நற்றாய்க் 
குத் தோழியாய்த் தலைமகட்கு வரும் குற்றங்களைக் களைந்து 
நல்லறிவும் ஆசாரமும் கொளுத்தித் தலைமகளை வளர்த்த 
தாய் என்றவாறு . 


107 


ஒத்த நூற்பாக்கள் 
ஆய்பெருஞ் சிறப்பின் அருமறை கிளத்தலின் 
தாய்ானப் படுவோள் செவிலி ஆகும் . 

தொல் . பொ . 124 
முழுதும் - 

107 
அறிவர் இயல் 


ந.அ. 111 


480 


அறிவர் கிழவோன் கிழத்தி என்று இருவர்க்கும் 
உறுதி மொழிந்த ஒரு பெருங் குரவர் . 


அகத்திணையியல் - நூற்பா-108 , 109 


249 


இஃது அறிவர் ஆவார் இவர் என்கின்றது . 


( இ - ள் ) அறிவர் என்பார் தலைமகற்கும் தலைமகட்கும் 
உறுதியைப் பயக்கும் உபதேசங்களைச் சொன்ன மேம்பட்ட 
குரவர் ஆவார் என்றவாறு . 

108 


விளக்கம் 


மறுவில் செய்தி மூவகைக் காலமும் , நெறியின் ஆற் 
றிய அறிவர் எனவே அவரே குரவர் ஆதற்கு உரியார் 
என்பதாம் . 

ஒத்த நூற்பா 
முழுதும் - 

ந . அ 

112 

108 
காமக்கிழத்தியர் இயல் 


481 


ஒருவன் தனக்கே உரிமை பூண்டு 
வருகுலப் பரத்தையர் மகளிர் ஆகிக் 
காமக்கு வரைந்தோர் காமக் கிழத்தியர் . 


இது காமக்கிழத்தியர் ஆவார் இவர் என்கின்றது 

( இ - ள் ) காமக்கிழத்தியர் என்பார் சேரிப்பரத்தையர் 
போலப் பலருக்கும் உரியர் அன்றி , ஒருவற்கே உரிமைபூண்டு 
வருகுலப்பரத்தையர் மகளிர் ஆகி , காமம் காரணமாகத் தலை 
மகனால் வரைந்து கொள்ளப்பட்டார் என்றவாறு . 109 


ஒத்த நூற்பா 


முழுதும் - 


ந . அ . 113 


109 


482 


காதற் பரத்தையர் இயல் 
யாரையும் நயவா இயல்பில் சிறந்த 
சேரிப் பரத்தையர் மகளிர் ஆகிக் 
காதலில் புணர்வோர் காதல் பரத்தையர் . 


32 


250 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


இது காதல் பரத்தையர் ஆவார் இவர் என்கின்றது . 


( இ - ள் ) காதல் பரத்தையர் என்பார் யாரையும் விரும் 
பாத இயல்பினான்மிக்க சேரிப் பரத்தையருடைய மகளிராய்த் 
தம் விருப்பினால் தலைமகனோடு கூடுவார் என்றவாறு . 


110 


விளக்கம் 


பொருளை அன்றிப் பொருள் தருவாரைச் சேரிப்பரத்தை 
யர் மனம் ஒன்றி விரும்பார் என்பதாம் . சேரிப்பரத்தையர் 
மரபில் சிறந்தாள் தலைவற்குக் காமப்பரத்தை ஆவாள் . 


ஒத்த நூற்பா 


முழுதும் 


ந அ . 114 


110 


காதற்பரத்தையர் சிறப்பியல் 


483 


அவருளும் வரைதற்கு உரியோர் உளரே . 


இது பரத்தையர்க்கு உரியதொரு சிறப்பு உணர்த்து 


கின்றது . 


( இ - ள் ) காதல் பரத்தையருள்ளும் உளர் தலைமகனால் 
வரைந்து கோடற்கு உரியர் என்றவாறு . 


விளக்கம் 


எனவே , எல்லாக் காதற்பரத்தையரும் மணம்செய்து 
கோடற்கு ஏற்றவர் அல்லர் என்பதாம் . 


சிலரே 


கோவலற்கு அமைந்த மா தவி போல்வார் 
என்பது . 

ஒத்த நூற்பா 


முழுதும் 


ந . அ . 115 


111 


அகத்திணையியல் - நூற்பா-112 


251 


துறவறம்காக்கும் காலம் 


484 மக்களொடு மகிழ்ந்து மனை அறம் காத்து 

மிக்க காம வேட்கை தீர்ந்தழித் 
தலைவனும் தலைவியும் தம்பதி நீங்கித் 
தொலைவுஇல் சுற்றமொடு துறவறம் காப்ப . 
இது தலைவனும் தலைவியும் துறவறம் காக்கும் காலம் 
உணர்த்துகின்றது . 

( இ - ள் ) மக்களொடு மகிழ்ந்து இல்லறத்தினைக் காத்துத் 
தமக்குப் பொருந்திய காமவேட்கை எல்லாம் தீர்ந்த காலத் 
துத் தலைமகனும் தலைமகளும் தம் ஊரின் நீங்கி வனத்தின் 
கண் சென்று எல்லை இல்லாச் சுற்றத்தாரோடும் துறவறம் 
காப்பர் என்றவாறு , 

112 


விளக்கம் 


தலைவன் மனைவியோடு இருந்தே போகம் எல்லாம் 
துறந்து அனைத்துயிர்க்கும் செய்ய ஒண்ணாப் பெருந்தவங் 
கள் மிகப்புரிதற்கும் உரியனாம் என்பது . எனவே , இல்லறத் 
தான் வானப்பிரத்தனாய்ப் பின் துறவியாய் வீடுபேற்றின்கண் 
முயறலே வாழ்க்கையின் முடிந்த முடிபு என்பதாம் . 


ஒத்த நூற்பாக்கள் 


காமம் சான்ற கடைக்கோட் காலை 
ஏமம் சான்ற மக்களொடு துவன்றி 
அறம்புரி சுற்றமொடு கிழவனும் கிழத்தியும் 
சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே . 

தொல் . பொ , 192 


இதனை அருளொடு புணர்ந்த அகற்சியானும் 
எனவும் , 

" காமம் நீத்த பாலினாலும் 
எனவும் , 


252 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


அறவெற்றிகளுள் சிறந்த வெற்றிகளாகத் தொல்காப்பி 
யனார் புறத்திணையியல் வாகைத் துறைபற்றிய நூற்பாவின் 
இறுதியில் சுட்டியுள்ளார் . 

தொல் . பொ . 76 

112 


இதுகாறும் அகத்திணை பற்றிய பொதுச்செய்திகள் 
கூறப்பட்டன . இனி , களவு என்ற கைகோள் பற்றிய செய்தி 
விரித்துரைக்கப்படும் . 


களவியற்செய்தி இவ்வீயல் 113 ஆம் நூற்பா முதல் 155 
ஆம் நூற்பா முடியக் கூறப்படுவது காண்க . 


களவியற் செய்தி 


களவு எனப்படுவது 
485 அன்பின் ஐந்திணைக் களவுஎனப் படுவது 

அந்தணர் அருமறை மன்றல் எட்டினுள் 
கந்தருவ வழக்கம் என்மனார் புலவர் , 
மேல் கூறிப்போந்த கை கோள் இரண்டனையும் விரித்து 
உணர்த்துவான் தொடங்கினவற்றுள் , இது நிறுத்தமுறை 
யானே களவு என்னும் கைகோளது இலக்கணம் உணர்த்து 


கின்றது . 


( இ - ள் ) அன்பினானாய ஐந்திணையுள் களவு எனப்பட்ட 
கைகோளாவது , பார்ப்பாரது அரிய வேத நூலிடத்து மகட் 
கோடலாறு எட்டனுள் கந்தருவநெறியோடு ஒப்பது என்று 
கூறுவர் அறிந்தோர் என்றவாறு 


அன்பாவது 


அடுமரம் துஞ்சுதோள் ஆடவரும் ஆய்ந்த 
படுமணிப் பைம்பூ ணவரும் - தடுமாறிக் 
கண்ணெதிர்நோக்கு ஒத்து அவண் காரிகையில் கைகலந்து 
உள்நெகிழச் சேர்வதாம் அன்பு , தொல் . பொ . 92 ந . 
என்பதனான் அறிக . 

பிறர்க்கு உரியபொருள் என்று இருமுதுகுரவர் கொடை 
எதிர்ந்த தலைவியை அவர் கொடுப்பக் கொள்ளாது இருவரும் 
கரந்த உள்ளத்தொடு எதிர்ப்பட்டுப் புணர்ந்த களவு ஆதலின் 
பிறருக்கு உரிய பொருளை மறையில் கொண்டு கைகுறைக்கவும் 
கால் குறைக்கவும் கழுஏற்றவும் பட்டுப் பழியும் பாவமும் 
ஆக்கி நரகத்தின் உய்க்கும் ஏனை உலகத்துக் களவுபோலாது , 
இது மேன்மக்களானும் புகழப்பட்டு ஞான ஒழுக்கத்தோடு 


254 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
ஒத்த இயல்பிற்றாய்த் துறக்கவீடுகளை முடிக்கும் என்பார் அச் 
சிறப்புத் தோன்றக் களவு எனப்படுவது என்றார் ; பிற ஊரி 
னும் சிறந்தது இவ்வூர் என்பார் , ஊர் எனப்படுவது உறை 
யூர் என்றாற்போல . அதனானே , ஈண்டுக் களவு என்றது 
வேதத்தை மறை நூல் என்றதுபோல நின்றது ஆயிற்று . 


வேதமாவன இருக்கு முதலியனவாம் . 


மன்றல் எட்டாவன , பிரமம் பிரசாபத்தியம் ஆரிடம் 
தெய்வம் காந்தருவம் அசுரம் இராக்கதம் பைசாசம் என் 
பனவாம் ; 


அறநிலை ஒப்பே பொருள் கோள் தெய்வம் 
யாழோர் கூட்டம் அரும்பொருள் வினையே 
இராக்கதம் பேய்நிலை என்று இக் கூறிய 
மறையோர் மன்றல் எட்டுஇவை அவற்றுள் 
துறை அமை நல்லியாழ்த் துணைமையோர் இயல்பு இதன் 
பொ 

ருண்மை என்மனார் புலமை யோரே . இறை . 1உரை 
என்ப ஆகலின் . 

அவற்றுள் பிரமமாவது - ஒத்த கோத்திரத்தானாய் , நாற்பத் 
தெட்டு யாண்டு பிரமசரியம் காத்தாற்குப் பன்னீராட்டைப் 
பிராயத்தாளாய்ப் பூப்பு எய்தியவளைப் பெயர்த்து இரண்டாம் 
பூப்பு எய்தாமை அணிகலன் 

அணிந்து 
கொடுப்பது , 


தானமாகக் 


கயல்ஏர் மலர் உண்கண் கன்னிப்பூப்பு எய்தி 
அயல்பேர் அணிகலன்கள் சேர்த்தி - இயலின் 
நிரல்ஒத்த அத்தணற்கு நீரில் கொடுப்பதே 
பிரமமணம் என்னும் பெயர்த்து . 

தொல் . பொ , 92 ந . 


என்ப ஆகலின் . 


[ கன்னி பூப்பு எய்திப் போகத்துக்கு உரியாள் ஆக , அவ 
ளுக்கு அணிகலன்கள் அணிவித்து , மறைமொழிந்த ஆற் 


அகத்திணையியல் - நூற்பா -113 


255 


றானே , மகட்கோடற்கு ஏற்றவனாகிய அந்தணனுக்கு நீர் 
வார்த்து அவளைத் தானம் செய்து கொடுக்கும் மணம் 
பிரமமணம் ஆகும் . 

இதனை அறநிலை என்று கூறுவர் . ) 
பிரசாபத்தியமாவது - மகட்கோடற்கு உரிய கோத்திரத் 
தார் கொடுத்த பரிசத்து இரட்டித் தம் மகட்கு ஈந்து 
கொடுப்பது ; 

அரிமலர் உண்கண் ஆயிழை எய்துதற்கு 
உரியவன் கொடுத்த மூண்பொருள் இரட்டி 
திருவின் தந்தை திண்ணிதின் சேர்த்தி 
அரியதன் கிளையோடு அமைவரக் கொடுத்தல் 
பிரிதல் இல்லாப் பிரசா பத்தியம் . தொல் . பொ . 92 . 

ந . 
என்ப ஆகலின் . 


என் 


[ தன்மகளை மணம் செய்து கோடற்கு உரிய உறவீன 
கொடுத்த பரிசத்தைப்போன்று இருமடங்குப் பொருளைப் 
பெண்ணின் தந்தை மகிழ்ச்சியோடு வழங்கித் தன் உறவி 
னர் சூழ முறைப்படி மணம் செய்து கொடுப்பதே பிரசாபத் 
தியம் . இஃது ஒப்பு எனவும் படும் ] 


ஆரிடமாவது - தக்கோன் ஒருவற்கு ஆவும் ஆனேறும் 
பொற்கோட்டுப் பொற்குளம்பினவாகச் செய்து , அவற்றிடை 
நிறீஜப் பொன் அணிந்து நீரும் இவை போலப் பொலிந்து 
வாழ்வீர் என நீரில் கொடுப்பது ; 


தனக்குஒத்த ஒண்பொருள் தன்மகளைச் சேர்த்தி 
மனைக்குஒத்த மாண்பு உடையாற் பேணி - இனக்குாத்த 
ஈரிடத்து ஆவை நிறீஇ , இடை- ஈவதே 
ஆரிடத்தார் கண்ட மணம் . 

தொ . பொ . 92 ந . 
என்ப ஆகலின் . 

[தன் தகுதிக்கு ஏற்பத் தன்மகளுக்கு வரிசைகள் நல்கித் 
தகுதியான் ஏற்றவனை மணமகனாகத் தேர்ந்து , ஆவினுக்கும் 
ஆனேற்றினுக்கும் இடையே தன்மகளையும் மருமகன் ஆகற் 


256 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
பாலனையும் நிறுத்தி அவனுக்குத் தன்மகளை நீர்வார்த்துத் 
தானம் செய்து கொடுப்பதே ஆரிட மணம் ஆகும் . இது 
பொருள்கோள் எனவும்படும் . ) 


தெய்வமாவது - பெருவேள்வி வேட்பிக்கின்றார் பலருள் 
ஒத்த ஒருவற்கு அவ்வேள்வித் தீ முன்னர்த் தக்கிணையாகத் 
கொடுப்பது ; 


நீளி நெடுநகர் நெய்பெய்து பாரித்த 
வேள்வி விளங்கழல் முன் நிறீஇக் கேள்வியால் 
கைவைத்தாம் பூணாளைக் காமுற்றாற்கு ஈவதே 
தெய்வ மணத்தார் திறம் 

தொல் . பொ . 92 ந . 
என்ப ஆகலின் , 


( வேள்விக்கூடத்தில் நெய்யால் சுடர் விட்டு எரியும் 
வேள்வித் தீ முன்னர்த் தன் மகளை நிறுத்தித் தான் விரும்பிய 
தக்கோனுக்கு அவளை அவ்வேள்வித் தீ முன்னர்த் தானமாக 
வழங்குவதே தெய்வமணம் ஆகும் . ) 


அசுரமாவது - கொல்லேறு கோடல் , திரிபன்றி எய்தல் , 
வில்லேற்றுதல் முதலியன செய்து கோடல் ; 


முகை அவிழ் கோதையை முள் எயிற்று அரிவையைத் 
தகை நலம் கருதும் தருக்கினர் உளர் எனின் 
இவை இவை செய்தாற்கு எளியள்மற்று இவள் எனத் 
தொகை நிலை உரைத்த பின்றைப் பகைவலித்து 
அன்னவை ஆற்றிய அளவையின் 
தொன்னிலை அசுரம் துணிந்த ஆறே 

தொல் . பொ . 92 ந . 
என்ப ஆகலின் , 

( இவ்வனப்புடைய மகளை மணந்துகோடற்கு விரும்பு 
வார் இவ்விச்செயல்களைச் செய்து வெற்றி காண்டல் வேண் 
டும் என்று போட்டி அமைத்த பின்னர் , மற்றவர்கள் தோற்று 


அகத்திணையியல் - நூற்பா- 113 


257 


ஓட அவ்வீரச்செயலைப் புரிந்தாற்கு அம்மகளை மணம்செய்து 
கொடுப்பதே அசுரம் ஆகும் . 

இஃது அரும்பொருள் வினை 
எனவும் படும் ] 
இராக்க தமாவது - 

தலைமகள் தன்னினும் தமரினும் 
பெறாது வலிதிற் கொள்வது ; 


மலிபொற்பைம் பூணாளை மாலுற்ற மைந்தர் 
வலிதிற்கொண்டு ஆள்வதே என்ப -- வலிதின் 
பராக்கதம் செய்துஉழலும் பாழி நிமிர்தோள் 
இராக்கத்தார் மன்றல் இயல்பு . தொ , பொ . 92 ந . 


( பொற்பூண் அணிந்த நங்கையைக்கண்டு காம மயக்கம் 
கொண்ட ஆடவர் அவள் இசைவும் பெறாது அவளை வலி 
தின் கைப்பற்றிக் கொண்டு சேறல் , பிறர் பொருளைத் தம் 
தோள்வலிமையால் கைப்பற்றித்திரியும் இராக்கதர் தம் மணம் 
ஆகும் . ] 

பைசாசமாவது முத்தோர் களித்தோர் துயின்றோர் 
புணர்ச்சியும் , இழிந்தோளை மணம்செய்தலும் , ஆடை மாறு 
தலும் பிறவும் ஆம் ; 


- 


எச்சார்க்கு எளியர் இயைந்த காவலர் 
பொச்சாப்பு எய்திய பொழுதுகொள் அமையத்து 
மெய்ச்சார்பு எய்திய , மிகுபுகழ் நண்பின் 
உசாவார்க்கு உதவாக் கேண்மைப் 
பிசாசர் பேணிய பெருமைசால் இயல்பே . 

தொல் . பொ . 92. ந 
எனவும் , 


இடைமயக்கம் செய்யா இயல்பினின் நீங்கி 
உடைமயக்கி உட்கறுத்தல் என்ப - உடையது 


33 


253 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


உசாவார்க்கு உதவாத ஊனிலா யாக்கைப் 
பிசாசத்தார் கண்ட மணப் பேறு . தொல் . பொ . 92. ந . 


எனவும் கூறுப ஆகலின் . 


( பொருந்திய காதலினாலே எத்தகைய சார்தலுக்கும் 
எளியோராகித் தாம் விரும்பிய மகளிர் அயர்ந்த செவ்வீ 
பார்த்து அவர் மெய் தீண்டி இன்புறும் , நண்பரையும் 
கலந்து ஆலோசியாத சாமத்தொடர்பு பிசாசர் 


மணம் 


ஆகும் . 


ஆடவருக்கு உரிய பெருமையும் உரனும் ஆகிய இயல் 
பின் நீங்கி , இடையே மனமயக்கம் கொண்டு , தீயன செய் 
தற்கண் அஞ்சு தலைத் தவிர்ந்து , பெண் உடைகண்ட அளவில் 
மயக்கம்கோடல் , தம்மிடத்துள்ளதை 

நண்பர்களின் 
தேவைக்கு உதவாத , என்புடம்பு உடைய பசாசம் போல் 
வார் கைக்கொள்ளும் பசாசமணம் ஆகும் . ) 


இனிக் கந்தர்வமாவது , கந்தர்வகுமாரரும் கன்னியரும் 
தம்முள் எதிர்ப்பட்டுப் புணர்வது ; 


அதிர்ப்பில் பைம் பூணாரும் ஆடவரும் தம்முள் 
எதிர்ப்பட்டுக் கண்டியைதல் என்ப - கதிர்ப்பொன் யாழ் 
முந்து இருவர் கண்ட முனிவு அறு தண்காட்சிக் 
கந்தருவர் கண்ட கலப்பு 

தொல் . பொ . 92 ந . 
என்ப ஆகலின் . 


( மகளிரும் மைந்தரும் தம்மில் எதிர்ப்பட்ட அளவில் 
உள்ளப்புணர்ச்சி உற்றுப் பின் மெய்யுறு புணர்ச்சி கோடல் 
யாழினை உடைய கந்தருவர் கண்ட வெறுப்பற்ற மேதக்க 
காட்சியினை உடைய கந்தருவர் கண்ட மணம் ஆகும். ) 


மாலைசூட்டல் யாதனுள் அடங்கும் எனின் , அதுவும் 
ஒத்த அன்பினராய் நிகழ்தலின் கந்தருவப்பாற்படும் . 


அகத்திணையியல் - நூற்பா-113 


259 


இவற்றுள் , அசுரம் முதலிய மூன்றும் கைக்கிளைக்கு 
உரியவாம் ; பிரமம் முதலிய நான்கும் பெருந்திணைக்கு உரிய 


வாம் ; 


முன்னைய மூன்றும் கைக்கிளைக் குறிப்பே 
பின்னைய நான்கும் பெருந்திணை பெறுமே 

தொல் . பொ . 105 
என்ப ஆகலின் . 


களவொழுக்கம் பொது ஆகலின் நான்கு வருணத்தார்க் 
கும் ஆயர் முதலியோர்க்கும் உரித்து . வில்லேற்றுதல் முதலி 
யன பெரும்பான்மை அரசர்க்கு உரித்து ; அவற்றுள் ஏறு 
தழுவல் ஆயர்க்கே சிறந்தது . இராக்கதமணம் அந்தணர் 
ஒழிந்தோர்க்கு உரித்து ; வலிதின்பற்றிப் புணர்தலின் அரசர்க் 
கும் இது பெருவரவிற்று அன்று . பேய்நிலை இழிந்தோர்க்கே 
உரித்து . இக்களவுஒழுக்கம் வேதமுடிபு என்பார் , 


அந்தணர் அருமறை மன்றல் எட்டினுள் 
கந்தருவ வழக்கம் என்றார் . 


கந்தருவ வழக்கத்தோடு ஒத்த வழக்கினைக் கந்தருவ 
வழக்கம் என்றது உபசார வழக்கு . 

113 


விளக்கம் 


மேல் கூறிப்போந்த என்பது ‘ அளவுஇல் இன்பத்து 
இ . வி . பொ . 24 என்ற நூற்பாவினைச் சுட்டுகிறது . 


மறை ஆகிய வேதம் பிறரால் எளிதின் அறியப்படா 
தது . அதுபோலப் 

பிறரால் எளிதின் அறியப்படாது 
நிகழ்ந்த புணர்ச்சி களவு எனப்பட்டது . 

* அடுமரம் துஞ்சுதோள் 


தோள்களை 


உடைய 


வலிய 

ஆடவரும் நல்லணி 
அணிந்த மகளிரும் மனம் தடுமாறி இருவர் நோக்கமும் 


260 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


அவரவர்உள்ளத்துப்புணர்ச்சி விழையும் குறிப்பினை உணர்த் 
தவே , மனம் நெகிழ்ந்து தலைவன் தலைவியைக் கூடுதலே 
அன்பாகும் என்பது . 

ஏனைய உலகத்துக் களவுகள் ஒறுத்தலைப் பயப்பவும் , 
இது , மேன்மக்களானும் புகழப்பட்டு வானோர் உலகமும் 
வானோர்க்கு உயர்ந்த உலகமும் வழங்கும் என்பது கருதிக் 
களவு எனப்படுவது என முதல் வேற்றுமைச் சொல்லுருபு 
பெய்து கூறப்பட்டது . 

‘ களவு எனப்படுவது என்பதன் விளக்கம் இறையனார் 
அகப்பொருள் முதல் நூற்பாஉரைகொண்டு வரையப்பட்டது . 


எண்வகை 

மணங்களின் விளக்கம் தொல்காப்பியப் 
பொருட்படல 9. - ஆம் நூற்பாவில் நச்சினார்க்கினியர் வரைந் 


தனவே . 


அசுரம் இராக்கதம் பைசாசம் மூன்றும் கைக்கிளை 
ஆமாறு - வில்லேற்றியாயினும் கொல்லேறு தழீஇ யாயி 
னும் கொளவன் என்னும் உள்ளத்தன் ஆலான் தலைவனே 
ஆதலின் , அதனை முற்படப்பிறந்த அன்பு முறைபற்றி ஒரு 
தலைக்காமம் ஆகிய கைக்கிளை என்றார் . இராக்கதம் வலிதின் 
மணம் செய்தலாகலின் , அதுவும் அப்பாற்படும் ; பேயும் 
அப்பாற்படும் . 

பிரமம் முதலிய நான்கும் ஒருதலைக்காமம் பற்றி நிக 
ராமையானும் , ஒருவனோடு ஒருத்தியை எதிர் நிறீஇ அவர் 
உடன்பாட்டோடு புணர்க்கும் கந்தருவம் அன்மையானும் 
அவற்றின் வேறாகிய பெருந்திணையாம் . 

கந்தருவ வழக்கமாவது நேர்ந்தவழிக் கூடித் தீர்ந்தவழி 
மறப்பதாம் ; இக்களவோ பிரியாது உடன்வாழ்தல் இன்றேல் 
தரியாது உயிர் நீத்தல் என்னும் இயல்பிற்றாகலின் , தா 
தனியிடத்து உளம்ஒன் றிக் கூடுதலாகிய ஒருபுடை ஒப்பு 
மையேபற்றிக் கந்தருவ வழக்கத்தை ஒப்பதாம் என்பது . 


மே 


அகத்திணையியல் நூற்பா-1.13 


261 


ஒத்த நூற்பாக்கள் 


1 


இன்பமும் பொருளும் அறமும் என்றாங்கு 
அன்பொடு புணர்ந்த ஐந்திணை மருங்கின் 
காமக் கூட்டம் காணுங் காலை 
மறையோர் தோத்து மன்றல் எட்டனுள் 
துறை அமை நல்லியாழ்த் துணைமையோர் இயல்பே . 

தொல் , பொ , 92 
களவு எனப் 

படுவது யாது என வினவின் 
வனை கெழு முன்கை வளம்கெழு கூந்தல் 
முளைஎயிற்று அமர் நகை மடநல் லோளொடு 
தளை அவிழ் தண் தார்க் காமன் அன்னோன் 
விளையாட்டு இடம் என வேறுமலைச் சாரல் 
மான் இனம் குருவியொடு கடிந்துவிளை யாடும் 
ஆயமும் தோழியும் மருவீ நன்கு அறியா 
மாயப் புணர்ச்சி என்மனார் புலவர் . 92 நச் . மேற் 
முழுதும் 

இறை , அக . 1 


உளம் மலி காதல் களவுஎனப் படுவது 
ஒரு நான்கு வேதத்து இருநான்கு மன்றலுள் 
யாழோர் கூட்டத்து இயல்பினது என்ப . ந . அ . 117 


முந்திய நூலோர் மொழிந்தாண் மணத்தினும் 
கந்திருவ முறைமை களவு எனப் படுமே 

த நெ . வி . 14 
அவற்றுள் , களவு அந் தணர்மறை மன்றல் 
எட்டனுள் யாழோர் இயல்பினது ஆகும் , 

மூ . வீ . கள . 2 

113 
கைக்கிளை வகை 


486 


காட்சி ஐயம் துணிவு குறிப்பு அறிவு என 
மாட்சியின் நான்கு வகைத்தே கைக்கிளை . 


252 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


இது மெய்க்கிளை யாழோர் வேண்டும் புணர்ச்சி முன் 
நிகழ்வதாகிய மேற்கூறிய கைக்கிளைப்பகுதி கூறுகின்றது . 


இ - ள் : காட்சி முதலாகச் சொல்லப்பட்ட மாட்சியை 
உடைய நான்கு வகையினை உடைத்து , நற்காமத்திற்கு 
உரிய கைக்கிளை என்றவாறு . 

114 


ஒத்த நூற்பாக்கள் 
முன்னைய நான்கும் முன்ன தற்கு என்ப . 

தொல் . பொ . 52 
முழுதும் 


ந அ . 118 


காண்டல் சந்தயம் தெளிதல் கருத்து உறல் என்றா 
ஆண்ட நால் வகைத்தே அழகுஉடைக் கைக்கிளை . 

மா . அ . 6 
காட்சி ஐயம் தெளிதல் நயப்பே 
உட்கோள் தெய்வம் துணிதல் கைக்கிளை . மு.வீ.கள .7 

114 


காட்சி இலக்கணம் 
487 

ஒன்றே வேறே என்று இரு பால்வயின் 
ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் 
ஒத்த கிழவனும் கிழத்தியும் காண்ப 
மிக்கோன் ஆயினும் கடிவரை யின்றே 
இது மேற்கூறிய கைக்கிளைப் பகுதியுள் நிறுத்த முறை 
யானே காட்சியது இலக்கணம் உணர்த்துகின்றது . 


( இ - ள் ) உம்மைப் பிறப்பினும் காழம் நுகர்ந்தார் இரு 
வரையும் மறுபிறப்பினும் ஒன்றுவித்தலும் வேறாக்கலுமாகிய 
இருவகை ஊழினுள் , இருவரையும் ஒன்றுவித்து உயர் தற்கு 
ஏதுவாகிய ஊழினது ஆணையாலே மேல் கூறும் பிறப்பு 
முதலாயின பத்தும் ஒத்த தலைவனும் தலைவியும் எதிர்ப்படு 


அகத்திணையியல் -- நூற்பா-115 


263 


வர் , அவ்வாறு எவ்வாற்றானும் ஒவ்வாது பிறப்புக் கல்வி 
பருவம் முதலிய சிலவற்றால் தலைவன் மிகுந்தான் ஆயினும் 
அம்மிகுதி பற்றிக் கடிதல் கடிதலின்று என்றவாறு . 


எனவே , இவற்றுள் யாதொன்றாயினும் தலைவி மிக்காள் 
ஆயின் அம்மிகுதிபற்றி அவளைக் கடிதல் கடிதலுடைத்து 
என்றவாறாம் . “ உயர்ந்தபால் என்பது நோய் தீர்ந்த 
மருந்து போல உயர்ந்ததன் மேல் செல்லும் மன நிகழ்ச்சிக்கு 
ஏதுவாய் இருந்த பால் என ஏதுப்பொருட்டாய் நின்றது , 
அதனது ஆணையால் இழிந்ததன் மேல் சேறல் இன்றாகலின் . 


கிழவன் கிழத்தி எனவே , பலபிறப்பினும் ஒருவர்க்கு 
ஒருவர் உரிமைபூண்டு நின்றமையும் பெற்றாம் . 

காண்ப எனப்பொதுப்படக் கூறிய அதனானே , இரு 
வர்க்கும் பொதுவாகிய ஒருநிலத்தும் ஒருவர்க்குச் சிறந்த 
வேற்று நிலத்தும் காண்பர் எனக்கொள்க . ஈண்டு நிலம் 
என்றது , அவ்வொழுக்கத்திற்குச் சிறந்த குறிஞ்சித்திணைக்கு 
உரிய வரையும் வரைசார்ந்த இடமும் எனக்கொள்க . 


இவன் இவள் ஐம்பால் பற்றவும் அவள் இவன் 
புன் தலை ஓரி வாங்கு நள் பரியவும் 
காதல் செவிலியர் தவிர்ப்பவும் தவீராது 
ஏதில் சிறுசெரு உறுப மன்னே 
நல்லைமன்ற அம்ம பாலே ! மெல்லியல் 
துணைமலர்ப் பிணையல் அன்ன இவர் 
மனம்மகிழ் இயற்கை காட்டி யோயே . 


குறுந், 229 


இஃது ஓர் ஊர் என்பதாம் . 


ப 


இலங்கும் அருவித்தே இலங்கும் அருவித்தே 
வானின் இலங்கும் அருவித்தே தான்உற்ற 
சூள்பேணான் பொய்த்தான் மலை . 


கலி -41 


264 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
என்புழிப் பொய்த்தவன் மலையும் இலங்கும் அருவித்து 
என வியந்து கூறித் தம்மலைக்கு நன்றி இயல்பு என்றலின் , 
இது வரை வேறு என்பதாம் . பிறவாறு வருவன உளவேல் , 
அவையும் ஈண்டே அமைத்துக்கொள்க . 


விளக்கம் 


இந்நூற்பா தொல்காப்பியப் பொருட்படலத்து 93 ஆம் 
நூற்பா . இதன் உரை பெரும்பான்மையும் நச்சினார்க்கினி 
யத்தையும் சிறுபான்மை உரையாசிரியத்தையும் ஒட்டி 
வரையப்பட்டுள்ளது . 


தலைவன் தலைவியரை மறுபிறப்பினும் ஒன்றுவிக்கும் ஊழ் 
எனவும் , வேறாக்கும் ஊழ் எனவும் இருவகைப்படும் ஊழி 
னுள் ஒன்றுவிக்கும் ஊழே ஈண்டுக் கொள்ளப்படுவது . 


உயர்ந்தபால் - உயர்தற்குக் காரணம் ஆகிய பால் எனப் 
பெயரெச்சம் காரணப் பொருட்டாய் நின்றது ; நோய் தீர்ந்த 
மருந்து - நோய்தீர் தற்குக் காரணம் ஆகிய மருந்து என்று 
பொருள் படுமாறுபோல. 


இவன் இவள் 


குழந்தைப்பருவத்தில் செவிலியர் விலக்கவும் விலகாது 
கலாய்த்துத் தலைமயிரைப் பிடித்துக்கொண்டு சிறு கலாம் 
விளைத்தார் இருவர் . இரட்டைமலர்கள் பிணைத்துக் கட்டப் 
பட்ட மாலைபோல 

மனம் 

மகிழ்ந்த தலைவன் தலைவியர் 
ஆயினர் என்று கூறலின் , இருவரும் ஒரே நிலத்தவர் ஆதல் 
பெறப்படுகிறது . 


சூள் பொய்த்த தலைவன்மலையில் அருவி நீர் ஓடுகிறது 
என அவுன் மலையை வேறுபடுத்திக் கூறியமையின் , இரு 
வரும் வெவ்வேறு இடத்தவர் ஆதல் பெறப்படுகிறது . 


அகத்திணையியல் - நூற்பா- 115 


265 


நச்சினார்க்கினியர் உரை : 

* தலைவன் மிக்கோன் ஆயினும் கடிவரையின்றே . 


என்ற கூற்றை விளக்கும் . ] 


இக்களவொழுக்கம் கொடுப்போரும் அடுப்போரும் இன் 
றித் தாமே தனிஇடத்து எதிர்ப்பட்டுப் புணரும் கந்தருவத் 
தோடு ஒக்கும் என்றலின் , இருவரும் அவ்வாறு ஓரிடத்தும் 
வேறு இடத்தும் காண்புழித் தனித்துக்காண்பர் என்பதூஉம் 
பெற்றாம் . 

பெறவே , இருவரும் முட்டில் செல்வத்தர் ஆதலின் 
தலைவனும் கறங்கும் கந்துகத்தேர் ஏறி எறிபோத்தும் கருங் 
கண்யானையும் தறுகட்பன்றியும் கருவரையும் இருநிலனும் 
பெருவீசும்பும் அனையார் , ஆளி மொய்ம்பினர் அரிமான் துப் 
பினர் , பற்பல் நூறாயிரவர் கூர்வேல் இளைஞர் தற்சூழ , 
வேட்டை விருப்பால் செல்வான் என்பது முடிந்தது . 


தலைவீயும் உடன் பிறந்து உடன் வளர்ந்து நீர்உடன் 
ஆடிச் சீர்உடன் பெருகி ஓல்உடன் ஆட்டப் பால்உடன் உண்டு 
பல்உடன் எழுந்து சொல்உடன்கற்றுப் பழைமையும் பயிற்சி 
யும் பண்பும் நண்பும் விழுப்பமும் ஒழுக்கமும் மாட்சியும் 
உடையார் பற்பல் நூருயிரவர் , கண்ணும் மனனும் கவரும் 
ஒள் நுதல் மகளிர் தற்சூழ , தாரகை நடுவண் தண்மதிபோலப் 
பொழில்விளையாட்டு விருப்பால் செல்வாள் என்பது முடிந் 


முடியவே , தனித்துக் காண்டல் முடியாது எனின் , 
முடியும் ; என்னை ? அவள் ஆயங்களும் பொழில்இடம் புகு 
தலும் , விளையாட்டு விருப்பினால் ஒவ்வொருவரின் முன்னம் 
தழை விழைந்தன கொடுத்தும் என்றும் , கண்ணி தண் 
ணறு நாற்றத்தன செய்தும் என்றும் , போது மேதக்கன 


. 


34 


266 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
கொய்தும் என்றும் , மயிலொடு மாறு ஆடுதும் என்றும் , 
குயிலொடு மாறு கூறுதும் என்றும் , அருவி ஆடி அம் 
சுனை குடைகுதும் என்றும் , வாசமலர்க் கொடியின் ஊசல் 
ஆடுதுய் என்றும் பரந்து அப்பாலார் இப்பால் உள்ளாள் 
கொல்லோ ? என்றும் , இப்பாலார் அப்பால் உள்ளாள் 
கொல்லோ ? என்றும் இவ்வகை நினைத்துப் பிரிவர் என்க. 

இவ்வகைத் தமியளாகப் பிரிவரோ எனின் , எட்டியும் 
சுட்டியும் காட்டப்படும் குலத்து உள்ளாள் அல்லாள் ஆத 
லானும் , பான்மை அவ்வகைத்து ஆதலானும் பிறவாறு 
நினையார் பிரிவர் என்க . 

ஆயின் , இவ்வகைப்பட்ட ஆயத்திடை மேனாள் பிரிந்து 
அறியாதாள் தமியளாய் நிற்குமோ எனின் , நிற்கும் ; தான் 
பயின்ற இடமும் தன் ஆயத்தோடு ஒக்கும் ஆகலான் . யாங் 
கனம் நிற்குமோ எனின் , சந்தனமும் சண்பகமும் தேமாவும் 
தீம்பலாவும் ஆசினியும் அசோகமும் கோங்கமும் வேங்கை 
யும் குரவமும் விரிந்து , நாகமும் திலகமும் நறவும் நந்தியும் 
மாதவியும் மல்லிகையும் மௌவலொடு மணம் கமழ்ந்து . 
பாதிரியும் பாவைஞாழலும் பைங்கொன்றையொடு பிணி 
அவிழ்ந்து , பொரிப்புன்கும் புன்னாகமும் முருக்கினொடு முகை 
திறந்து , வண்டு அறைந்து தேன் ஆர்த்து , வரிக்குயிலினம் 
வரிபாடச் சிறுதென்றல் இடைவிராய்த் தனியவரை முனிவு 
செய்யும் பொழில் துன்றி , அவணதோர் மாணிக்கச் செய்குன் 
றின் மேல் விசும்பு துடைத்துப் பசும்பொன் பூத்து வண்டு 
துவைப்பத் தண்தேன் துளிப்பதொரு வெறியுறும் நறுமலர் 
வேங்கைகண்டாள் ; கண்டு , பெரியதொரு காதல் களிகூரத் 
தன் செம்மலர்ச் சீறடிமேல் சிலம்புகிடந்து சிலம்பு புடைப்ப 
அம்மலர் அணிகொம்பர் நடைகற்பது என நடந்து சென்று , 
நறுவிய வேங்கை நாள்மலர் கொய்தாள் ; கொய்த இடத்து , 
மரகதவிளிம்பு அடுத்த மாணிக்கச்சுனை மருங்கின் ஒருமாதவி 
வல்லிமண்டபத்தில் போதுவேய்ந்த பூநாறு பொழில் நிழற் 
றக் கடிக்குருக்கத்திக் கொடிப் பிடித்துத் தகடுபடு 

பசும் 


அகத்திணையியல் - நூற்பா-115 

267 
பொன் சிகரங்களின் முகடுதொறும் ஞான்று வந்து இழியும் 
மணி அருவி பொன் கொழித்து மணிவரன்றி மாணிக்கத்தோடு 
வயிரம் உந்தி அணிகிளர் அருவி ஆடகப் பாறைமேல் அதிர் 
குரல் முரசின் இரட்ட , வண்டும் தேனும் யாழ் முரல , வரிக் 
குயிலும் கிளியும்பாட , தண் தாது தவிசுபடப் போர்த்த 
தொரு பளிக்குப்பாறை மணித்தலத்துமிசை ஆலவட்டம் 
விரித்தாற்போலத் தன் கோலக் கலாபம் விரித்து , இளஞாயிற் 
றின் எறிகதிர் எறிப்ப , ஓர் இளமயில் ஆடுவது கண்டு நின் 
றாள் என்க . 


அப்பால் , தலைவனும் பற்பல் நூறாயிரவர் கூர்வேல் 
இளைஞரொடு குளிர்மலைச்சாரல் வேட்டம் போய் விளையாடு 
கின்றான் , ஆண்டு எழுந்ததொரு கடமானின் பின் ஓடிக் 
காவல் இளைஞரைக் கையகன்று , நெடுமான் தேரொடு பாகனை 
நிலவுமணல் கான்யாற்றில் நிற்கச்செய்து , தொடுகழல் அடி 
அதிரச் சுருள் இருங்குஞ்சி பொன் நாணில் பிணித்துக்கட்டிக் 
கமழ் நறுங் கண்ணிக்கண் வண்டு மணம் அயர , அஞ்சாற் 
றின் நறு நாற்றம் தண்பொழிலிடைப் பரந்து நாற , வரிசிலை 
எதிர்கணை ஏந்தி வடிவுகொண்ட காமன்போலச் சென்று 
அவள் நின்ற இரும்பொழில் புகும் . அஃது யாங்கனமோ 
எனின் , வடகடல் இட்ட ஒருநுக ஒருதுளை தென் கடல்இட்ட 
ஒருகழிசென்று கோத்தாற்போலவும் , வெங்கதிர்க் கனலியும் 
தண்கதிர் மதியமும் தம்கதி வழுவித் தலைப்பெய்தாற்போல 
வும் புகும் என்க . அதனால் ஒருவர் ஒருவரைத் தலைப்பெய்து 
காண்பர் என்பது . 

அதுவே , 
தானே அவளே தமியர் காணக் 

காமப் புணர்ச்சி இருவயின் ஒத்தல் . இறை . அக . 2 
என்றார் ஆசிரியர் இறையனாரும் எனக்கொள்க . 

( தலைவனுடைய தோழர் இயல்பு , தலைவியின் தோழியர் 
இயல்பு , தலைவன் வேட்டை புகுதல் , தலைவி தோழியருடன் 
சோலை புகுதல் , தோழியர்தம்செயல் , தலைவி தனித்து இருத் 


268 இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
தல் , சோலைவளம் , தலைவி மலர் கொய்தல் , தலைவன் வேட் 
டைக்கண் தோழரைப் பிரிந்து தனியன் ஆதல் , தலைவி 
இருந்த பொழில் புகுதல் பற்றிய இச்செய்திகள் இறையனார் 
அகப்பொருள் இரண்டாம் நூற்பா உரையில் உள்ளன .. 
இப்பண்டைய உரைநடை சுவைத்து இன்புறத்தக்கது . 


ப 


தெண்கடல் இட்டதோர் திருமணி வான்கழி 
வடகடல் நுகத்துளை வந்துபட் டா அங்கு 


P. 


.. 


மதியமும் ஞாயிறும் கதிதிரிந்து ஓடிக் 
கடல் நிற வீசும்பின் உடன் நின் றாஅங்கு 

பெருங் . உஞ் . 32 
என்ற பெருங்கதை அடிகள் உளம்கொளத் தக்கன . 


இங்ஙனம் கூறிப்போந்த காட்சிக்குச் செய்யுள் : 
திருவளர் தாமரை சீர்வளர் காவிகள் ஈசர் தில்லைக் 
குருவளர் பூங்குமிழ் கோங்குபைங் காந்தள் கொண்டு ஒங்கு தெய்வ 
மருவளர் மாலைஓர் வல்லியின் ஒல்கி அன நடைவாய்ந்து 
உருவளர் காமன் தன் வென்றிக் கொடி போன்று ஒளிர்கின்றதே . 

திருக்கோவை -1 
எனவரும் . 


இக்காட்சிக்கண் தலைவனைப் போலத் தலைவியும் அவனை 
வியந்து கூறுதல் வேண்டுமால் எனின் , அது புலனெறி 
வழக்கு அன்று எனமறுக்க . 


115 


விளக்கம் 


திருவளர் தாமரை - 


தாமரை காவிகள் குமிழ் கோங்கு காந்தள் என்ற ஐந்து 
நிலப்பூக்களாலும் தொடுக்கப்பட்ட மாலைபோன்ற நங்கை , 
கொடிபோல அசைந்து அன்னம் போல நடந்து காமன் 
வெற்றிக்கொடி போலக் காட்சி வழங்குகிறாள் என்று தலை 
வியைக் கண்ட தலைவன் சொற்றது . 


அகத்திணையியல் - நூற்பா-115 


269 


தலைவனைப் போலத் தலைவி வியத்தல் புலனெறி வழக்கு 
அன்று எனினும் உலகியலில் நிகழும் என்பது , 


முன்னே வந்து எதிர்தோன்றும் முருகனோ பெருகுஒளியால் 
தன்நேர் இல் மாரனோ தார்மார்பின் விஞ்சையனோ 


2 


என்று சுந்தரரைப் பரவையார் கண்டு வியந்த திருத்தொண் 
டர் புராணச் செய்தியான் அறிக . 


நம்பி , எண்ணின் மற்று யாவன் ஆங்கொல் என்று 
காந்தருவதத்தை சீவகனை வியந்து ஐயுற்றதும் உலகியலாம் . 
இவை கந்தருவத்துட்பட்டு வழுவிய உலகியலாம் என்பது 
அறிக . 

ஒத்த நூற்பாக்கள் 


முதலொடு புணர்ந்த யாழோர் மேன 
தவல் அருஞ் சிறப்பின் ஐந்நிலம் பெறுமே . 

தொல் . பொ . 106 
கிழவோன் அறியா அறிவீனள் இவள் என 
மையறு சிறப்பின் உயர்ந்தோர் பாங்கின் 
ஐயக் கிளவி அறிதலும் உரித்தே . 

117 


1 . 


. 


முழுதும் 

93 
தானே அவளே தமியர் காணக் 
காமப் புணர்ச்சி இருவயின் ஒத்தல் . இறை . அக 2 
புணர்ப்பதும் பிரிப்பதும் ஆகிய பால்களுள் 
புணர்க்கும் பாலின் பொருஇறந்து ஒத்த 
கறைவேல் காளையும் கன்னியும் காண்ப 
இறையோன் உயரினும் குறைவு இன்று என்மனார் . 


ந.அ. 119 


நிலம் வேறு ஒன்று எனும் நிலைமையர் ஆகி 
குலன் நலன் திருஉரு குறிக்கொளின் ஒன்றா 
இறைவனும் இறைவியும் இருமையும் தொடர்ந்த 


270 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
முறைபயில் பான்மை மூதுடை முதல்வன் 
ஏவலின் கண்ணுறும் இயற்கை காட்சி 
காவலன் உயரினும் கடி நிலை இலவே . 


மா . அ . 7 

118 


பத்துவகை ஒப்புக்கள் 
488 பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு 

உருவு நிறுத்த காம வாயில் 
நிறையே அருளே உணர்வோடு திருஎன 
முறையுறக் கிளந்த ஒப்பினது வகையே . 
மேல் ஒத்த கிழவனும் கிழத்தியும் என்றார் , இஃது அவ் 
வொப்பின் பாகுபாடு கூறுகின்றது . 

( இ - ள் ) ஒத்த பிறப்பு முதலிய பத்துவகையினைஉடைய ; 
மேல் நெறிப்படக்கூறிய ஒப்பினது பாகுபாடு என்றவாறு . 


பிறப்பு - குடிப்பிறத்தல் ; குடிமை - அதற்குத்தக்க ஒழுக்க 
முடைமை ; ஆண்மை - ஆள்வினை ; ஆண்டு -- பெண்மையும் 
ஆண்மையும் பிறக்கும் பன்னீராண்டும் பதினாறாண்டும் ஆகிய 
பருவம் ; உருவு - பெண்மைவடிவும் ஆண்மை வடிவும் பிறழ்ச்சி 
யின்றி அமைந்த வனப்பு ; நிறுத்த காமவாயில் - நிலை நிறுத் 
தப்பட்ட புணர்ச்சிக்கு வாயிலாகிய அன்பு ; நிறை - மறை 
பிறர் அறியாமை நெஞ்சினை நிறுத்துதல் , அருள் 

பிறர் 
வருத்தத்திற்குப் பரியும் கருணை ; உணர்வு - உலகியலால் 
செய்யத் தகுவது அறிதல் ; திரு - செல்வம் . 

விளக்கம் 


118 


உரை இந்நூற்பாவிற்குப் பேராசிரியர் வரைந்த உரை 
யையே பெரும்பான்மையும் தழுவியுள்ளது . 


அவர் , திரு என்பதற்குப் பொருள் உடைமையும் 
பொருள் கொண்டு துய்த்தலும் இன்றி , எஞ்ஞான்றும் திருத் 
தகவிற்று ஆயது ஓர் உள்ள நிகழ்ச்சி என்று கூறியஉரையை 


அகத்திணையியல் - நூற்பா -116 , 117 

271 
இவர் வீடுத்தது வியப்பைத் தருகிறது . இல்லறத்திற்கு இத் 
தகைய திரு இன்றியமையாதது என்பது , 

கொண்ட கொழுநன் குடிவறன் உற்றெனக் 
கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் 
ஒழுகுநீர் நுணங்கு அறல் போலப் 
பொழுதுமறுத்து உண்ணும் சிறுமது கையளே . 


நற் . 110 


என்ற பழம்பாடலானும் உணரப்படும் . 


. 


ஒத்த நூற்பா 
முழுதும் 

தொல் . பொ . 273 

116 
ஐயம் ஏற்படும் இடம் 


489 


மடமான் நோக்கி வடிவும் கண்ட 
இடமும் சிறந்துழி எய்துவது ஐயம் . 


இஃது ஐயம் நிகழும் இடம் உணர்த்திய முகத்தான் 
அதன் இலக்கணம் உணர்த்துகின்றது . 


( இ - ள் ) தலைமகள் வடிவும் அவளைத் தான் கண்ட இட 
மும் சிறந்த காலத்துத் தெய்வமோ ? மக்களுள் உள்ளாளோ ? 
என ஐயுறுவது யாம் மேற் கூறிய ஐயமாம் என்றவாறு . 


எனவே , அவை சிறப்புடைய அல்லாக் காலத்து இழிபு 
சுட்டப்படுதலான் , ஐயம் நிகழாது என்பதாம் ; 
என்னை ? 


• சிறந்துழி ஐயம் சிறந்தது என்ப 

இழிந்துழி இழிபே சுட்ட லான தொல் . பொ . 94 
என்ப ஆதலின் . 

அதற்குச் செய்யுள் : 
போதோ வீசும்போ புனலோ பணிகளது பதியோ 
யாதோ அறிகுவது ஏதும் அரிது யமன் விடுத்த 


272 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


திரு -2 


தூதோ அனங்கன் துணையோ இணையிலி தொல்லைத்தில்லை 
மாதோ மடமயி லோ என நின்றவர் வாழ்பதியே . 
எனவரும் . 

ஏற்புழிக் கோடலான் இங்ஙனம் ஐயுறுதல் தலைமகன் 
மேற்றே எனக் கொள்க . தலைவற்குத் தெய்வமோ என ஐயம் 
நிகழ்ந்தவழி அதனை நீக்கி நூல் முதலியவற்றான் தெய்வம் 
அன்மை உணர்தற்கு அறிவுடையன் ஆதலானும் தலைவிக்கு 
முருகனோ இயக்கனோ என ஐயம் நிகழின் அதனை நீக்கி 
உணர்தற்குக் கருவியிலள் ஆகலான் 

ஆகலான் அவட்கு அச்சமே 
அன்றிக் காமக்குறிப்பு நிகழாது ஆதலானும் என்பது . 117 

விளக்கம் 


போதோ விசும்போ 


ஒப்பற்ற தில்லையான் இடத்துக் காணப்படும் இம்மாது 
வாழ்பதி அவ்வூரோ தாமரையோ வான் உலகமோ நீரோ 
நாகர்உலகமோ என்று அறிவது அரிது . இம்மயில் அன்ன 
சாயலாள் இயமன் விடுத்த தூதோ மன்மதன் துணைவியோ 
என்பதும் அறிகிலம் என்று தலைவன் தலைவியின் வனப்புக் 
கண்டு ஐயுற்றவாறு . 

தலைவன் தலைவிக்கு உரிய பத்து ஒப்புமைகளில் கல்வி 
ஒன்றாகக் கூறப்படவில்லை . சங்க இலக்கியத்தலைவி கல்வி 
கற்றாள் என்று அறிதற்கும் வாய்ப்பு இல்லை . ஆதலின் 
அவட்கு ஐயம் நிகழின் அதனைப் போக்கிக்கொள்ளும் கருவி 
அவளுக்கு இன்று என்பது கூறப்பட்டது . 


ஒத்த நூற்பாக்கள் 
சிறந்துழி .... ..... சுட்டலான 


தொ . பொ . 94 


முழுதும் 


ந.அ. 120 


எய்திய இருவருள் சிறந்த இறை வன்மேற்று 
ஐயுறல் என்ப அறிவுடை யோரே . 

மா . அ . 8 

117 


273 


490 


அகத்திணையியல் - நூற்பா-118 

ஐயம் அறுக்கும் திறம் 
எழுதிய வல்லியும் தொழில்புனை கலனும் 
வாடிய மலரும் கூடிய வண்டும் 
நடைபயில் அடியும் புடைபெயர் கண்ணும் 
அச்சமும் பிறவும் அவன்பால் நிகழும் 
கச்சம் இல் ஐயம் கடிவன ஆகும் . 


இஃது ஐயம் கடியும் கருவி கூறும் முகத்தான் துணிவு 
இலக்கணம் கூறுகின்றது . 


( இ - ள்) முலையினும் தோளினும் வரித்த தொய்யில் 
கொடியும் , ஒருவரால் இழைக்கப்பட்ட அணிகலன்களும் , கைக் 
கொண்டு மோந்து உயிர்த்தலானும் சூடித் துவளுதலானும் 
வாடிய பூவும் , தாது ஊதப்படிந்த வண்டும் , நிலம் தோய்ந்து 
நடத்தல் தொழிலோடு பயின்ற அடியும் , பக்கத்தே பெயர்ந்து 
பிறழும் கண்ணும் , ஆண்மகனைக் கண்டுழி மனத்துப் பிறந்த 
அச்சமும் , அவைபோல்வன பிறவும் மேல் அங்ஙனம் ஐயுற்ற 
தலைவன் மாட்டு நிகழா நின்ற எண்ணிலா ஐயங்களைப் 
போக்குவனவாம் என்றவாறு . 

பிறவாவன நிழலீடும் வியர்த்தலும் கூறை மாசுணலும் 
முதலாயின . இவை தெய்வமகளிர்க்கு இல்லாதன ஆதலான் 
ஐயம் கடிவன ஆயின என்க . 


இதற்குச் செய்யுள் : 


பாயும் விடை அரன் தில்லையன் னாள் படைக் கண் இமைக்கும் 
தோயும் நிலத்து அடி தூய்மலர் வாடும் துயரம் எய்தி 
ஆப.ம் மனனே அணங்கு அல்லள் அம்மா முலைசுமந்து 
தேயும் மருங்குல் பெரும்பணைத் தோளிச் சிறு நுதலே . 

திருக்கோவை . 3 
எனவரும் . 

118 


35 


274 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


விளக்கம் 


உரை பெரும்பாலும் நச்சினார்க்கினியர் உரைத்தனவே . 

தொ . பொ , 95 
பாயும் விடை - 


“ தெய்வமகளோ மானிடமகளோ என்று ஐயுறவோடு 
துயருற்று ஆராயும் மனனே ! இச்சிறு நுதலாள் ஆகிய தில்லை 
அன்னாளின் கண் இமைக்கும் ; அடி நிலம் தோயும்; மலர்வாடும் ; 
ஆதலின் இவள் அணங்கு அல்லள் என்று தலைவன் மனத் 
தைத் தெளிவித்தவாறு . 


ை 


ஒத்த நூற்பாக்கள் 
வண்டே இழையே வள்ளி பூவே 
கண்ணே அலமரல் இமைப்பே அச்சம் என்று 
அன்னவை பிறவும் ஆங்கு அவண் நிகழ 
நின்றவை களையும் கருவி என்ப , 

தொ . பொ , 95 
முழுதும் - 


ந.அ. 121 


அலம்வரல் கண் இமைப்பு அச்சம் உகக்கும் 
மலர்உயிர்ப்பு அதனில் வாடுதல் வெயர்த்தல் 
ஒளிர்கலன் வள்ளி வண்டுடன் நிழலிடுதல் 
அடி நிலம் தோய்தல் அவண் நிகழ் ஐயம் 
கடிவன ஆகும் காவலன் தனக்கே . மா . அ . 


118 


குறிப்பறிதல் 
491 அரிவை நாட்டம் அகத்துநிகழ் வேட்கை 

தெரிய உணர்த்தும் குரிசிற்கு என்ப . 
இது குறிப்பு அறிதற்கு ஏதுக்கூறும் முகத்தான் அதற்கு 
இலக்கணம் உணர்த்துகின்றது . 

( இ - ள் ) தலைமகள் கண்ணானது அவள்உள்ளத்து நிகழா 
நின்ற வேட்கையினை விளங்க அறிவிக்கும் தலை மகற்கு ;; 


அகத்திணையியல் - நூற்பா-119 

275 
அவன் அவட்கு அவ்வாறு தன் குறிப்பினை விளங்க உணர்த் 
தல் , உற்றுநோக்கும் நோக்கிற்கு எதிர்நோக்கி என்று 
கூறுவர் ஆசிரியர் என்றவாறு . 


இக்குறிப்பு அறிதலே வழிநிலைக்காட்சியாய்ப் புகுமுகம் 
புரிதல் என்னும் மெய்ப்பாடு கூறிய தூஉம் ஆயிற்று . 


இதற்குச் செய்யுள் 


. 


நோக்கினாள் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு 
தானைக் கொண்டன்ன ( து ) உடைத்து . குறள் . 1082 


என வரும் . 


அணியும் அமிழ்தும் என் ஆவியும் ஆயவன் தில்லைச்சிந்தா 
மணிஉம் பரார்அறி யாமறை யோன் அடி வாழ்த்தலரின் 
பிணியும் அதற்கு மருந்தும் பிறழப் பிறழமின்னும் 
பணியும் புரைமருங் குல்பெருந் தோளி படைக்கண்களே , 

திருக்கோவை . 

5 


இதுவும் அது . 


இன்னும் , மேல் ‘ மாட்சி ( இ . வி . 486 ) என்ற மிகை 
யானே , துணிந்தவழி வியத்தலும் , குறிப்பு அறிந்த வழித் 
தெய்வத்தை மகிழ்ந்து உரைத்தலும் , அதன்வழித் தெய்வப் 
புணர்ச்சி துணிதலும் வரவும் பெறும் . 


துணிந்தவழி வியத்தல் : 


அகல்கின்ற அல்குல் தடம் அது கொங்கை அவை அவம் நீ 
புகல்கின்றது என்னைசெஞ்சு உண்டே இடை அடை யார்புரங்கள் 
கல் குன்ற வில்லில் செற் றோன் தில்லை ஈசன் எம் மான் எதிர்ந்த 
பகல்குன்றப் பல்உகுத் தோன்பழ னம் அன்ன பல்வளைக்கே . 

திருக்கோவை , 4 
எனவும் , 


276 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

குறிப்பு அறிந்தவழித் தெய்வத்தை மகிழ்ந்து உரைத்த 
லுக்குச் செய்யுள் : 


" வளைபயில் கீழ்கடல் நின்றிட மேல்கடல் வான் நுகத்தின் 
துளைவழி நேர்கழி கோத்தென , தில்லைத்தொல் லோன் கயிலை 
கிளை வயின் நீக்கிஇக் கெண்டை அம் கண்ணியைக் கொண்டு தந்த 
விளைவை அல் லால்வீய வேன் நய வேன் தெய்வம் மிக்கனவே 

திருக்கோவை 

6 
எனவும் , 


தெய்வப் புணர்ச்சி துணிதற்குச் செய்யுள் : 


* ஏழ்உடை யான் பொழில் எட்டுஉடை யான்புயம் என்னைமுன்னாள் 
ஊழ்உடை யான்புலி பூர் அன்ன பொன் இல் வுயர்பொழில்வாய்ச் 
சூழ்உடை ஆயத்தை நீக்கும் விதிதுணை யாமனனே 
யாழ்உடை யார்மணம் காண் அணங் காய்வந்து அகப்பட்டதே . 


எனவும் வரும் . 


இவை ஒருதலைக்காமம் அல்லவேனும் புணர்ச்சி நிகழா 
மையின் கைக்கிளைப்பாற்படும் . 

119 


விளக்கம் 


- 


கண் ஆனது என்பதற்குப் பார்வை ஆனது என்று 
பொருள் கொள்க , கண் என்று தனித்துக் கூறியவழி அது 
பன்மைச்சொல் ஆகலான் , வழி நிலைக்காட்சி 

தலைவியைக் 
கண்டவழி நிகழும் குறிப்பு அறிதல் . புகுமுகம் புரிதல் 
தலைமகன் நோக்கிய நோக்குஎதிர்த் தலைவி தான் சென்று 
புகுதல் . 


நோக்கினாள் நோக்கு 


பெருவனப்பினை உடைய தலைவி தலைவன் நோக்கிய 
நோக்கிற்கு எதிர்த் தான் நோக்கிய நோக்கம் , தானேயும் 
தீண்டி வருத்தும் தெய்வம் படையோடு வந்து வருத்திய 
தனை ஒக்கும் என்றவாறு . 


அகத்திணையியல் - நூற்பா -119 


277 


அணியும் அமிழ்தும் - 

மின்னலையும் பாம்பினையும் ஓக்கும் இடையினள் ஆகிய 
இப்பெருந்தோளியின் படைக்கண்கள் , பிறழுந்தோறும் , 
பொது நோக்கத்தான் தில்லையானை வாழ்த்தாதவரைப் போல 
உறும் பிணியும் , உள்ளக்கருத்து வெளிப்படுக்கும் நோக்கத் 
தான் அதற்கு மருந்தும் ஆகும் என்றவாறு . 
* அகல்கின்ற - 

திரிபுரத்தை , மலையை வில்லாகக் கொண்டு அழித்தவ 
னும் , எதிர்த்த பகலவனைப் பல் உகுத்தவனும் ஆகிய தில்லை 
யான் திருப்பழன நகரை ஒத்த தலைவிக்கு அல்குலும் கொங் 
கையும் உண்மையான் இடை உருவு நுணுகினும் உண்டு 
என்று தலைவன் தலைவியின் வனப்பைப் புகழ்ந்தவாறு 


2 


வளைபயில் 


* தில்லையான் கயிலையில் இக்கெண்டைவிழியாளை , கீழ்க் 
கடலில் இட்ட கழி மேல்கடலில் இட்ட நுகத்தின் துளைக்கண் 
கோத்தாற்போல , கைக்கொண்டு எனக்குத்தந்த தெய்வத்தை 
அன்றிப் பிறவற்றை வியவேன் ; நயவேன் ; என்று தலைவன் 
தெய்வத்தை மகிழ்ந்தவாறு . 

ஏழுடையான் பொழில் 

மனமே ! ஏழுலகிற்கும் உரியனாய் எண் தோளனாய் 
என்னை ஆண்ட இறைவனது புலியூரை ஒத்த இவள் இச் 
சோலையில் தன் ஆயத்தை நீத்தலுக்குத் துணையான விதி 
யான் நமக்குக் கந்தருவ மணம் கிடைத்துள்ளது 
தலைவன் தெய்வச்செயல் கூறி மனத்தை ஒருப்படுத்தியவாறு . 

முத்துவீரிய நூலார் இவ்வேழனையும் கைக்கிளைத்துறை 
யாகக் கொண்டது காண்க . ( பக்கம் 262 ] 

ஒத்த நூற்பாக்கள் 
நாட்டம் இரண்டும் அறிவு உடன் படுத்தற்குக் 
கூட்டி உரைக்கும் குறிப்புரை ஆகும் . தொ , பொ . 26 


, 


என்று 


278 

இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
குறிப்பே குறித்தது கொள்ளுமாயின் 
ஆங்கவை நிகழும் என்மனார் புலவர் . 

தொ , பொ , 97 
முழுதும் 


. 


-- 


ந.அ. 122 


கண் இணை புகுமுகம் புரிதலின் காரிகை 
உள் நிகழ் வேட்கை உரவோற்கு உணர்த்தும் . மா . அ . 10 
வழி நிலைக் காட்சியும் உள்ளப் புணர்ச்சி என்று 
எழில்பெறுமேனும் இணைவிழைச்சு இன்றால் 
கைக்கிளை என்பதம் கடன்எனத் தகுமே . மா . அ . 

119 


களவிற்குரிய கிளவித்தொகை 


492 


5 


7 


இயற்கைப் புணர்ச்சி ! வன்புறை தெளிவே 
பிரிவுழி மகிழ்ச்சி 4 பிரிவுழிக் கலங்கல் 
இடந்தலைப் பாடு " பாங்கற் கூட்டம் 
பாங்கிமதி உடன்பாடு பாங்கியிற் கூட்டம் 
பாங்கு அமை பகற்குறி 10 பகற்குறி இடையீடு 11 
இரவுக் குறியே 12 இரவுக்குறி இடையீடு ! 3 
வரைவு வேட்கை 14 வரைவு கடாதல் 1 5 
ஒருவழித் தணத்தல் 16 வரைவு இடை வைத்துப் 
பொருள் வயின் பிரிதல் 17 என்று ஒருபதி னேழும் 
களவிற்கு உரிய கிளவித் தொகையே . 


இது களவு என்னும் கைகோளிற்கு உரிய கிளவித் 
தொகை இத்துணைப்பகுதித்து என்கின்றது . 


( இ - ள் ) இயற்கைப்புணர்ச்சி முதலாக வரைவு இடை 
வைத்துப் பொருள்வயின் பிரிதல் ஈறாகச் சொல்லப்பட்ட பதி 
னேழும் களவு என்னும் கைகோளிற்கு உரிய கிளவிகளின் 
தொகையாம் என்றவாறு . 

120 
விளக்கம் 
கிளவி - நிகழ்ச்சியை விளக்கும் தலைப்பு ; கரும நிகழ்ச்சி 
ஆகிய இடம் . 


அகத்திணையியல் - நூற்பா -120 


279 


ஒத்த நூற்பாக்கள் 


காமப் புணர்ச்சியும் இடந்தலைப் பாடும் 
பாங்கொடு தழா அலும் தோழியின் புணர்வும் என்று 
ஆங்கநால் வகையினும் அமைந்த சார்பொடு 
மறைஎன மொழிதல் மறையோர் ஆறே , 


தொ . பொ . 498 


. 


ந.அ. 123 


இயற்கை பாங்கன் இடந்தலை மதியுடன் 
இருவரும் உள்வழி அவன்வரவு உணர்தல் 
முன் உறவு உணர்தல் குறைஉற உணர்தல் 
நன்னிலை நாணம் நடுங்க நாடல் 
மடல்குறை நயப்பு வழிச்சேட் படுத்தல் 
இடம்மிகு பகற்குறி இரவுக் குறியோடு 
ஒருவழித் தணத்தல் உடன் கொண்டு ஏகல் 
வரைவு முடுக்கம் வரைபொருள் பிரிதல் 
இவை என மொழிப் . 

திருக்கோவை , மு . வீ . ச.ள. 6 
முழுதும் 
* கைகோள் இரண்டுஎனக் காட்டிய வற்றுள் 
களவிற்கு உரிய கிளவித் தொகைதான் 
இயற்கைப் புணர்ச்சி வன்புறை தெளிவே 
பிரிவுழி மகிழ்ச்சி பிரிவுழிக் கலங்கல் என்று 
ஒருவகை ஐந்து என உணர்த்தினர் புலவர் . 

மா . அ . 12 
இடந்தலை பாங்கற் கூட்டம் பாங்கிமதி 
உடன்படுதல் மூன்றினொடு ஒருவகை ஐந்தே . ,, 13 
பாங்கியிற் கூட்டம் பகற்குறி பகற்குறி 
இடையீடு இரவிற் குறி இர விற்குறி 
இடையீடு என்ன இவையும் ஓர் ஐந்தே . 

14 
‘ வரைவு வேட்கை வரைவு கடாதல் 
ஒருவழித் தணத்தல் வரைபொருள் பிரிவுஎன 
இருநிலம் ஒன்று ஒழி இருபான் என்ப . 

15 
120 


. 


1 


280 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


493 


தெய்வப் புணர்ச்சியின் விரி 
கலந்துழி மகிழ்தலும் நலம்பா ராட்டலும் 2 
ஏற்புற அணிதலும் என்னும் இம் மூன்றும் 
போற்றிய தெய்வப் புணர்ச்சியின் விரியே , 


நிறுத்த முறையானே இயற்கைப் புணர்ச்சிக்கு உரிய 
வகையும் விரியும் கூறுவனவற்றுள் இஃது அதன் பகுதியாக 
மேற் கூறிப் போந்த தெய்வப் புணர்ச்சிக்கு வகையின்று 
ஆகலின் அதன் விரி கூறுகின்றது . 

( இ - ள் ) தெய்வப்புணர்ச்சி துணிந்த பின் வேட்கைமிக 
அதனால் அவள் இன்றிமையாமையின் புணரும் அன்றோ ? 
புணர்ந்துழி அப்புணர்ச்சி இன்பத்தை மகிழ்ந்து உரைத் 
தலும் , புணர்ச்சிதான் புணராதமுன் நின்ற வேட்கை 
புணர்ந்த பின்னும் பீ தூர்தலான் அந்நலத்தைப் புகழ்ந்து 
உரைத்தலும் , புணர்ச்சியால் சிதைந்தவற்றைப் பண்டுபோலப் 
பொருந்த அணிதலும் என்னும் இம்மூன்று கிளவியும் மேல் 
போற்றப்பட்ட தெய்வப்புணர்ச்சியின் விரியாம் என்றவாறு . 

மேல் போற்றப்பட்டவாறு என்னை எனின் , 


தெய்வம் தன்னின் எய்தவும் கிழத்தியின் 
எய்தவும் படூஉம் இயற்கைப் புணர்ச்சி 


. 


29 


எனவும் , 


* 


இயற்கைப் புணர்ச்சி தெய்வத்தின் எய்துழி 
முயற்சி இன்றி முடிவது ஆகும் 


30 


எனவும் கூறிப்போந்தமையாம் என்க . 

< போற்றிய என்ற மிகையானே இங்ஙனம் புணர்ச்சி 
இன்பத்தை மகிழ்ந்து சொல்லக் கேட்ட தலைமகள் நாணம் 
மிக்குச் சொல்லாடாள் அன்றே ? அவள் உறுப்புக் கண்டு 
திசால் கேட்க விரும்புதலும் , அங்ஙனம் விரும்புதலான் அன்பு 


அகத்திணையியல் - நூற்பா-121 


281 


மீ தூரப்பட்ட தலைமகன் இவள் வாய்போல 

நாறும் 
ஆம்பல் மலர்கள் உளவோ ? என வண்டிற்கு உரைப் 
பானாய் அவ்விருப்பம் கூறிச் சொல்கேளாத அயர்வு நீங்கு 
தலும் நலம் பாராட்டலின்பின் வரவும் பெறும் . 


கலந்துழி மகிழ்தல் : 


ன 


சொற்பால் அமுது இவள் யான்சுவை என்னத் துணிந் 
நற்பால் வினைத்தெய்வம் தந்தன்று நான் இவ ளாம்பகுதிப் 
பொற்புஆர் அறிவார் புலியூர்ப் புனிதன் பொதியில்வெற்பின் 
கல்பா வியவரை வாய்க்கடி தோட்ட களவகத்தே . 

திருக்கோவை . 8 
எனவும் , 


(சிவபெருமானது பொதியமலையில் கல் பரந்த தாழ் 
வரையில் ஆயத்தின் காவல் நீங்கிய இக்கள வில் , அமுதும் 
அதன் சுவையும் போலப் பிரித்தல் இயலா நிலையினேமாகி , 
யாம் , இக் காம இன்பம் நுகரத் தலைவன் எனவும் தலைவி 
எனவும் ஆயினேமாகத் தெய்வம் இவ்வாய்ப்பை அருளி 
உள்ளது . ) 


நலம் பாராட்டல் : 


உணர்ந்தார்க்கு உணர்வு அரி யோன் தில்லைச் சிற்றம் பலத்து ஒருத்தன் 
குணந்தான் வெளிப்பட்ட கோவ்வைச்செவ் வாய்இக் கொடி இடைதோள் 
புணர்ந்தால் புணருந் தொறும் பெரும் போகம்பின் னும்புதிதாய் 
மணம் தநழ் புரிகுழ லாள் அல்குல் போல வளர்கின்றதே . 

திருக்கோவை . 9 


[சிவபெருமானுடைய குணமாகிய ஆனந்தம் வெளிப் 
பட்டாற் போல்வாளாகிய இக் கொடியிடையாள் தோள் 
களைப் புல்லுந்தோறும் பேரின்பம் முன்பு போலப் பின்னும் 
புதிதாய் , இவள் அல்குல் போல வளர்ந்து , என்றும் ஒரே 
படியதாய் நிறைவுறுகின்றது . ] 


36 


282 


இலக்கணவிளக்கம் -- பொருளதிகாரம் 


சொல் கேட்க விரும்புதல் : 


. 


அளவியை யார்க்கும் அறிவு அரியோன் தில்லை அம்பலம் போல் 
வளவிய வான்கொங்கை வாள் தடங் கண் நுதல் மாமதியின் 
பிளவு இயல் மின் இடை பேர் அமை தோள் இது பெற்றி என்றால் 
கிளவியை என்னே னிக்கிள்ளை யார்வாயில் கேட்கின்றதே . 

திருக்கோவை , 10 
எனவும் , 

[ அளத்தற்கரிய சிறப்பினனாகிய சிவபெருமான் தில்லை 
அம்பலம் போலக் கொங்கைகள் வளவியன ; கண்கள் வாள் 
போன்றன ; நுதல் பிறை போன்றது ; இடை மின்னல் போன் 
றது ; தோள் அமை போன்றன ; இவள் மொழி கிளிமொழி 
போலும் ; இவள் பேச்சைக் கேட்க விரும்புவது என்னோ ?" 
என்று தலைவன் தன்மனத்திடம் சொற்றது . ) 


. 


சொல் கேளாத அயர்வு நீங்கியது ; 
கூம்பல் அம் வத்தலத்து அன்பர் என்பு ஊடுஉரு கக்குனிக்கும் 
பாம்பு அலங்காரப் பான்தில்லை அம்பலம் பாடலரின் 
தேம்பல் அம் சிற்றிடை ஈங்கு இவள் தீங்கனி வாய்கமழும் 
ஆம்பல் அம் போது உள வோ அளி காள் நும் அகன்பனயே , 

திருக்கோவை . 11 
எனவும் , 


[ வண்டுகளே ! நும் அகன்ற மருத நிலத்தில் , சிவபெரு 
மானுடைய அம்பலத்தைப் பாடாதரைப் போல வாடும் இச் 
சிற்றிடையாளது வாய்போல , நறுமணம் வீசும் ஆம்பற் 
பூக்கள் உளவோ ? ] 


5 


ஏற்புற அணிதல் : 
தூசும் கலையும் தொலையா அழகுஎறிக் கும்தொடியும் 
வாசம் கமழும் மதுமலர் ஓதியும் வண்களபம் 
பூசும் கனதனம் பூணும் முத்தாரமும் பூங்குழையும் 
ஆசும் பழுதில்பொன் னேபண்டு போல அணிந்தனமே , 

அம்பி , 7 
எனவும் வரும் . 

121 


அகத்திணையியல் - நூற்பா- 121 


283 


[பழுதற்ற பொன்னே ! தூசு , கலை , தொடி , மலர்சூடிய 
ஓதி , மார்பில் பூணும் முத்தாரம் , குழை , ஆசுகள் இவற்றைப் 
பாண்டுபோல ஒப்பனை செய்துவிட்டேன் ஆதலில் , கவலையும் 
நாணமும் வேண்டா . ) 


ஒத்த நூற்பாக்கள் 


| தெய்வம் புணர்ப்பச் சிந்தைவேறு ஆகி 
எய்தும் கிழத்தியை இறையோன் என்ப . 


ந . அ . 124 


முழுதும் 


ந.அ. 125 


4 


தன்னயம் தெளிதலும் தலைப்பிரிவு அச்சமும் 
இன்னியல் வன்பொறை எய்துதல் அருமையும் 
உயிர் எனக் கூறலும் ஆற்றினன் பெயர்தலும் 
செயிர்தபு காதல் தெய்வப் புணர்ச்சி . த . நெ . வி , 15 


* கடவுளது ஆணையின் கருத்து நிலை திரிந்து 
மடவரல் நங்கையை மன்னவன் எய்தும் . மா . அ . 16 


புதுவது வாகப் புணர்ந்துழி மகிழ்தலும் 
அதுபொழுது அவள் நலம் அவன்பா ராட்டலும் 
அடல் புனை வேலோன ஏற்புற அணிதலும் 
கடவுளின் எய்தும் காலையின் வீரியே . 

மா . அ . 

17 

121 
தலைவியின் புணர்ச்சியின் வகை 
494 வேட்கை உரைத்தல் மறுத்தல் உடன்படல் 

கூட்டம் என்று இறைவியின் கூட்டம்நால் வகைத்தே . 
இது நிறுத்த முறையானே தலைவியின் புணர்ச்சிவகை 
இத்துணைப் பகுதித்து என்கின்றது . 


(இள் ) வேட்கை உரைத்தல் முதலாகக் கூட்டம் ஈறா 
கச் சொல்லப்பட்ட நான்கு பகுதியினை உடைத்து ; தலைமக 
ளால் புணரும் புணர்ச்சி என்றவாறு . 

122 


28 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


ஒத்த நூற்பாக்கள் 


முன்னிலை ஆக்கல் சொல்வழிப் படுத்தல் 
நன்னயம் உரைத்தல் நகை நனி உறா அது 
அந்நிலை உரைத்தல் மெலிவுவிளக் குறுத்தல் 
தன் நிலை உரைத்தல் தெளிவு அகப் படுத்தல் 
இன்னவை நிகழும் என்மனார் புலவர் . 

தொல் . பொ . 101 
* மெய்தொட்டுப் பயிறல் பொய்பா ராட்டல் 
இடம்பெற்றுத் தழா அல் இடையூறு கிளத்தல் 
நீடுநினைந்து இரங்கல் கூடுதல் உறுதல் 
சொல்லிய நுகர்ச்சி வல்லே பெற்றுழித் 
தீராத் தேற்றம் உளப்படத் தொகை இப் 
பேராச் சிறப்பின் இருநான்கு கிளவியும் 102 
முழுதும் 
உவகை உரைத்தல் மறுத்தல் உடன்படல் 
புணர்தல் என்று இறைவியின் புணர்ச்சி நால் வகைத்தே . 

மா . அ , 

18 
122 


ந.அ. 125 


3 


தலைவியின் புணர்ச்யின் விரி 
495 இரந்துபின் நிற்றற்கு எண்ணலும் இரந்து 

பின்னிலை நிற்றலும் முன்னிலை ஆக்கலும் 
மெய்தொட்டுப் பயிறலும் பொய்பா ராட்டலும் 
இடம் பெற்றுத் தழாஅலும் வழிபாடு மறுத்தலும் 
இடையூறு கிளத்தலும் நீடுநினைந்து இரங்கலும் " 
மறுத்து எதிர் கோடலும் 10 வறி துநகை தோற்றலும் , 1 
முறுவல் குறிப்பு உணர்தலும் - 2 முயங்குதல் உறுத்தலும் 13 
புணர்ச்சியின் மகிழ்தலும் 4 யுகழ்தலும் 1 5 பிறவும் 

உணர்த்திய தலைவியின் புணர்ச்சியின் விரியே . 
இது தலைவியின் புணர்ச்சியின் விரி இத்துணைப் பகுதித்து 


என்கின்றது . 


முதலாகப் 


அகத்திணையியல் - நூற்பா-123 

285 
( இ -ள் ) இரந்து பின் நிற்றற்கு எண்ணல் 
புகழ்தல் ஈறாகச் சொல்லப்பட்ட பதினைந்து கிள வீயும் , பிற 
வும் மேல் சொல்லப்பட்ட தலைமகளால் புணரும் புணர்ச்சி 
யின் விரியாம் என்றவாறு . 


‘ உணர்த்திய தலைவியிற் புணர்ச்சி என்றதற்குப் 
போற்றிய தெய்வப் புணர்ச்சி என்றதற்கு உரைத்தாங்கு 
உரைக்க.. 


* பிற என்ற மிகையானே , முன்னிலை ஆக்கலின் பின் 
னர் மருங்கு அணைதலும் , புகழ்தற்குப் பின் ஏற்புற அணித 
தலும் வரவும் பெறும் . 


விளக்கம் 


[ 1 தன்குறைகளைச் சொல்லித் தலைவியின் பின்னே இரந்து 

நிற்றற்குத் தலைவன் எண்ணுதல் . 


2 இரந்து தலைவியின் பின்னே நின்ற தலைவன் வழிபாடு 
செய்தற்கு முயன்று நிலை நிற்றல் . 


3 தலைவியைத் தனக்கு முற்படுத்தித் தலைவன் கூறுதல் . 


4 தலைவியின் மெய்யைத் தீண்டித் தலைவன் நெருங்குதல் . 


5 தலைவியின் அழகைத் தலைவன் புனைந்து கூறல் . 


6 உரிய இடத்தைப் பெற்றுத் தழுவுதலைத் தலைவன் விரும் 

பிக் கூறுதல். 


7 தலைவன் செய்யும் வழிபாட்டை நாணினால் மறுத்த 

தலைவி , தான் மறைந்து கொள்ளுதற்பொருட்டு ஒரு 
கொடியைச் சார்தல் . 
8 அதன்பால் சென்ற தலைவி நாணினால் தன் விழிகளைப் 
புதைத்துக்கொள்ள , அதனால் தனக்கு உண்டாகும் துன் 
பத்தைத் தலைவன் கூறுதல் . 


286 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


9 


தலைவியின் செய்கையால் காலம் நீட்டித்தலை அறிந்து 
தலைவன் கூறுதல் . 


10 


தன் நாணத்தை மறுத்துத் தலைவனைத் தலைவி ஏற்றுக் 
கோடல் . 


11 தலைவீ புன்னகை செய்தல் . வறிது - சிறிது . 
12 தலைவியின் புன்னகையால் பெற்ற உடன்பாட்டுக் குறிப் 

பினைத் தலைவன் அறிதல் . 


13 தலைவியைத் தழுவுதல் . 


14 புணர்ச்சியின் மகிழ்தல் . 


15 தலைவியின் நலத்தைத் தலைவன் பாராட்டுதல் . 


நாணினால் வருந்தும் தலைவியின் பக்கத்தை அடைந்த 
தலைவன் , அவள் கூந்தலில் கூடிய மாலையில் மொய்த்திருக் 
கும் வண்டுகளை ஓட்டுவான் போல் அவளை நெருங்குதல் 
வண்டு ஓச்சி மருங்கு அணைதல் ஆகும் . 

நிலைகுலைந்த அணிகளை முன்போலவே தலைவன் தலை 
விக்கு அணிவித்தல் ஏற்புற அணிதலாகும் . 


இயற்கைப்புணர்ச்சி தெய்வத்தின் முடிந்தவழி முயற்சி 
இன்றி முடிவதுபோல , தலைவியின் முடிந்தவழித் தலைவ 
னுடைய முயற்சியாலேயே நடைபெறுவதாம் என்றவாறு . 


இதன்கண்ணும் நலம் பாராட்டலின் பின் தலைவன் தலை 
வியின் சொல் கேட்க விரும்புதலும் , சொல் கேளாத அயர்வு 
நீங்குதலும் கொள்ளப்படும் ] 


. 


இரந்து பின் நிற்றற்கு எண் ல் 
மருந்தின் தீராது மணியின் ஆகாது 
அருந்தவ முயற்சியின் அகறலும் அரிதே 
தான் செய் நோய்க்குத் தான் மருந்து ஆகிய 


அகத்திணையியல் - நூற்பா-123 


237 


தேன் இமிர் நறவின் தேறல் போல 
நீதர வந்த நிறை அழி துயரம் 
ஆடுகொடி மருங்குல் நின் அருளின் அல்லது 
பிறிதில் தீராது என்பது பின் நின்று 
அறியக் கூறுகம் எழுமோ நெஞ்சே 
நாடுவீளங்கு ஒண்புகழ் நடுதல் வேண்டித்தன் 
ஆடுமழைத் தடக்கை அறுத்து முறை நிறுத்த 
பொற்கை நறுந்தார்ப் புனைதேர்ப் பாண்டியன் 
கொற்கை அம் பெருந்துறைக் குனிதிரை தொகுத்த 
விளங்குமுத்து உறைக்கும் வெண்பல் 

பள்மாண் சாயல் பரதவர் மகட்கே . ( குண நாற்பது ) 
எனவரும் , 


ஆடு கொடி மருங்குல் என்பது அண்மை விளி , 


ஆடு கொடி மருங்குலாய் ! நீ தரவந்த நிறை அழிதுயரம் 
நின் அருளின் அல்லது தீராது எனப் பொருள் உரைத் 
துக் கொள்க . 

இதனைத் தலைவன் தோழியை இரந்து பின் 
நிற்றற்கு இயைந்து கூறுதலாகவும் உரைப்ப . 


உடைய 


[ நெஞ்சே ! நாட்டில் நிலைபெற்ற புகழை நாட்டுதற்கா 
கத் தன் மழை போன்ற வண்மையை 

கையினை 
அறுத்து நீதியை நிலைபெறச் செய்த பொற்கைப் பாண்டிய 
னுக்கு உரியதான கொற்கைத் துறைக்கண்ணே வளைந்த 
அலைகளால் கொண்டு சேர்க்கப்பட்ட ஒளிமிக்க முத்துப் 
போன்ற வெள்ளிய பற்களையும் பல மாட்சிமைப்பட்ட மென் 
மையையும் உடைய செம்படவப் பெண்ணை நோக்கி , அசை 
யும் கொடி போன்ற மருங்குலாய் ,! கள் உண்ணாமையால் 
வந்த நோயைத் தீர்ப்பதற்கு ஏனைய மருந்துகளோ நோய் 
தீர்க்கும் மணிகளோ தவமுயற்சியானாகிய மந்திரங்களோ 
போக்குதல் இயலாமல் அக்கள்ளே அந்நோய் தீர்க்கும் 
மருந்து ஆமாறுபோல , உன்னால் ஏற்பட்ட நிறை அழி 
தற்குக் காரணமாகிய நோய் , மருந்து மணி மந்திரங்களால் 


288 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


நீங்காது நின் அருளினாலேயே நீக்கப்படல் வேண்டியதாகும் 
என்று கூறிச் செல்வோம் என்று தலைவன் தலைவியை 
இரந்து பின் நிற்றற்கு எண்ணியவாறு . இனி , தலை விக்கு 
உயிரனையாள் தோழியாக , அவளை இரந்து பின் நிற்றற்குத் 
தலைவன் தோழியிற் கூட்டத்தின்கண் இங்ஙனம் கூறினான் 
ஆதலும் அமையும் . ] 


இரந்து பின்னிலை நிற்றல் : 


செறிவேழ வெஞ்சிலை வேள்தஞ்சை வாணன் திருந்தலர்மேல் 
எறிவேலை வென்றகண் என் உயிர்க்கு எவி இருண்டு அறல்போல் 
தெறிவேய் அலங்கல் முடித்தலை சாய்த்து இங்கன் நிற்பதுதான் 
அறிவே அறிந்த உனக்கு அலர் மாளிகை ஆரணங்கே . 


தஞ்சை . 6 


எனவும் , 

[ தாமரைவாழ் திருவே ! கருப்பு வில்லியாகிய மன் 
மதனை ஒத்துப் பிறர்மாதரை விரும்பாத தஞ்சைவாணன் 
பகைவர்மேல் செலுத்திய வேலை வென்ற கண்களை என் உயிர் 
போமாறு பாய்ச்சி , கருமணல் போன்ற நெறிப்பை உடைய 
மயிர்வேய்ந்த கூந்தலை 

தலையைச் சாய்த்துக் 
கொண்டு இவ்வாறு நிற்பது உனக்கு ஏற்புடையது ஆகு . 
மா ? " என்று தலைவியை நோக்கித் தலைவன் சொற்றது .) 

முன்னிலை ஆக்கல் : 


உடைய 


வழுதியர் நாமம் வளர்க்கின்ற வாணன் தன் மாறை வண்டு 
தொழுதியல் ஆர்செய் குழல்மட வீர் தும்குற் றேவல்செய்து 
தொழுது இயல் ஆயத்தொகுதியொடு ஆடிச் சுனைருடையாது 
எழுதிய பாவையைப் போல் நின்ற வாறு என் இயம்புமினே . 


தஞ்சை . 7 


எனவும் , 


( பாண்டியர் புகழை வளர்க்கும் வாணனுடைய தென் 
மாறையில் வண்டினம் தங்கும் குழல் மடவாய் ! 
குற்றேவல் செய்து தொழிற்படும் தோழியர் குழாத்துடன் 


உன் 


அகத்திணையியல் - நூற்பா-123 

289 
விளையாடிச் சுனையில் படியாது பொம்மையைப் போல இடம் 
பெயராது நிற்பதன் காரணத்தைக் கூறுவாயாக 
தலைவன் தலைவியை வினாயது . ) 


என்று 


மருங்கு அணைதல் : 
* கோலத் தனிக்கொம்பர் உம்பர்புக்கு அஃதே குறைப்பவர் தம் 
சீலத் தன கொங்கைதேற்றகி லேம்சிவன் தில்லையன்னாள் 
நூல்ஒத்த நேர் இடை நொய்மைஎண்ணாது நுண் தேன்கசையால் 

சாலத் தகாது கண்டீர் வண்டு காள் கொண்டை சார்வதுவே . 
எனவும் , 

திருகோவை - 45 
[ வண்டுகளே ! அழகிய தனிக்கிளைமேல் அமர்ந்து 
அதனையே வெட்டுவாரைப்போன்ற பண்புடைய கொங்கை 
கள் என் 

அறிவுரைகளை ஏலா ; சிவபெருமானுடைய 
தில்லையை ஒத்த இந்நங்கையின் நூல்போன்ற இடையின் 
நொய்மையைக் கருதாமல் , மயிர்முடிமேல் 
பாரத்தை மிகுவிப்பது உங்களுக்கு ஏற்றது அன்று என்று 
தலைவன் வண்டினங்களிடம் சொற்றது . ] 


அமர்ந்து 


மெய்தொட்டுப் பயிறல் : 
உறுதோறு உயிர் தளிர்ப்பத் தீண்டலால் பேதைக்கு 
அமிழ்தின் இயன்றன தோள் . 

குறள் 1106 
எனவும் வரும் . 


அளகம் திருத்தி , மதிநுதல் நீவி , அளி அகற்றிப் 
புளகம்செய் தோளில் புரிவளை ஏற்றிப் புதியதென்றல் 
கிளரும் கொழுந்தளிர் மெல்லடி தைவந்த இன்பம்உறக் , 
களபம் செறிதனத் தாய் பெற்ற வாஎன் காதலமே . 


இதுவும் அது . 

அம்மி - 31 
( யான் தழுவும் தோறும் என் உயிர் புதுக்கிளர்ச்சி 
பெறுமாறு செய்வதால் , இத்தலைவியின் தோள்கள் அமிர் 
தத்தால் இயன்றனவாம் . 

37 


290 இலக்கணவிளக்கம் - பொருள திகாரம் 

சந்தனம் பூசிய தனங்களை உடையாய் ! என் கைகள் 
நின் மயிர்முடியைத்திருத்தி , நுதலைத் தடவி , வண்டுகளை 
ஓட்டி , தோள்வளைகளைத் திருத்தம் செய்து நின்தளிர் மெல் 
லடிகளைத் தடவி இன்பம் உறும் வாய்ப்புப் பெற்றனவே .) 


குறள் . 1118 


பொய் பாராட்டல் - 
மாதர் முகம் போல் ஒளிவீட வல்லையேல் 

காதலை வாழி மதி . 
எனவரும் , 
பருந்து ஒன்று கூர் இலை வேல்படை வாணன் பரிமளப்பூஞ் 
செருந்து ஒன்று சோலைத்தென் மாறை அன் னீர்செழுந் திங்கள் உங்கள் 
முருந்து ஒன்று கோப முகம்கண்டு காணி முயல்மறுத்தீர் 
மருந்து ஒன்று தேடிஅன் றோமக மேரு வலம்கொள்வதே . 


தஞ்சை. 9 


இதுவும் அது . 

(என் தலைவியின் முகம்போல ஒளிவிடும் ஆற்றல் 
உடையையாயின் , மதியே ! நீ என்னால் காதலிக்கப்படுவாய் . 
அஃது இன்மையால் என்னால் காதலிக்கப் படாய் . 

பருந்து பின்தொடரும் வேற்படை வாணனுடைய 
மணம்மிக்க செருந்திமரம் செறிந்த சோகையை உடைய 
மாறை அன்னாய் ! சந்திரன் . உன்னுடைய மயில் இறகின் 
அடிபோன்ற வெள்ளிய பற்கள் , இந்திரகோபம் போன்ற 
இதழ் , ஒளிமுகம் இவற்றைக் கண்டு நாணித் தன் இடத் 
துள்ள முயற்களங்கத்தைத் தீர்க்க மருந்து தேடியே , மேரு 
மலையைச் சுற்றி வருகிறான் . ) 

இடம் பெற்றுத் தழா அல் ; 
• மடைக்கண் தரளம் சொரிவையை நாடு அன்ன வையம் ஒரு 
குடைக்கண் தனிபுரப் பார்சொக்க நாயகர் கூடல் அன்னார் 
கடைக்கண் கருணை உண்டு ஆரும் இல் லாதபொற் காவும்உண்டு 
புடைக்கும் தருண வனமுலை யாய் இன்று புல்லுவமே . 


மதுரை . 39 


எனவும் , 


அகத்திணையியல் - நூற்பா-123 


291 


[ நீர்மடையில் முத்துச் சொரியும் வையை நாடுபோல 
உலகம் முழுதையும் தம் குடைக்கண் வைத்துக் காக்கும் 
சொக்கநாயகருடைய கூடல் நகர் போன்ற இயற்கை அழ 
குடைய தலைவியின் கடைக்கண் தரும் அருளும் , ஒருவரும் 
ல்லாத சோலையும் உண்டு ஆதலின் , தலைவன் புணர்ச்சி 
பத் துணிந்து 

இவளை விளித்து இன்று தழுவுவோம் 
என்று கருதியவாறு . ) 


| 


யை 


| 


வழிபாடு மறுத்தல் 


- 


* அகல்இடம் தாவிய வானோன் அறிந்து இறைஞ்சு அம்பலத்தின் 

கல் இடம் தாவிடை ஈசன் தொழாரின் இன்னற்கு இடமாய் 
உகல் இடம் தான் சென்று எனதுஉயிர் நையா வகைா துங்கப் 
புகல் இடம் தாபொழில் வாய்எழில் வாய்தரு பூங்கொடியே . 

திருக்கோவை . 42 
எனவும் வரும் . 


வழிபாடு மறுத்தல் இடம்பெற்றுத் தழுவியபின் 
தலைவி வேட்கைக் குறிப்புக் கண்டு தலைவன் சார்தல் உற்ற - 
வழி , அவள் அதற்கு உடன்படாது மறுத்தல் . 


[உலகத்தை அளந்த திருமால் அறிந்து வணங்கும் 
அம்பலத்தில் உள்ள விடை ஏறியாகிய சிவபெருமானைத் 
தொழாதவரைப் போலத் துன்பத்துக்கு இருப்பிடமாய் 
அழிவை அடைந்து என் உயிர் வருந்தாதபடி , சோலையில் 
எழில்வாய்ந்த பூங்கொடியே ! யான் ஒதுங்குவதற்கு இடம் 
தருவாயாக . ] 


+ 


இடையூறு கிளத்தல் 


தாழச்செய் தார்முடி தன் அடிக் கீழ்வைத்து அவரைவிண்ணோர் 
சூழச்செய் தான் அம் பலம்கை தொழாரின் உள் ளம் துளங்கப் 
போழச்செய்யாமல்வை வேல்கண் புதைத்துப் பொன் னே என்னை நீ 
வாழச்செய் தாய்சுற்றும் முற்றும் புதைமின்னை வான் நுதலே... 

திருக்கோவை . 43 
எனவும் , 


292 


லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


[ தன்னை வணங்கினவர் முடிகளைத் திருவடிக்கண் கொண்டு 
அவரைத் தேவரும் வணங்குமாறு செய்யும் சிவபெருமா - 
னுடைய அம்பலத்தை வணங்காதவர்களைப் போல மனம் 
வருந்துமாறு அதனைப் பிளக்காமல் , கண்களைப் பொத்திக் 
கொண்ட நீ உடல் முழுவதையும் மறைத்துக்கொள் ; அப் 
போது என் துளக்கம் தீர்த்து என்னை வாழச் செய்தாய் 
ஆவாய் . ] 


நீடு நினைந்து இரங்கல் : 


காதல் மடந்தையர் கை அகல் காலையும் மெய் அகலா 
மேதகுநாணும் மெலிய அன் றோவிழி போலும்நெய்தல் 
போது அவிழ் மென்மலர்ப் புன்னையங் கானல் பொருந்துமிந்த 
மாதவி பெற்ற மணிமே கலை நம்மை வாழ்விப்பதே 


அம்பி , 36 


எனவும் , 


[ வீழி போன்ற நெய்தல் மலரும் புன்னையங்கானலில் 
பொருந்திய மாதவியாம் கொடியைச் சார்ந்த மணிமேகலை 
அணிந்த தலைவி , மகளிர்க்குச் செயலற்ற காலத்தும் உடலை 
விட்டு நீங்காத நாணம் மெலிதலினால் , நம்மை வாழ வைப் 
பவள் ஆவாள் என்று தலைவன் சிறிது ஆறுதல் உற்றவாறு ] 

மறுத்து எதிர்கோடல் : 
குருநாள் மலர்ப்பொழில் சூழ்தில்லைக் கூத்தனை ஏத்தலர்போல் 
வருநாள் பிறவற்க வாழிய ரோமற்று என் கண்மணி போல் 
ஒருநாள் பிரியாது உயிரின் பழகி உடன்வளர்ந்த 
அருநாண் அளிய அழல்சேர் மெழுகு ஒத்து அழிகின்றதே . 

திருக்கோவை 44 
எனவும் , 


( என் கண்மணி போன்று சிறந்ததாய் ஒருநாளும் என்னை 
விட்டு நீங்காது உயிர்போல அரியதாய் என்னுடன் வளர்ந்த 
அருமையான நாணம் , இப்பொழுது நெருப்பைச் சார்ந்த 


அகத்திணையியல் - நூற்பா-123 


293 


மெழுகுபோல உருகி ஓடுகின்றது . சிவபெருமானை வழி 
படாதவர் மீண்டும் பிறப்பார் அல்லரோ ? அவர்களைப்போல , 
எதிர்காலத்தில் நான் இவ்வாறு நாணத்தை விடும் பிறப்பு 
எடுக்கும் நிலையைப் பெறாது ஒழிவேனாக . ] 


வறிது நகை தோற்றல் : 
பூணும் தரள நிரை அவிர் தோற்றமும் பூந்தளவின் 
சேணும் கமழும் முகையும் தகையும் செழுஞ்சிலம்பின் 
காணும்கலப மயில்நெடும் பீலியின் காலும் சிந்தை 
நாணும் கெடவறி தேநகைசெய் தாள் மதி வாள் நுதலே . 


அம்பி , 33 


எனவும் . 


[ பிறைநுதலினாள் , முத்தும் முல்லைமுகையும் மலையிற் 
காணும் மயில் இறகின் அடியும் வெண்ணிறம்கண்டு தோற்கு 
மாறு புன்முறுவல் செய்தாள் . ) 


முறுவல் குறிப்பு உணர்தல் : 


முகைகமொக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை 
நகைமொக்குள் உள்ள து ஒன்று உண்டு . 


குறள் 1274 


எனவும் வரும் . 


மிகலே ஒழியக் குறைவு அற நீடிய வெம்துயர்க்கு ஓர் 
புகல் ஏதும் இன்றிப் புலம்பல்நெஞ் சேபொருந் தார்வருந்த 
இகலே செயும் அயில் அன்னகண் ணாள் முகத்து எல்லி அன்றிப் 
பகலே நிலவும் பவளத்துள் ளேவந்து பாரித்ததே . 


அம்பி , 39 


இதுவும் அது , 


[ மொட்டிற்குள் மணம் பொதிந்து இருப்பது போல , 
இவள் புன்முறுவலுள்ளும் உடன்பாட்டுக்குறிப்பு மறைந்து 
நிற்கின்றது . 


294 

லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
கணந்தோறும் மிக்குக் குறைதல் அறியாத துயர் தீரப் 
போக்குவீடு இன்றி , நெஞ்சே ! நீ தனிமைத் துயர் உறாதே ; 
வேற்கண்ணாளாகிய தலைவியின் முகமாகிய சந்திரனில் இர 
வில் அன்றிப் பகற்பொழுதும் பவளவாய் வழியே பற்களின் 
ஒளியாகிய நிலவும் வெளிப்பட்டுவிட்டது ) 


முயங்குதல் உறுத்தல் : 


. 


வானக் கதிரவன் மண்ணக மாதை மணந்தது ஒக்கும் 
நானக் குழலியை நான் இன்று பெற்றது நாவலர்க்குத் 
தானக் களிறு தரும் புயல் வாணன் தமிழ்த்தஞ்சைசூழ் 
கானக் கடிவரை வாய்வீரை நாள்மலர்க் காவகத்தே . 


தஞ்சை. 17 


எனவும் , 


[ புலவருக்கு யானைகளைப் பரிசில் நல்கும் கார்மேகம் 
போன்ற கொடை உ டைய 

வாணனுடைய தஞ்சையைச் 
சூழ்ந்த மலைச்சோலையில் இத்தலைவியை நான் இன்று பெற்ற 
செயல் , வானத்திலுள்ள சூரியன் பூமியிலுள்ள பெண் ஒருத் 
தியை அடைவது போன்ற செயற்கரிய செயலாகும் . ) 


புணர்ச்சியின் மகிழ்தல் : 


கண்டுகேட்டு உண்டுஉயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் 
ஒண்தொடி கண்ணே உள . 


-- குறள் . 1101 


[ ஐம்பொறிகளுக்கும் உரிய ஐம்புல இன்பங்களும் இத் 
தலைவியிடத்து ஒருசேர நுகரக் கிடைப்பனவாய் உள்ளன ] 


புகழ்தல் : 


. 


* திரன்மா மாகதச் செய்குன்று காள் என்றும் செவ்வனம்நீர் 
முரண்மா தவங்கள் முயன்று செய்தாலும் முளரிழங்கை 
சாண்மாறை வாணன் தமிழ்த்தஞ்சை நாட்டு என் தனி உயிர்க்கு ஓர் 
அரண்மான் அனையகண் ணாள் கொங்கை போறல் அரிதுஉமக்கே 

. 
எனவும் வரும் . 


அகத்திணையியல் - நூற்பா-123 


295 


( செய்குன்றுகளே ! நீங்கள் கடுந்தவம் புரியினும் 
வாணன் தஞ்சை நாட்டில் என் உயிருக்குப் பாதுகாவலாகிய 
இம்மான் அனையாளின் கொங்கைகளைப் போன்ற வனப் 
பினைப் பெறுதல் நுங்கட்கு இயலாது . ] 


ஏற்புற அணிதலுக்குச் செய்யுள் ‘ தூசும் கலையும் 
( அம்பி . 7 ) என மேல்காட்டியதனையே ஈண்டும் உய்த்து 
உரைத்துக் கொள்க , 


இவற்றுள் , இரந்து பின் நிற்றற்கு எண்ணல் முதலாக 
நீடு நினைந்து இரங்கல ஈறாகச் சொல்லப்பட்ட ஒன்பதனுள் 
ளும் , வழிபாடு 
வழிபாடு மறுத்தல் 

மறுத்தல் ஒன்று ஒழித்து அல்லா தன 
வேட்கை உணர்த்தற்கும் , வழிபாடு மறுத்தலாகிய ஒன்றும் 
தலை மகள் மறுத்தற்கும் , மறுத்து எதிர்கோடலும் வறிது 
நகை தோற்றலும் என்னும் இரண்டும் தலைமகள் உடன்பாட் 
டிற்கும் . முறுவல் குறிப்பு உணர்தலும் முயங்குதல் உறுத் 
தலும் என்னும் இரண்டும் தலைமகன் உடன்பாட்டிற்கும் , 
புணர்ச்சியின் மகிழ்தலும் புகழ்தலும் என்னும் இரண்டும் 
தலைமகன் கூட்டத்திற்கும் உரியவாம் என்று கொள்க . 123 


ஒத்த நூற்பாக்கள் 


4 


. 


- 


.. 


முன்னிலை 
• மெய்தொட்டுப் 


புலவர் தொ . பொ . 101 
கிளவியும் . தொல் . பொ . 102 


... 


முழுதும் - 


ந அ . 127 


இரந்துகொண்டு உறுதற்கு எண்ணல் இரந்து 
பின் நிலை நிற்றல் முன்னிலை ஆக்கல் 
மெய்தொட்டுப் பயிறல் பொய்பா ராட்டல் 
இடம்பெற்றுத் தழா அல் வழிபாடு மறுத்தல் 
இடையூறு அதனை இயல்புஉறக் கிளத்தல் 
நீட்டம் நிளைந்து இரங்கல் கூட்டம்மறுத்து எதிர்கொளல் 
குறு நகை உணர்தல் உறு நகை வியத்தல் 


296 


இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் 


மொழிபெற விரும்பல் முயங்குதல் உறுதல் 
கலவியின் மகிழ்தல் புகழ்தல்எண் ணிரண்டும் 
குலம்மலி தலைவியின் கூட்டத்து விரியே .மா . அ . 19 


கலவி உரைத்தலும் இருவயின் ஒத்தலும் 
கிளவி வேட்டலும் நலம்புனைந்து உரைத்தலும் 
பிரிவுஉணர்த் தல்லொடு பருவரல் அறிதலும் 
அருட்குணம் உரைத்தலும் அணிமை கூறலும் 
ஆடு இடத்து உய்த்தலும் அருமை அறிதலும் 
பாங்கியை அறிதலும் பகருங் காலை 
நீங்கா இயற்கை நெறிஎன மொழிப் , 


மு. வீ . 8 


123 


வன்புறை வகை 
496 ஐயம் தீர்த்தல் பிரிவு அறி வுறுத்தல் என்று 

எய்திய வன்புறை இருவகைத்து ஆகும் . 
நிறுத்த முறையானே ( 120 - ஆம் நூற்பா ) வன்புறை 
உணர்த்துவனவற்றுள் , இஃது அதன்வகை இத்துணைத்து 


என்கின்றது . 


( இ - ள் ) ஐயம் தீர்த்தலும் பிரிவு அறிவுறுத்தலும் என 
மேற்கூறிய வன்புறை இரண்டு கூற்றினை உடைத்தாம் 


என்றவாறு . 


வன்புறை - வற்புறுத்தல் . 


ந . அ . 128 


ஒத்த நூற்பாக்கள் 
முழுதும் - 
சந்தயம் தவிர்த்தல் தணத்தல்உணர்த் தல் என 
வந்த இரண்டும் வன்புறை வகையே . 


மா . அ . 20 

124 


497 


வன்புறை விரி 
அணிந்துழி நாணியது உணர்ந்துதெளி வித்தலும் 
பெருநயப்பு உரைத்தலும் தெய்வத்திறம் பேசலும் 


அகத்திணையியல் - நூற்பா - 125 

297 
பிரியேன் என்றலும் பிரிந்து வருகு என்றலும் 
இடம் அணித்து என்றலும் " என்று இவை ஆறும் 
மடன் அறத் தெரிந்த வன்புறை விரியே . 
இது வன்புறை விரி இத்துணைப் பகுதித்து என்கின்றது . 


( இ - ள் ) அணிந்துழி நாணியது உணர்ந்து தெளிவித் 
தல் முதலாக இடம் அணித்து என்றல் ஈறாகச் சொல்லப்பட்ட 
ஆறும் தலைமகளது அறிவின்மை நீங்க ஆராய்ந்து கூறிய 
வன்புறையின் விரியாம் என்றவாறு . 


விளக்கம் 


[ I தான் புனைந்தமை வேறுபாட்டைப் புலப்படுத்தும் 

என்று தலைவி நாணியதை அறிந்த தலைவன் , முன் 
போலவே அணிந்தேன் என்று அவளைத் தெளிவித்தல் . 


2 தனது மிக்க காதலைப் புகழ்ச்சிவகையான் தலைவன் 

உரைத்தல் . 


3 தம்மைச் சேர்த்து வைத்த ஊழ்வினையின் தன்மையைத் 
தலைவன் கூறுதல் . 


4 தலைவியை என்றும் பிரியேன் என்று தலைவன் சொல் 

லுதல் , 


5 இருவர் நலமும் குறித்துப் ‘ போய் வருவேன் என்று 

தலைவன் தலைவியிடம் கூறுதல் . 
6 தம்முடைய ஊர்கள் ஒன்றுக்கு ஒன்று அணிமையில் 

உள்ளவாற்றைத் தலைவன் தலைவிக்குக் கூறுதல் . 


ஒத்த நூற்பாக்கள் 


முழுதும் 


-- 


ந.அ. 128 


38 


293 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
அணிந்தமை கூறல் அற நயப்பு உரைத்தல் 
பணிந்து எழு தெய்வப் பான்மை உணர்த்தல் 
பிரியேன் என்றால் பிரிந்துவருகு என்றல் 
இடம் அணித்து என்றால் இருபதமும் வேன்டல் 
உடன் ஏழ் வன்புறைக்கு உரித்து எனும் விரியே , 

மா . அ . 

21 ] 
அணிந்துழி நாணியது உணர்ந்து தெளிவித்தல் : 
நாவியும் கார் அகில் ஆவியும் தோய்குழல் நாணி அஞ்சேல் 
வாவியும் சோலையும் சூழ்தஞ்சை வாணன் தென் மாறைவயல் 
காவியும் சேலும் கமலமும் காட்டும் நின் கண்மலரும் 
ஆவியும் போல இனி யார் அணியாக அணிந்தனமே . 

தஞ்சை , 20 
எனவும் , 

[ புழுகும் அகிற்புகையும் தோய்ந்த குழலை உடையாய் ! 
வாவியும் சோலையும் சூழ்ந்த தஞ்சைவாணனுடைய மாறை 
நகர் சூழ்ந்த வயலிடத்துள்ள காவியும் கயலும் போன்ற 
நின் கண்களும் உயிரும் போன்று இனிய தோழியர் அணி 
யுமாறு நினக்கு அணிசெய்துள்ளேன் ஆதலின் , நாணம் 
உற்று அஞ்சாதே ) 


பெருநயப்பு உரைத்தல் : 


* கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறைத் தும்பி 
காமம் செப்பாது கண்டது மொழிமோ 
பயிலியது கெழீஇய நட்பீன் மயில் இயல் 
செறி எயிற்று அரிவை கூந்தலின் 

நறியவும் உளவோ நீ அறியும் பூவே 
எனவும் வரும் . இது குறுந்தொகை . ( 2 ) 


[ நறுமணத்தை ஆராய்தலையே வாழ்க்கைத் தொழிலாக 
உடைய வண்டே ! என் நிலத்து வண்டு ஆகையால் , என் 
மாட்டு வாரம் வைத்துக் கூறாது உண்மையைச் சொல் ; 


அகத்திணையியல் - நூற்பா 125 

299 
பொருந்திய நட்பினையும் , மயில் இயலினையும் , செறிஎயிற் 
றினையும் உடைய இத்தலைவியின் கூந்தலை விட மணம் 
கமழும் பூக்களாக நீ அறிந்தன உளவாயின் கூறு . ) 


தெய்வத்திறம் பேசல் : 


தேவரில் பெற்ற நம் செல்வக் கடிவடி வார் திருவே 
யாவரில் பெற்று இனி யார்சிதைப் பார் இமை யா தமுக்கண் 
மூவரில் பெற்றவர் சிற்றம் பலம் அணி மொய்பொழில்வாய் 
பூ அரில் பெற்ற குழலி என் வாடிப் புலம்புவதே 

திருக்கோவை 14 
எனவும் , 


. 


[ இமையாத முக்கண்களைச் சூரியன் சந்திரன் செந்தீக் 
கடவுள் இவர்களால் பெற்ற சிற்றம்பலவனின் பொழிற்கண் , 
மணமலர் சூடிய கூந்தலை உடையாய் ! முயற்சியும் உளப் 
பாடும் இன்றித் தேவராலே பெற்ற நம் அழகிய மணத்தை 
வாய்ப்புப் பெற்றுச் சிதைப்பார் ஒருவரும் இரார் ; ஆதலின் 
நீ வாடித் துன்புறுதல் வேண்டா . ) 

பிரியேன் என்றல் : 


* சிந்தா மணிதெண் கடல்அமு தம்தில்லை யான் அருளால் 
வந்தால் இகழப் படுமே மடமான் விழிமயிலே 
அந்தா மரை அன்னமே நின்னை யான் அகன்று ஆற்றுவனோ 
சிந்தா குலம்உற்று என் னோ என்னை வாட்டம் திருத்துவதே . 

திருக்கோவை 12 
எனவும் , 


[ மான் விழியை உடைய மயில்போல்வாய் ! திருவே ! 
சிந்தாமணியும் அமுதமும் இறைவன் அருளால் கிடைக்கப் 
பெறின் , அவை பெற்றவனால் இகழப்படுமோ ? அவற்றை 
ஒத்த சிறப்புடைய நின்னை யான் பிரிந்து ஆற்றியிரேன் . 
ஆதலின் நீ மனம் மயக்கம் உற்று என்னை வாட்டுவது ஏன் ? ] 


300 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

பிரிந்து வருகு என்றல் : 


. 


தெளிவளர் வான்சிலை செங்கனி வெண்முத்தம் திங்களின் வாய்த்து 
அளிவளர் வல்லி அன் னாய்முன்னி ஆடுபின் யான் அளவா 
ஒளிவளர் தில்லை ஒருவன் கயிலை உகுபெருந்தேன் 
துளிவளர் சாரல் கரந்து உங் ஙனேவந்து தோன்றுவனே , 

திருக்கோவை . 16 
எனவும் , 


[ கால் நிமிர்ந்த பெரிய வில்களும் , கொவ்வைக் கனியும் 
முத்துக்களும் சந்திரனில் பெற்று , வண்டு மொய்க்கும் கொடி 
போல்வாய் ! யான் கூறுவதனைத் தெளிவாயாக . இனி , முற் 
பட்டு விளையாடுவாயாக . யான் சிற்றம்பலவனின் கயிலைச் 
சாரலுள் சிறிதுபோது மறைந்து இருந்து மீண்டும் உவ் 
விடத்தே வந்து தோன்றுவேன் . ) 


டம் அணித்து என்றல் ; 


வருங்குன்றம் ஒன்று உரித் தோன் தில்லை அம்பல வன்மலையத்து 
இருங்குன்ற வாணர் இளங்கொடி யே இடர் எய்தல் எம்மூர்ப் 
பருங்குன்ற மாளிகை நுண்கள பத்து ஒளி பாயநும்மூர்க் 
கருங்குன்றம் வெண்ணிறக் கஞ்சுகம் எய்க்கும் கனங்குழையே . 

திருக்கோவை . 15 
எனவும் வரும் . 


[ மலைபோன்ற யானையை உரித்த தில்லையான் மலைய 
மலைக்குறவர் பயந்த இளங்கொடியே ! வருந்தாதே ; எம் 
ஊரின் பெரிய மாளிகைகளில் தீட்டிய சாந்தின் ஒளி பரவு 
தலால் , உம் ஊர்க்கண் உள்ள கரிய குன்றம் வெள்ளைச் 
சட்டை அணிந்தது போலக் காணப்படும் . ) 


இவற்றுள் , முன்னைய மூன்றும் ஐயம் தீர்த்தற்கும் , 
ஏனைய பிரிவு அறிவுறுத்தற்கும் உரிய எனக்கொள்க . 


மடன் அறத்தெரிந்த என்ற மிகையானே , தெய்வத் 
திறம் பேசிய பின்னர்ப் பருவரல் உணர்தலும் அதன்பின்னர்ப் 


அகத்திணையியல் - நூற்பா -125 


301 


பிரிவு அச்சமும் , அதன்பின்னர் இன்றியமையாமை எடுத்து 
உரைத்தலும் , பிரியேன் என்றலின் பின்னர்த் தீராத் தேற்ற 
ம் வரவும்பெறும் . தீராத்தேற்றம் - தீராதவாறு தேற்றுதல் . 

பருவரல் உணர்தல் : 


கறிஉறு சாரல் களிறு தோகைக் கணம் நடம்செய் 
வெறியுறு சோலை வீழைவுஉற நீடில் வெருவுறுமான் 
மறிஉறு செங்கண் மதுமலாக் கோதை நொதுமலர்வந்து 
அறிவுறல் கூடும் என் றோதிரு மேனி அழுங்குவதே , 

அம்பி . 11 
எனவும் , 

[ பருவரல் உணர் தல் - தலைவி மனத்துக்கொண்ட வருத் 
தத்தைத் தலைவன் உணர்ந்து கூறுதல் . 

மிளகுக்கொடி வளரும் பக்கமலைகளில் மயில்கள் ஆடும் 
மணம்மிக்க சோலையில் யான் காலம் தாழ்த்தித் தங்கின் , 
அயலார் அறிதல் கூடும் என்றோ , மான் விழி நங்கையே ! 
நீ உடல் வாடி வருந்துகிறாய் ? ) 


பிரிவு அச்சம் : 


நீங்கின் சிறிது பொழுது நில் லாஉயிர் நேரிழைக்கு இன்று 
ஈங்குஇப் படிவைகில் எய்தும் பழி நமக்கு என்று சிந்தித்து 
ஓங்கல் சிலப்பிடை நின்று ஊச லாடி உயங்கும் நம்மைத் 
தாங்கத் தகும் துணை யாதுகொல் லோஎன் தனிநெஞ்சமே . 

அம்பி . 12 
எனவும் , 

[ பிரிவு அச்சம் - தலைவியிடத்து அன்பு காரணமாகப் 
பிரிதற்குத் தலைவன் அஞ்சுதல் . 

மனமே ! யாம் பிரியின் தலைவி உயிர் நீப்பாள் ; இங் 
கேயே இருப்பின் பழிவந்து சேரும் என்று எண்ணியவாறே 
இம்மலையில் ஊசலாடி வாடும் நம்மைத் தாங்கி ஒருவழிப் 
படுத்தும் துணை யாதோ ? ] 


302 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


இன்றியமையாமை எடுத்து உரைத்தல் : 


நீங்கரும் பொற்கழல் சிற்றம் பலவர் நெடுவிசும்பும் 
வாங்கிருந் தெண்சடல் வையமும் எய்தினும் யான் மறவேன் 
தீங்கரும் பும் அமிர் தும்செழுந் தேனும் பொதிந்து செப்பும் 
கோங்கு அரும்பும் தொலைத்து என்னையும் ஆட்கொண்ட கொங்கைகளே . 

திருக்கோவை . 46 
எனவும் , 


( இன்றியமையாமை எடுத்து உரைத்தல் - தலைவி தனக்கு 
என்றும் நீங்கத்தகாத தேவையுடையவள் என்பதைத் 
தலைவன் கூறுதல் . 


சிவபெருமானுக்கு உரிமையான தேவர்உலகமும் இவ் 
வுலகமும் கிடைப்பதாயினும் கரும்பும் அமிர்தும் தேனும் 
பொதிந்து , சிமிழும் கோங்கு அரும்புமாகிய இவற்றை ஒத்த 
வடிவீனவாய் என்னைத் தம் வசப்படுத்திய இத் தலைவியின் 
கொங்கைகளை மறவேன் . ) 


தீராத் தேற்றம் : 


• மெல்லியல் அரிவைநின் நல் அகம் புலம்ப 
நின் துறந்து அமைகுவென் ஆயின் என் துறந்து 
இரவலர் வாரா வைகல் 
பலவா குகயான் செலவுஉறு தகவே 


என 


வும் வரும் . இது குறுந்தொகை . ( 137 ) 


[ தீராத்தோற்றம் எஞ்ஞான்றும் பிரியாமைக்குக் கார 
ணம் ஆகிய சூளுறுதல் . 


தலைவியே ! நின்மனம் வருந்த நின்னைப் பிரிந்து 

யான் 
கவலையற்று இருப்பின் , என் வாழ்க்கையில் என்னை நீத்து 
இரவலர்கள் என்வீட்டிற்கு வாராத நாள்கள் பலவாகுக .] 

125 


அகத்திணையியல் - நூற்பா-126 


303 


. 


தெளிவு 
498 தலைவன் மாற்றம் தலைவி தேற்றம் 

தெளிவாம் என்ப தெளிந்திசி னோரே . 
இது நிறுத்த முறையானே ( 120 ) தெளிவிற்கு வகையும் 
விரியும் இன்மையின் , அதன் இலக்கணம் கூறுகின்றது . 

( இ - ள் ) தலைவன் சொல்லைத் தலைமகள் தெளிதலைத் 
தெளிவு என்று சொல்லுவர் புலவர் என்றவாறு . 

தெளிவுக்குச் செய்யுள் : 
எத்தும் தமது உரை தேறிநின் றேனை இங் கேதனியே 
வைத்து அங்கு அகன்று மறந்துஉரை யார்வறி யோர்கவர 
முத்தும் துகிரும் இரங்கும் தரங்கம் முகந்துாறிந்து 
தத்தும் புனல்வையை சூழ்தஞ்சை வாணன் தமிழ்வெற்பரே . 

தஞ்சை 26 
எனவரும் . 

126 
( ஏழைகள் கொள்ளுமாறு முத்துக்களையும் பவளத்துண்டு 
களையும் அலைகள் வாரி வீசக் கரை புரண்டோடும் வைகையை 
சூழ்ந்த தஞ்சை வாணனது மாறை மலைத்தலைவர் , அவர் 
சொற்களை நம்பியே உயிர்வாழும் என்னை இங்கே தனியே 
துன்புற விடுத்துத் தாம் தமது ஊரில் என்னை மறந்து தங்கி 
இரார் .) 

ஒத்த நூற்பாக்கள் 
முழுதும் 
• இறைவன் கூறுதல் இறைவீ தேறுதல் 
அறைவர் தெளிவு என்று அறிவுடை யோரே . 

மா . அ . 22 

126 
பிரிவுழி மகிழ்ச்சியின் விரி 
499 செல்லும் கிழத்தி செலவுகண்டு உளத்தோடு 

சொல்லலும் பாகனொடு சொல்லலும் இரண்டும் 
பிரிவுழி மகிழ்ச்சியின் விரிஎனக் கொளவே . 


- 


ந.அ. 130 


304 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

இது நிறுத்த முறையானே , பிரிவுழி மகிழ்ச்சிக்கு வகை 
இன்மையின் , அதன் வீரி இத்துணைத்து என்கின்றது , 

( இ - ள் ) அவ்வாறு அவ்விடத்து நீங்கித் தலைமகள் 
தன்னைக் காணாமல் தான் அவளைக் காண்பதோர் அணிமைக் 
கண் நின்ற தலைமகன் , புணர்ச்சிக் களத்து நின்றும் போகா 
நின்ற தலைமகளது செலவு கண்டு தன்நெஞ்சொடு கூறலும் , 
பாகனொடு கூறலும் ஆகிய இரண்டும் பிரிவுழி மகிழ்ச்சியின் 
விரியாம் எனக்கொள்க என்றவாறு . 


விளக்கம் 


[இதனைப் பெற்றவழி மகிழ்ச்சியும் தொ . பொ . 102 
என்னும் தொல்காப்பியம் . 


ஒத்த நூற்பாக்கள் 


ந . அ, 131 


முழுதும் 
வரிவளை செலவினை மனத்தொடு கூறலும் 
பரிவுடை மான்தேர்ப் பாகனொடு கூறலும் 
பிரிவுழி மகிழ்ச்சியின் விரிஎனப் படுமே . மா . அ . 23 ] 


செல்லும் கிழத்தி செலவுகண்டு உளத்தொடு சொல்லல் : 


காணா மரபினது உயிர்என மொழிவோர் 
நாணிலர் மன்ற பொய்மொழிந் தனரே 
யா அம் காண்டும் எம் அரும்பெறல் உயிரே 
சொல்லும் ஆடும் மென்மெல இயலும் 
கணைக்கால் நுணுகிய நுசுப்பின் 

மழைக்கண் மாதர் பணைப்பெருந் தோட்டே . 
எனவும் , 


( உயிர் காட்சி அளவைத்து அன்று என்று கூறுவார் 
தவறு கூறுதற்கண் நாணமற்றவர் ஆவர் . அவர் பொய்யே 
கூறுகின்றனர் . யாம் எம் அரிய உயிரைக் கண்ணால் காணும் 


அகத்திணையியல் - நூற்பா-127,128 


305 


வாய்ப்பினம் . அது எம்மோடு பேசும் ; மென்மையாக நடக் 
கும் , நுண்ணிய இடையினையும் , குளிர்ந்து நோக்கும் பார் 
வையினையும் பெருந் தோள்களையும் உடையது அது ] 

பாகனொடு சொல்லல் : 
தென்பார்த் திவகம் அன் னான் தஞ்சை வாணன் தென் மாறை முந்நீர் 
வன்பால் திரள் முத்தம் வண்டலின் மேல்வரும் ஏதம் அஞ்சி 
முன்பார்த்து என் நெஞ்சம் வழிபார்த்து ஒதுங்க முறைமுறைதன் 
பின்பார்த்து ஒதுங்குதல் காண்வல வாஒரு பெண் அணங்கே 

தஞ்சை, 28 
எனவரும் . 


[ பாகனே ! ஒரு பெண் அணங்கு தஞ்சை வாணன் 
மாறையிலே கடல் அலை தன் வண்டலை அழித்து விடுமோ 
என்று முன் பார்த்து , பின்னே தொடர்ந்துவரும் என் நெஞ் 
சம் வரும் வழியைப் பின் பார்த்துச் செல்லுதலைக் காண் . ) 

127 
பிரிவுழிக் கலங்கலின் வகை 
500 மருள் உற்று உரைத்தல் தெருள் உற்று உரைத்தல் என்று 

இருவகைத்து ஆகும் பிரிவுழிக் கலங்கல் . 


இது பிரிவுழிக் கலங்கலின் வகை இத்துணைத்து என் 


கின்றது . 


( இ -ள் ) மருள்உற்று உரைத்தலும் தெருள்உற்று உரைத் 
தலும் என இரண்டு வகையினை உடைத்தாம் பிரிவுழிக் 
கலங்கல் என்றவாறு . 

128 


விளக்கம் 


மருள்உற்று உரைத்தல் - மனம் மயக்கம்உற்றுக் கூறு 
தல் ; தெருள்உற்று உரைத்தல் - மனத்தில் தெளிவுபெற்றுக் 
கூறுதல் . இதனைப் பிரிந்தவழிக் கலங்கல் ( தொ.பொ. 
102 ) என்னும் தொல்காப்பியம் . 


306 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


ஒத்த நூற்பாக்கள் 


ந.அ. 132 


முழுதும் -- 
மருள் பெற நிகழ்த்தலும் தெருள் பெற நிகழ்த்தலும் 
பிரிவுழிக் கலங்கல் வகைஎனப் படுமே . 

மா . அ 24 

128 
பிரிவுழிக் கலங்கலின் விரி 
501 ஆய வெள்ளம் வழிபடக் கண்டு இது 

மாயமோ என்றலும் வாயில் பெற்று உய்தலும் 
பண்புபா ராட்டலும் பயந்தோர்ப் பழிச்சலும் 
கண்படை பெறாது கங்குல்நோ தலும் " எனும் 
ஐந்தும் பிரிவுழிக் கலங்கல்விரி ஆகும் . 


2 


இது பிரிவுழிக் கலங்கலின் விரி இத்துணைத்து என்கின்றது . 


( இ - ள் ) தலைமகளை ஆயவெள்ளம் வழிபடக்கண்டு இது 
மாயமோ என்றல் முதலாகக் கண்படை பெறாது கங்குல் 
நோதல் ஈறாகச் சொல்லப்பட்ட ஐந்தும் பிரிவுழிக் கலங் 
கலின் வீரியாம் என்றவாறு . 


விளக்கம் 


1 [ ஆயவெள்ளம் வழிபடக் கண்டு இதுமாயமோ என்றல் - 
பாங்கியர் கூட்டம் தலைவிக்கு வழிபாடு செய்ய அத 
னைத் தலைவன் கண்டு • இவ்வளவு பாதுகாப்பில் இருக் 
கும் இவளை நான் அடைந்து இன்புற்றது பொய்யோ 
என்று எண்ணுதல் . 
2 தலைவியை பெறுதற்குத் தூது இன்னாள் என்பதை 

அறிந்து தலைவன் ஆற்றாமை நீங்குதல் . 
3 தலைவியின் அழகைத் தலைவன் மிகப் புகழுதல் . 
4 தலைவியின் தாய்தந்தையர்களைத் தலைவன் வாழ்த்தல் . 
5 தலைவியைப் பிரிந்த தலைவன் துயில் பெறாமல் இராப் 

பொழுதில் வருந்திக் கூறுதல் . 


அகத்திணையியல் - நூற்பா- 129 


307 


ஒத்த நூற்பாக்கள் 


ந.அ. 133 


முழுதும் - - 
புனம்மயில் சாயலை ஆயம் போற்றலின் 
கனவுகொல் என்றலும் வாயில் காண்டலும் 
பண்புபா ராட்டலும் பயந்தோர்ப் பழிச்சலும் 
காது அடர் கண்படை பெறாது கங்குல் 
நோதலும் பிரிவுழிக் கலங்கல்வீரி நோக்கம் . மா . அ 25 ) 
ஆயவெள்ளம் வழிப்படக் கண்டு இது மாயமோ என்றல் : 
புணர்ப்போன் நிலனும் விசும்பும் பொருப்பும் தண்பூங்கழலின் 
துணர்ப்போது எனக்கு அணி ஆக்கும் தொல்லோன் தில்லைச்சூழ்பொழில்வாய் 
இணர்ப்போது அணிகுழல்எழை தன்நீர்மை இந்நீர்மை என்றால் 
புணர்ப்போகனவோபிறிதோ அறியேன்புகுந்ததுவே . 

திருக்கோவை . 17 
எனவும் , 

( மண்ணும் விண்ணும் மலைகளும் படைக்கும் பெரி 
யோன் ஆயினும் தன் திருவடிகளை என் முடிமணியாக்கும் 
எளிமையுடைய பெருமானது தில்லைப் பொழிலில் , இத் தலை 
வியின் பெருமை இத்தன்மைத்தாயின் , இவளை யான் பெற்றது 
மாயமோ ! கனவோ ! இரண்டுமன்றி வேறொன்றோ ! இன் 
னது என்று அறியேன் . ] 

வாயில் பெற்று உய்தல் : 
• உயிர் ஒன்று உளமும் ஒன்று ஒன்றே சிறப்பு இவட்கு என்னொடு என்னப் 
பயில்கின்ற சென்று செவியுற நீள்படைக் கண்கள் விண் 

எண்வாய்ச் 
செயிர் ஒன்று முப்புரம் செற்றவன் தில்லைச்சிற் றம்பலத்துப் 
பயில்கின்ற உத்தன் அருள் எனல் ஆகும் பணிமொழிக்கே . 
எனவும் , 

திருக்கோவை . 18 
( திரிபுரங்களை அழித்த தில்லைக்கூத்தன் அருளே வடிவாக 
வந்த தலைவியின் காதளவும் நீண்ட படைக்கண்கள் , தலைவி 
யாகிய தன்னோடு தோழியாகிய அவளுக்கு உயிரும் ஒன்று , 
மனமும் ஒன்று , இருமுது குரவரால் செய்யப்படும் சிறப்பும் 
ஒன்று என்பதைத் தெரிவிக்கின்றன . ) 


308 


லக்கணவிளக்கம் பொருளதிகாரம் 


பண்பு பாராட்டல் 
குன்ற நாடன் குன்றத்துக் கவாஅன் 
பைஞ்சுனை பூத்த பகுவாய்க் குவளையும் 
அஞ்சில் ஓதி அசை இயல் கொடிச்சி 
கண்போல் மலர் தல் அரிது அவள் 

தன்போல் சாயல் மஞ்ஞைக்கும் அரிதே . 
எனவும் , 

( வெற்பன் மலைப்பக்கத்துச் சுனைக்கண் பூத்த குவளைகள் 
இக்குன்றவர்மகளின் கண்போல் மலர் தலும் இயலாது . 
இவள் போன்ற கண்ணுக்கு இனிமைதரும் மென்மை மயிலுக் 
கும் அமையாது . ] 


ஐங்குறு 209 


அம்பி . 23 


பயந்தோர்ப் பழிச்சல் : 
தூயசெந் தாமரைப் பொன்னைஎன் ஆவித் துணையைத்தந்த 
தாயரும் தந்தையும் தாரணிமேல் உந்தி தந்த அண்ணல் 
ஆயுவும் தாதை அருளும் புராரி அழதாறிக்கும் 
தேயுவும் இந்திரன் செல்வமும் கூடிச் சிறக்க நின்றே . 
எனவும் , 

( திருமகள் போல்வாளாய் என் உயிருக்குத் துணையாகிய 
இவளை எனக்குப் பெற்று அளித்த தாயும் தந்தையும் இவ் 
வுலகில் பிரமனைப்போன்ற ஆயுளும் , திருமாலைப்போன்ற 
அருளும் , சிவபெருமானைப்போன்ற ஒளியும் , இந்திரனைப் 
போன்ற செல்வமும் பெற்றுச் சிறப்பாராக . தாயர் என்றது 
பெற்ற நற்றாயையும் , ஆட்டுவாள் , ஊட்டுவாள் , ஓல் உறுத்து 
வாள் , நொடிபயிற்றுவாள் , கைத்தாய் 

என்ற செவிலித் 
தாயர் ஐவரையும் , உட்கொண்டு சொற்றது ) 


கண்படை பெறாது கங்குல் நோதல் : 


மயில்போல் இனியமென் சாயல்நல் லாருடன் வல்வினையேன் 
துயில்போனது ; இன்னமும் தோன்றவும் காண்கிலன் , சோலை இளங் 
குயில்போல் மொழியவர் தம் தழல் போல்இருள் கூர்ந்து கொற்றம் 
அயில்போல் மறம்செய் கண்போல் , அறநீளும் அருங்கங்குலே . 
எனவும் வரும் . 


அம்பி . 24 


அகத்திணையியல் - நூற்பா - 129 


309 


[ மயில்சாயலாளுடன் நீங்கிய என் துயிலை இன்னும் 
மீளப் பெற்றிலேன் . 

அக்குயில்மொழியாளின் கூந்தல் 
போன்று இருண்டு , அவள் வேற்கண்போலக் துன்பம் 
செய்து , இராப்பொழுது நீண்டுகொண்டிருக்கின்றது ) 


வழிபடக்கண்டு 


இவற்றுள் , 

ஆயவெள்ளம் 
மாயமோ என்றல் மருள் உற்று உரைத்தற்கும் , ஏனைய நான் 
கும் தெருள் உற்று உரைத்தற்கும் உரிய . 


இனி ஒன்றென முடித்தலான் , பிரிந்துழிக் கலங்கி நெஞ் 
சொடு கூறலும் வரப்பெறும் . அதற்குச் செய்யுள் : 


இல்லோன் இன்பம் காமுற் றாஅங்கு , 
அரிதுவேட் டனையே ; நெஞ்சே ! காதலி 
நல்லள் ஆகுதல் அறிந்து ஆங்கு 
அரியள் ஆகுதல் அறியா தோயே . 


குறுந் , 120 


எனவரும் . 


(வறியவன் இன்பத்தை விரும்பி வாடுவதுபோல நம் 
தகுதிக்கு அரியது ஒன்றை விரும்பும் நெஞ்சே ! நம் காதலி 
நல்லாள் என்பதை அறிந்துள்ள நீ அவள் நமக்குக் கிடைத் 
தற்கு அரியவள் என்பதனை அறியாது இருக்கின்றனையே ! ) 

129 


இடந்தலைப்பாட்டின் வகை 
502 

தெய்வம் தெளிதல் கூடல் விடுத்தல் என்று 
இவ்வோர் மூவகைத்து இடந்தலைப் பாடே . 
இது நிறுத்தமுறையானே இடந்தலைப்பாட்டின் வகை 
இத்துணைத்து என்கின்றது . 

( இ - ள் ) தெய்வம் தெளிதலும் கூடலும் விடுத்தலும் 
என இடந்தலைப்பாடு மூவகையினை உடைத்து என்றவாறு . 

130 


310 


லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


விளக்கம் 


இடந்தலைப்பாடு - இயற்கைப் புணர்ச்சி நிகழ்ந்த 
இடத்தைத் தலைவன் அடைதல் , 


-- 


தெய்வம் தெளிதல் இதற்கு முன் தலைவியைத் தானே 
கூட்டுவித்த தெய்வம் மீண்டும் கூட்டுவிக்கும் என்று மனம் 
தெளிதல் , 


ஒத்த நூற்பாக்கள் 


ந . அ . 134 


பாங்கிலன் தமியோள் இடந்தலைப் படலும் . 

இறை அக . 3 
முழுதும் 
முயற்சி இல் தெய்வம் தெளிதல் முயங்குதல் 
இயங்குதல் எனமூ வகைத்து இடந் தலையே . 

மா . அ . 26 
* பொழிலிடைச் சேறல் இடந்தலைச் சொன்ன 
வழியொடு கூட்டி வகுத்திசி னோரே . மு .வீ கள . 13 . 

130 


503 


இடந்தலைப்பாட்டின் விரி 
தந்த தெய்வம் தரும் எனச் சேறலும் 
முந்து உறக் காண்டலும் முயங்கலும் புகழ்தலும் " 
உடன்புணர் ஆயத்து உய்த்தலும் " எனஐந்து 
இடந்தலைப் பாட்டின் இலக்கண விரியே . 
இஃது இடந்தலைப்பாட்டின் விரி இத்துணைப் பகுதித்து 


என்கின்றது . 


( இ - ள் ) தந்த தெய்வம் தரும் எனச் சேறல் முதலாக 
ஆயத்து உய்த்தல் ஈறாக இடந்தலைப்பாட்டின் இலக்கண வீரி 
ஐந்தாம் என்றவாறு . 


அகத்திணையியல் - நூற்பா-130 


311 


விளக்கம் 


1 [ தலைவியை முன்பு அளித்த தெய்வம் இன்னும் தரும் 
என்று தலைவன் தலைவியை முதல் நாள் கண்ட இடத்திற் 

குச் செல்லுதல் . 
2 தலைவியைத் தலைவன் முன்பு போலத் தனித்து நின்றதை 

நேரில் காணுதல் . 


3 தலைவியைத் தழுவுதல் . 


4 தலைவியின் அழகைப் புகழ்தல் . 
5 பாங்கியர் கூட்டத்தை அடையும்படி தலைவன் தலைவியை 
வீடுத்தல் . 


ஒத்த நூற்பாக்கள் 


ந.அ. 135 


முழுதும் 
• சேறலில் தந்த தெய்வம் தரும்எனச் 
சேறல் காண்டல் சேர்தல் புகழ்தல் 
ஆயத்து உய்த்தலோடு ஐந்து இடந் தலைஎன 
மேய பின்உறு புணர்ச்சியின் விரியே . 


மா . அ . 

27 ] 


தந்த தெய்வம் தரும் எனச்சேறல் : 


என் அறி வால் வந்தது அன் று இது முன்னும் பின் . னும் முயன்றால் 
மன்நெறி தந்தது இருந்தன்று தெய்வம் வருந்தல் , நெஞ்சே 
மின் எறி செஞ்சடைக் கடத்தப் பிரான் வியன் தில்லை முந்நீர்ப் 
பொன்எறி வார் துறை வாய்ச்சென்று மின்தோய் பொழில் இடத்தே. 
எனவும் , 


திரு . 49 


[ மனமே ! கூத்தப்பிரான் தில்லைக் கடல் துறையை 
அடுத்த பொழிற்கண் தலைவியைக் கூடும் வாய்ப்பு : முன்னும் 
என் அறிவால் முயன்று பெற்றது அன்று ; இன்னும் புவ் 
வாய்ப்பு அளித்த தெய்வம் நமக்குக் கூட்டுவிப்பதற்கு 
உள்ளது ; ஆதலின் வருந்தாதே . ] 


312 


லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


முத்துறக் காண்டல் : 


யேத்த தாய் நென்னல் என்னைப் புணர்ந்து நெஞ்சம் நெகப் போய் 
ஆயத்த தாய் அமிழ் தாய் அணங் காய் அரன் அம்பலம்போல் 
தேயத்த தாய் என் தன் சிந்தைய தாய்த் தெரி யின் பெரிதும் 
மாயத்த தாகி இதோ வந்து நின்றது என் மன் உயிரே . 
எனவும் , 


திரு . 39 


( என் உயிர் , நேற்று உள்ளம் நெகிழ்ச்சியுடையதாய் 
என்னைக்கூடி , பின் நேயம் இல்லது போல் என் நெஞ்சு 
உடையும்வகைப் பிரிந்துசென்று தன் தோழியர் ஆயத்தைக் 
கூடி , இன்பம் செய்தலின் அமிழ்தாய் , துன்பம் செய்தலின் 
அணங்காய் , புலப்பாட்டான் பொன்னம்பலம் போல ஒளியை 
உடையதாய் , புலப்படாது வந்து என்மனத்தின்கண்ண தாய் 
ஆராயின் பெரிதும் மாயத்தை உடையதாய் இவ்விடத்து 
வந்து நிற்கின்றது ) 


முயங்கல் : 


வேட்ட பொழுதின் அவை அவை போலுமே 
தோட்டார் கதுப்பினாள் தோள் . 


குறள் , 1105 


எனவும் வரும் . 


அம்பி . 41 


சுரும்பு உழு கூந்தலும் , செவ்வாய் மழலையும் சோதிநுதல் 
அரும்பிய வேர்வும் , அலமரு நோக்கும் , அசைந்துாசியும் 
கரும்புரு வச்சிலை யும் , நிலை சோரும் கலையும் , கண்டு , 
விரும்பின மே , மன மே ! களி கூர் இன்ப வெள்ளத்தையே . 
இதுவும் அது . 

[ பூச்சூடிய கூந்தலை உடைய இத்தலைவியின் தோள்கள் 
எவ்வெவற்றை விரும்புகின்றனமோ , அவ்வப்பொருள்களாய் 
அமைந்து இன்பம் தருகின்றன . 

மனனே ! தலைவியின் வண்டுகோதும் கூந்தல், மழலை 
மொழி , நெற்றியில் அரும்பிய வேர்வை , சுழலும் பார்வை , 


அகத்திணையியல் - நூற்பா -131 


313 


அசைந்து தளரும் புருவவீல் , நிலைசோரும் ஆடை இவற்றை 
மனங்கொண்டு மகிழ்ச்சி மிகுதற்குக் காரணமான இன்ப 
வெள்ளத்தை விரும்பினோம் . ) 

புகழ்தல் : 
கனமே கருங்குழல் , கங்குல்அன் றே ; கண் கருவிளையின் 
இனமே , குவளையும் நெய்தலும் அல்ல ; இவர்க்கு இடையென் 
மனமே , வளர் இள வஞ்சி அன் றே ;வஞ்ச மா றன்வைத்த 
தனமே தனம் , கன கத்தட மேருச் சயிலமன்றே . அம்பி . 42 
எனவும் , 


( தலைவியின் கூந்தல் மேகமே ; இருள் அன்று ; கண்கள் 
கருவிளையே , குவளையும் நெய்தலும் அல்ல ; இடை என்மன 
மாகிய அருவப்பொருளே , வஞ்சிக்கொடி அன்று : தனம் 
மன்மதனுடைய செல்வக்குவீயலே , மேருமலை அன்று . ) 


4 


உடன்புணர் ஆயத்து உய்த்தல் : 
சூளாமணிஉம்பர்க்கு ஆயவன்சூழ்பொழில் தில்லை அன்னாய்க்கு 
ஆளாய் ஒழிந்தது என் ஆருயிர் ஆரமிழ் தே அணங்கே 
தோளா மணியே பிணையே பலசொல்லி என்னை துன்னும் 
நாள் ஆர் மலர்ப்பொழில் வாய்எழில் ஆயம் நணுகுகவே , 

திருக்கோவை 47 
எனவும் வரும் . 


[ அமிழ்தே ! அணங்கே ! துளைமிடாத மணியே ! மான் 
பிணையே ! பலசொல்லுவது ஏன் ? தில்லை அன்ன உனக்கு 
என் உயிர் அடிமையாய் விட்டது . நீ இனி, பொழிலிடத்து 
நின் தோழியர் குழாத்தை அடைவாயாக . ] 

இவற்றுள் , தந்ததெய்வம் தரும் எனச் சேறல் ஆகிய 
ஒன்றும் தெய்வம் தெளிதற்கும் , காண்டலும் முயங்கலும் 
புகழ்தலும் ஆகிய மூன்றும் கூடற்கும் , ஆயத்து உய்த்தல் 
ஆகிய ஒன்றும் விடுத்தற்கும் உரியவாம் . 

40 


314 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
இலக்கணவிரி என்ற மிகையானே , தந்த தெய்வம் 
தரும் எனச் சென்ற பின்னர்த் தலைவன் நெஞ்சொடு வினாத 
லும் , அதன் பின்னர்க் கிள்ளை வாழ்த்தலும் , அதன் பின்னர் 
அவள் எதிர்ப்பட்ட இடத்தை அவளாகக் கூறுதலும் , அதன் 
பின்னர் மன்னனை நினைந்து மின்னிடை மெலிதலும் , முந் 
துறக் காண்டலின் பின்னர்த் தனி நிலை கண்டு தளர்வு 
அகன்று உரைத்தலும் , தான் நீங்கியவழிப் பிறந்த வருத்த 
மும் வேட்கையும் அவள் அறியுமாறு தலைவன் கூறுதலும், 
அதன்பின்னர்க் கூடற்கு அரிது என வாடி உரைத்தலும் , 
ஆயத்து உய்த்த பின்னர் நீங்கற்கு அருமை நின்று நினைத் 
தலும் வரவும்பெறும் . 


தலைவன் நெஞ்சொடு வினாதல் : 


நீடுங்கொல் லோகொண்ட நேயம்என் ஆயத் தவரிடையில் 
தேடுங்கொல்லோவந்து செல்லுங்கொல் லோ அந்தச் செவ்வி இன்னம் 
கூடுங்கொல் லோவிதி கூட்டுங்கொல் லோ என்று கொம்பின் உள்ளம் 
வாடுங்கொல் லோ அறி யேன்மலைச் சாரலில் வந்து நின்றே . 


அம்பி . 26 


எனவும் , 

( தலைவி மலைச்சாரலில் வந்து நின்று நம் நட்பு நீட்டிக் 
குமா , அவர் ஆயத்திடை என்னைத் தேடுவாரா , வந்து 
சென்று விடுவாரா ? அந்த வாய்ப்பு இன்னும் கூடுமா , அவ் 
வாய்ப்பை விதி கூட்டுமா என்று மனம் வாடுவாளோ ? 
அறியேன் . ] 


கிள்ளை வாழ்த்தல் : 


வெள்ளம் வரம்பின் ஊழி போகியும் 
கிள்ளை வாழிய பலவே ஒள்ளிழை 
இரும்பல் கூந்தல் கொடிச்சி 
பெருந்தோள் காவல் காட்டி யவ்வே . 

ஐங்குறு நூறு 281 
எனவும் வரும் . 


அகத்திணையியல் - நூற்பா- 131 

315 
[ ஒள்ளியு அணிகளையும் ஐம்பாலாகிய கூந்தலையும் 
உடைய தலைவி புனத்தைக் காவல் காக்கும் வாய்ப்பினை 
அளித்த கிளிகள் வெள்ளம் ஆகிய பல ஆண்டுகளை உடைய 
ஊழிக்கால வரையறைக்கு மேலும் நீண்ட காலம் வாழ் 


வனவாக . 


கிள்ளை 

வாழ்த்தல் போல்வன 
உரைத்தன . 


நச்சினார்க்கினியர் 
தொல் . பொ . 102 ) 


காம்பு இணை யால்களி மாமயி லால்கதிர் மாமணியால் 
வாம்பிணை யால்வல்லி ஒல்குத லால்மன்னும் அம்பலவன் 
பாம்பிணை யாக்குழை கொண்டோன் கயிலைப் பயில் புனமும் 
தேம்பிணைவார்குழலாள் எனத்தோன்றும் என்சிந்தனைக்கே . 
எனவும் , 

[திருககோவை 38 


( மூங்கில்களாலும் ( தோள் ) மயில்களாலும் (சாயல் ) 
மணிகளாலும் (உடல்ஒளி) மான்களாலும் ( விழி ) தளரும் 
கொடிகளாலும் ( இடை ) பாம்பைக் கா தணியாகக்கொண்ட 
சிவபெருமானுடைய கயிலைப் புனமும் என் உள்ளத்திற்குத் 
தலைவியாகவே காட்சி வழங்குகின்றது . ) 


மன்னனை நினைந்து மின்னிடை மெலிதல் : 


ஆவி அன்னாய்கவ லேல் அகலேம் என்று அளித்து ஒளித்த 
ஆவி அன் னார்மிக்கு அவாவின ராய்க்கெழு மற்கு அழிவுற்று 
ஆவி அன்னார் மன்னி ஆடுஇடம்சேர்வர்கொல் அம்பலத்து எம் 
ஆவி அன் னான்பயி லும்கயி லாயத்து அருவரையே . 
எனவும் வரும் . 

( திருக்கோவை 37 
( என் உயிர்போல்லாய் ! நீ கவலைப்படாதே . உன்னை 
விட்டு நீங்கேன் என்று தண்ணளி செய்து போன என் உயிர் 
போன்ற தலைவர் , என்னைக் கூடுதற்கு விதுப்புற்று , அப்பலத் 
தில் எம் உயிராக விளங்கும் சிவபெருமான் பயிலும் இக் 
கயிலாய மலைப்பகுதியில் என் உயிர்த்தோழியர் விளையாடும் 
இடத்திற்கு வந்து விடுவாரோ ? ] 


316 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


தனி நிலை கண்டு தளர்வு அகன்று உரைத்தல் : 


தாது இவர் போதுகொய் யார்தைய லார் அங்கை கூப்பநின்று 
சோதி வரிப்பந்து அடியார் சுனைப்புனல் ஆடல் செய்யார் 
போது இவர் கற்பக நாடுபுல் லென்னத்தம் பொன் அடிப்பாய் 
யாது இவர் மாதவம் அம்பலத் தான்மலை எய்துதற்கே . 

திருக்கோவை 40 
எனவும், 


[ தேவர் உலகம் பொலிவு அழிய அதனைவிடுத்து ஏதோ 
தவம் செய்யக் கருதுவாள் போல அம்பலத்தான் மலைபை 
எய்திய நம் தலைவி , போதுகொய்யாது , தோழியர் போற்றப் 
பந்து ஆடாது , சுனையில் நீராடாது தனித்து நிற்கிறாள் .) 

முன் நீங்கியவழித் தன்வருத்தமும் வேட்கையும் அவட் 
குக் கூறல் : 


நீங்கில் தெறூஉம் குறுகுங்கால் தண்எனும் 

தீயாண்டுப் பெற்றாள் இவள் . 
எனவும் , 


குறள் 1104 


( தன்னைவிடுத்து அகன்றால் வருத்துதலும் தன்னை அணு 
கினால் குளிர்ச்சி தருதலும் உடைய புதியதொரு நெருப்பினை 
இவள் எவ்விடத்தில் இருந்து பெற்றுள்ளாள் ? ] 

கூடற்கு அரிது என வாடி உரைத்தல் : 


காவீ நின்று ஏர் தரு கண்டர்வண் தில்லைக்கண் ணார் கமலத் 
தேவி என் றேஐயம் சென்றது அன்றே அறி யச்சிறிது 
மா இயன் றன்னமென் நோக்கி நின் வாய்திற வாவிடின் என் 
ஆவீ அன் றே அமிழ் தே அணங் கே இன்று அழிகின்றதே . 

திருக்கோவை 41 
எனவும் வரும் . 


[ மான்போன்ற பார்வையினை உடையாய் ! நீலகண்ட 
ருடைய தில்லையில் உள்ள திருமகளே நீ என்று என் உள்ளம் 


அகத்திணையியல் - நூற்பா-131 


317 


ஐயுறுகின்றது . அவ்வையம் நீங்கச் சில சொற்களாவது பேசு . 
அமிழ்தே ! அணங்கே ! நின் வாய்ச்சொல் கேளாமல் என் 
உயிர் அழிந்து கொண்டிருக்கிறது ) 


நீங்கற்கு அருமை நின்று நினைந்து இரங்கல் : 
பொய் உடையார்க்கு அரன் போல் அகலும் அகன்றால் புணரின் 
மெய்உடை யார்க்கு அவன் அம்பலம் போல மிகநணுகும் 
மைஉடைவாள் கண்மணி உடைப்பூண்முலைவாள் நுதல்வான் 
பை உடை வாள் அரவத்து அல் குல்காக்கும் பைம்புனமே 

திருக்கோவை 48 
எனவரும் . 

131 


. 


[ வாள்கண் , பூண்முலை , வாள் நுதல் , அரவு அல்குல் 
இவற்றை உடைய தலைவி காக்கும் தினைப்புனம் , யான் 
அவளை அகன்றால் பொய் உடையார்க்கு அரன் துன்பத்தைச் 
செய்து சேயன் ஆமாறு போல மிக்க துயரத்தைச் செய்து 
எனக்குச் சேய்த்தாம் ; இவளை அணைந்தால் மெய்யுடை 
யார்க்கு அவன் அம்பலம் பேரின்பத்தைச் செய்து அணித்து 
ஆமாறுபோலப் பேருவகை செய்து எனக்கு மிகவும் அணித் 
தாம் ] 

131 
பாங்கற்கூட்டத்தின் வகை 


504 


சார்தல் ! கேட்டல் 2 சாற்றல் 3 எதிர்மறை 
நேர்தல் கூடல் பாங்கில் கூட்டல் என்று 
ஆங்குஎழு வகைத்தே பாங்கற் கூட்டம் . 


இது நிறுத்தமுறையானே பாங்கற் கூட்டத்தின் வகை 
இத்துணைத்து என்கின்றது . 


( இ - ள் ) சார்தல் முதலாகப் பாங்கில் கூட்டல் ஈறாக 
எழுவகைத்தாம் பாங்கற்கூட்டம் என்றவாறு . 
ஆங்கு அசை 

132 


318 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


விளக்கம் 


1 தலைவன் பாங்கனைச் சார்தல் , 
2 பாங்கன் தலைவனை வினாவுதல் . 
3 தலைவன் தன் நிலையைக் கூறுதல் 
4 பாங்கன் தலைவன் கருத்தினை மறுத்தல் . 
5 தலைவன் கருத்திற்குப் பாங்கன் உடன்படல் . 
6 தலைவன் தலைவியைச் சேர்தல் . 
7 தலைவியை ஆயத்திடைக் கூட்டல் . 


தாமே 


பாங்கற் கூட்டம் நிகழின் இடந்தலைப்பாடு நிகழாது ; 
இடந்தலைப்பாடு நிகழின் பாங்கற்கூட்டம் நிகழாது என்பது , 
இறையனார் களவியல் உரை , திருக்கோவையார் உரை , முத்து 
வீரிய உரை என்பனவற்றான் அறியப்படுகிறது . 
கூடும் இடந்தலைப்பாடும் , பாங்கனால் கூடும் இடந்தலைப் 
பாடும் என்று இடந்தலைப்பாட்டினை இருவகையினது ஆக்கு 
வர் நச்சினார்க்கினியர் . பாங்கற்கூட்டமாவது பாங்கனைக் 
கூடும் கூட்டம் என்று பொருள் கொள்வர் அவர் , 


இடந்தலைப்பாடு வேறு , பாங்கற் கூட்டம் வேறு என் 
பார் நம்பி அகப்பொருள் ஆசிரியரும் , மாறன் அகப்பொருள் 
ஆசிரியரும் இவரும் ஆவர் . 


ஒத்த நூற்பாக்கள் 


ஆங்கனம் புணர்ந்த கிழவோன் தன்வயின் 
பாங்கனோரில் குறிதலைப் பெய்தலும் 
பாங்கிலன் தமியோள் இடந்தலைப் படலும்என்று 
ஆங்க அவ் விரண்டே தலைப்பெயல் மரயே , 

இறை அக , 3 


முழுதும் 


- 


ந . அ . 136 


அகத்திணையியல் நூற்பா-132 , 153 319 
சார்தல் வீனாதல் செப்பல் எதிர்மறை 
நேர்தல் கூடல் கூட்டல் என்று ஆங்குப் 
பார்புகழ் எழுவகை பாங்கற் கூட்டம் 

மா . அ 28 

132 


பாங்கற்கூட்டத்தின் விரி 
505 தலைவன் பாங்கனைச் சார்தலும் ! பாங்கன் 

தலைவனை உற்றது வினாதலும் தலைவன் 
உற்றது உரைத்தலும் கற்றறி பாங்கன் 
கழறலும் கிழவோன் கழற்று எதிர் மறுத்தலும் 5 
கிழவோற் பழித்தலும் கிழவோன் வேட்கை 
தாங்கற்கு அருமை சாற்றலும் பாங்கன் 
தன்மனத்து அழுங்கலும் தலைவனோடு அழுங்கலும் 
எவ்விடத்து எவ்வியற்று என்றலும் 10 அவன் அஃது 
இவ்விடத்து இவ்வியற்று என்றலும் 11 பாங்கன் 
இறைவனைத் தேற்றலும் 12 குறி வழிச் சேறலும் 
இறைவியைக் காண்டலும்14 இகழ்ந்ததற்கு இரங்கலும் 5 
தலைவனை வியத்தலும் - தலைவியை வியத்தலும் 7 
தலைவன் தனக்குத் தலைவிநிலை கூறலும் 
தலைவன் சேறலும் 1 9 தலைவியைக் காண்டலும் 2 ) 
கலவியின் மகிழ்தலும் - 1 புகழ்தலும் 22 தலைவியைப் 
பாங்கியொடு வருகஎனப் பகர்தலும் 2 - பாங்கில் 
கூட்டலும் 4 என்றாங்கு எட்டுநா லாறும் 
காட்டிய பாங்கற் கூட்டத்து விரியே , 


இது பாங்கற்கூட்டத்து வீரி இத்துணைப் பகுதித்து 
என்கின்றது . 


( இ - ள் ) தலைவன் பாங்கனைச் சார்தல் முதலாகப் பாங் 
கில் கூட்டல் ஈறாக இவ்விடத்துத் தொகுத்த இருபத்து 
நான்கு கிளவியும் மேல் காட்டிய பாங்கற்கூட்டத்து வீரி 
என்றவாறு . 


320 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


விளக்கம் . 


1 தலைவன் தன் உயிர்த்தோழனைச் சென்று அடைதல் . 
2 பாங்கன் தலைவனுடைய தோள் மெலிவு முதலியன 

கண்டு , அவனுக்கு ஏற்பட்ட புதுமை பற்றி வினவுதல் . 
3 தலைவன் தனக்கு நேர்ந்த புது அனுபவம் பற்றி உரைத் 

தல் . 
4 கற்று வல்ல பாங்கன் தலைவனை இடித்து உரைத்தல் . 
5 பாங்கன் 

இடித்துக் கூறியதைத் தலைவன் மறுத்துச் 
சொல்லுதல் . 
6 பாங்கன் தலைவனைப் பழித்துக் கூறுதல் . 
7 தலைவன் தலைவியின்பால் தனக்கு உள்ள விருப்பத்தைத் 

தடுத்தல் இயலாது என்று குறிப்பிடுதல் . 
8 பாங்கன் தலைவன் நிலைகண்டு தன்மனத்துள்ளே வருந் 

துதல் . 
9 பாங்கன் தலைவனோடு சேர்ந்து வருந்துதல் , 
10 தலைவன் கண்ட உருவம் எவ்விடத்தில் உள்ளது , எவ் 

விலக்கணத்தை உடையது என்று பாங்கன் தலைவனைக் 

கேட்டல் , 
11 தலைவியின் உருவம் இத்தகையது , இயல் இத்தகையது 

என்று தலைவன் பாங்கனிடம் குறிப்பிடுதல் . 
12 பாங்கன் தலைவனை ஆற்றுவித்தல் . 
13 தலைவன் குறித்த இடத்திற்குப் பாங்கன் செல்லுதல் . 
14 அங்ஙனம் சென்ற பாங்கன் தலைவியைக் காணுதல் . 
15 தலைவியைக் கண்ட பாங்கன் முன்னம் தலைவனைத் தான் 

இகழ்ந்ததற்கு வருந்துதல் . 


16 தலைவியின் அழகைக் கண்ட தலைவன் அதில் ஈடுபட்டு 

அங்கேயே இருந்துவிடாமல் மனத்திட்பத்தோடு தன் 
இடத்து வந்தமையைப் பாங்கன் வியந்து கூறுதல் . 


321 
அகத்திணையியல் - நூற்பா -133 
17 பாங்கன் தலைவியின் வனப்பு முதலியன கண்டு வியத்தல் . 
19 தலைவி தனியே நிற்றலைத் தலைவனுக்குப் பாங்கன் 

கூறல். 
19 தலைவன் தலைவி இருக்கும் இடத்தை அடைதல் . 
20 தலைவன் தலைவியைக் காணுதல் . 
21 தலைவியோடு தலைவன் அளவளாவுதல், 
22 தலைவியைப் புனைந்து உரைத்தல் . 
23 இனி வருங்கால் உயிர்த்தோழியோடு வருமாறு தலைவி 

யிடம் தலைவன் குறிப்பிடுதல் . 
24 பாங்கியர் கூட்டத்திற்குச் செல்லுமாறு தலைவன் தலைவி 

யை விடுத்தல் . 


ஒத்த நூற்பாக்கள் 


. 


நினை தல் வீனாதல் உற்றது உரைத்தல் 
கழறல் மறுத்தல் கவன்றுரைத் தல்லே 
வலி அழிவு உரைத்தல் வீதியொடு வெறுத்தல் 
நொந்து கூறல் நோ தல் நீங்கி 
இயல்இடம் கேட்டல் இயல் இடம் கூறல் 
வற்புறுத் தல்குறி வழிச்சேறல் காண்டல் 
வியந்துரைத் தல்அம் மெல்லியல் தன்னைக் 
கண்டமை கூறல் கருத்துக்கு ஏற்பச் 
செவ்வி செப்பல் அவ்விடத்து ஏகல் 
ஈங்கு இவை நிற்க இடந்தலை தனக்கும் 
ஆங்கு அவள் மெலிதல் பொழில்கண்டு மகிழ்தல் 
நீங்கா மகிழ்வொடு நிலைகண்டு வியத்தல் 
தளர்வு அகன்று உரைத்தல் மொழிபெற வருந்தல் 
கண்புதை வருத்தம் காவல் நாண்விடல் 
நண்பொடு சென்று நன்மருங்கு அணைதல் 
இன்றியமை யாமை ஆயத்து உய்த்தல் 


41 


322 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


5 


நின்று வருந்தல் நிகழ் ஆறைந்தும் 
துன்று பாங்கன் துறைஎனப் படுமே , 

திருக்கோவை , மு . வீ , கள . 9 
வினாதலும் விடுத்தலும் கழறலும் மறுத்தலும் 
நோ தலும் யாண்டு என இன்னுழி என்றலும் 
மாதரைக் காண்டலும் மன்னிய வகுத்தலும் 
கிழவோற்கு இசைத்தலும் ஆற்றான் கிளத்தலும் 
பழவரை விடுத்தலும் பாங்கற் கூட்டம் . 


த.நெ. வி 16 

137 


5 . 


முழுதும் 
செம்மல் பாங்கனைச் சேர்தலும் பாங்கன் 
செம்மலோடு உற்றது வினாதலும் செம்மல் 
உற்றது உரைத்தலும் மற்று அவன் கழறலும் 
உரவோன் கழற்று எதிர் மறுத்தலும் உரவோற் 
பழித்தலும் வேட்கை கழித்தற்கு அருமை 
சாற்றலும் தன் மனத்து அழுங்கலும் தலைவனோடு 
ஏற்றற்கு அழுங்கலும் ஏகு அவண் என்றலும் 
எவ்விடத்து எவ்வியற்று என்றலும் இறைவன் 
அவ்விடத்து அவ்வியற்று என்றலும் பாங்கன் 
றைவனைத் தேற்றலும் குறிவழிச் சேறலும் 
இறைவியைக் காண்டலும் இறைவியை எளிதின் 
காட்டிய கடவுளைக் கண்ணுற்று இறைஞ்சலும் 
வாள் தடங் கண்ணியை மதித்து அவன் வியத்தலும் 
இகழ்ந்ததற்கு இரங்கலும் இறைமகன் தனையே 
புகழ்ந்து அவன் வியத்தலும் புரவலன் தன்னொடு 
நவ்வியங் கண்ணி நன்னிலை உரைத்தலும் 
செவ்வி செப்பலும் செம்மல் அங்கு ஏகலும் 
இணர்மலர்க் குழலியை இறைவன் காண்டலும் 
புணர்தலும் புகழ்தலும் பூங்கொடி தன்னைப் 
பாங்கியொடு வருகஎனப் பகர்ந்த பின்னர் 
ஆயத்து உய்த்தலொடு அம்மூ வொன்பதும் 
ஏய பாங்கன் கூட்டத்து விரியே . 

மா , அ , 29 ) 


328 


அகத்திணையியல் - நூற்பா - 133 


தலைவன் பாங்கனைச் சார்தல் : 
பூங்கனை ஆர்புனல் தென்புலி யூர் புரிந்து அம்பலத்துள் 
ஆங்கானை ஆண்டுகொண்டு ஆடும்பிரான் அடித்தாமரைக்கே 
பாங்களை யான் அன்ன பண்பனைக் கண்டு இப் பரிசு உரைத்தால் 
ஈங்கு எனை யார் தடுப் பார்மடப் பாவையை எய்துதற்கே 

திருக்கோவை . 19 
எனவும் , 

( புலியூரை விரும்பி அம்பலத்துள் என்னை ஆண்டு 
கொண்டு ஆடும் சிவபெருமானுடைய திருவடிக்கண் ஈடுபாடு 
உடையவனும் , என்னை ஒத்த பண்பினனும் ஆகிய பாங்கனைக் 
கண்டு , நிகழ்ந்ததை உரைத்துவிட்டால் , பின் தலைவியை 
எய்தற்கண் தடை ஏதும் நிகழாது . ) 

பாங்கன் தலைவனை உற்றது வினாதல் : 
சிறைவான் புனல் தில்லைச் சிற்றம் பலத்தும் என் சிந்தையுள்ளும் 

மறவான் உயர்மதில் கூடலின் ஆய்ந்த ஒண் தீந்தமிழின் 
துறைவாய் நுழைந்தனை யோ அன்றி ஏழிசைச் சூழல்புக்கோ 
றைவா தடவரைத் தோட்கு என் கொலாம்புகுந்து எய்தியதே . 

திருக்கோவை. 20 
எனவும் , 

[ இறைவா ! சிற்றம்பலமாகிய தூய இடத்தும் என் 
சிந்தையாகிய தாழ்ந்த இடத்தும் ஒருசேரத் தங்கியிருக்கும் 
சிவபெருமான் மதுரையில் ஆய்ந்த தமிழின் துறைக்கண் 
நுழைந்தாயா ? இசைச்சூழலில் ஈடுபட்டாயா ? நின் தோள் 
கள் வாடிய காரணம் என்ன ?. ] 


தலைவன் உற்றது உரைத்தல் : 
• கோம்பிக்குஒதுங்கிமேயாமஞ்ஞைகுஞ்சரம்கோள் இழைக்கும் 
பாம்பைப் பிடித்துப் படம் கிழித் தாங்கு அப்பணைமுலைக்கே 
தேம்பல் துடியிடை மான்மட நோக்கிதில் லைச்சிவன் தாள் 
ஆம்பொன் தடமலர் சூடும் என் ஆற்றல் அகற்றியதே 

திருக்கோவை 21 
எனவும் , 


. 


324 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
( கோம்பிக்குப் பயந்து இரை உண்ணாத மயில் , யானை 
யையும் கொல்லும் ஆற்றல் உடைய பாம்பைப் பிடித்து 
அதன் படத்தைக் கிழித்தாற் போல , முலைப்பாரம் தாங்காது 
நையும் இடை.யை உடைய தலைவி சிவபெருமான் திருவடித் 
தாமரைகளையே சூடும் என் ஆற்றலைப் போக்கிவிட்டாள் . ) 


கற்றறி பாங்கன் கழறல் : 


உளமாம் வகைநம்மை உய்யவந் ஆண்டு சென்று உம்பர் உய்யக் 
களமாம் லிடம் அமிழ்து ஆக்கிய தில்லைத்தொல் லோன் கமிலை 
வளமாம் பொதும்பரின் வஞ்சித்து நின்று ஒர்வஞ் சிம்மருங்குல் 
இளமான் விழித்தது என் சோஇன்றுஎம் அண்ணல் இரங்கியதே . 


திருக்கோவை 22 
எனவும் , 

[ நம்மை ஆட்கொண்டு தேவர் உய்ய விடம் உண்ட சிவ 
பெருமானுடைய கயிலை மலைச் சோலையில் வஞ்சிக்கொடி 
போன்ற இடையைஉடைய இளைய மான் விழித்தது கண்டோ 
அண்ணலாகிய நீ மனம் தளர்ந்து இருக்கின்றாய் ? ] 


கிழவோன் கழற்று எதிர் மறுத்தல் : 
சேணில்பொலி செம்பொன்மாளிகைத்தில்லைச்சிற்றம்பலத்து 
மாணிக்கக் கூத்தன் வடவான் கயிலை மயிலைமன்னும் 
பூணின்பொலிகொங்கை ஆவியை ஓவியப்பொற்கொழுந்தைக் 
காணின் கழறலை கண்டிலை மென்தோள் கரும்பினையே . 

திருக்கோவை 23 
எனவும் , 


( செம்பொன் மாளிகைத் தில்லையிலுள்ள கூத்தப்பிரா 
னின் கயிலை மலையில் தங்கியிருந்த என் உயிர் போன்ற ஓவி 
யக் கொழுந்தை நீ கண்டிருந்தால் இப்படி என் கருத்தை 
மறுத்துப் பேசத் துணியாய் , காணாததனால் அன்றோ இவ் 
வாறு பேசுகிறாய் ? 


325 


அகத்திணையியல் - நூற்பா -133 


கிழவோற் பழித்தல் : 
இளங்கொம்பு ஒரு தனி நின்று இருஞ்சாரலின் என்னை இங்ஙன் 
உளங்கொண்டு உறுதியர் செய்தது என்றாய்விண் ஒளிரும்மின்பால் 
விளங்கும் கதிர்வடி வேல் அண் ணலேதென் றல் மீது அசையத் 
துளங்கும் சிறுகொடிக் கோமத வேழம் துவக்குஉண்டதே . 

அம்பி 49 
எனவும் , 


[[ அண்ணலே ! • மலைப்பகுதியில் இளங்கொம்பு ஒன்று 
என் உள்ளத்தைக் சைப்பற்றி மிக்க துயரைத் தருகின்றது 
என்று நீ கூறுவது , தென்றலுக்கு அசையும் சிறுகொடி மத 
யானையைக் கட்டும் ஆற்றலைப் பெற்றது போன்ற செய்தி 
யாகும் . ) 

கிழவோன் வேட்கை தாங்கற்கு அருமை சாற்றல் : 


தலைப்படு சால்பினுக் கும் தன ரேன்சித்தம் பித்தன் என்று 
மலைத்து அறி வார் இல்லை யாரையும் தேற்றுவன் எத்துணையும் 
கலைச்சிறு திங்கள் மிலைந்தசிற் றம்பல வன்கயிலை 
மலைச்சிறு மான்விழி யால் அழி வுற்று மயங்கினனே , 

திருக்கோவை . 25 
எனவும் , 

[ இதற்கு முன் தலைமையான அமைதி தளராது இருந் 
தேன் . நான் மனம் மயங்கினவன் என்று ஒருவரும் என்னைக் 
கூறியவர் இலர் . பிறர் கொண்ட கலக்கங்களையும் யான் தெளி 
வித்துள்ளேன் . ஆனால் இன்று சிற்றம்பலவனுடைய கயிலை 
மலைக்கண் கண்ட தலைவியின் மான்விழியால் மனம் அழிந்து 
மயங்கிவிட்டேன் . ) 


பாங்கன் தன்மனத்து அழுங்கல் : 


யானாம் அறிவு கொளுத்துகிற் பேன் இங்ஙன் ஏறு அனையான் 
தானாம் அறிவும் தளர்ந்து நிற் பான்செந் தளவு அருப்பும் 


326 


லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


தேனாம் இனிய குதலைச்செவ் வாய் இளஞ் செவ்வி நவ்வி 
மானாம் இவனை மயங்க இவ் வாறு வருத்துவதே . 


அம்பி . 51 


எனவும் , 

[ முத்துப் போன்ற பற்கள் , மழலை பேசும் செவ்வாய் , 
மான்விழி இவற்றை உடையாள் தன்னை மயக்க , இவன் 
வருந்துகின்றானே ! இவனுக்கு யானோ அறிவுரை கூற வல் 
லேன் ? இவனா இப்படி அறிவு தளரக்கூடியவன் யாவும் 
வீயப்பாய் உள்ளன . ) 


தலைவனோடு அழுங்கல் : 


ஆலத்தி னால் அமிர்து ஆக்கிய கோன் தில்லை அம்பலம்போல் 
கோலத்தி னாள் பொருட் டாக அமிர் தம் குணம்கெடினும் 
காலத்தி னால் மழை மாறினும் மாறாக் கவிகைநின்பொன் 
சீலத்தை நீயும் நினையாது ஒழிவது என் தீவினையே . 

திருக்கோவை 27 


[ அமிர்தம் குணம் மாறினும் பருவமழை பொய்ப்பினும் 
தவறாத கொடைத் தன்மையை உடைய நீ , விடமுண்ட சிவ 
பெருமான் அம்பலம்போன்ற வனப்பினாள் காரணமாக நின் 
பொன் போன்ற அரிய ஒழுக்கத்தை அறியாது மயங்குவது 
என் தீவினைப்பயனே யாம் . ) 


எவ்விடத்து எவ்வியற்று என்றல் : 


நின்னுடை நீர்மையும் நீயும் இவ் வாறு நினைத்தெருட்டும் 
என்னுடை நீர்மை இதுஎன் என்பதேதில்லை ஏர்கொள்முக்கண் 
மன்னுடை மால்வரை யோமல ரோ வீசும் போசிலம்பா 
என் இடம்யாது இயல் நின்னை இன்னேசெய்தஈர்ங்கொடிக்கே . 

திருக்கோவை 28 
எனவும் , 


327 


அகத்திணையியல் - நூற்பா- 133 


[சிலம்பா ! உன் பண்பும் இவ்வாறாயிற்று . கலங்காத 
நீயும் கலங்கி நிற்கின்றாய் . உன்னைத் தெளியவைக்க முய 
லும் என் தன்மையை என் என்று சொல்லுவது ? உன்னை 
இவ்வாறு கலக்கிய கொடி போல்வாளின் இருப்பிடம் கயி 
லையா , தாமரையா , வான்உலகா ? கூறு . அவள் இயல்பை 
யும் விளங்கக்கூறு . ) 

அவன் அஃது இவ்விடத்து இவ்வியற்று என்றல் : 
விழியால் பிணையாம் விளங்கு இய லால்ம யிலாம்மிழற்றும் 
மொழியால் கிளியாம் முதுவா னவர் தம் முடித்தொகைகள் 
கழியாக் கழல் தில்லைக் கூத்தன் கயிலைமுத் தம்மலைத்தேன் 
கொழியாத் திகழும் பொழிற்குஎழி லாம்எம் குலதெய்வமே . 

திருக்கோவை . 29 
எனவும் , 


4 


[ வானவர் வணங்கும் தில்லையான் கயிலைப் பொழிற்கண் 
உள்ள தலைவி , மான்விழியும் மயில் இயலும் கிளிமொழியும் 
உடையாள் . ] 

பாங்கன் இறைவனைத் தேற்றல் : 
* குயிலைச் சிலம்பு அடிக் கொம்பினைத் தில்லைஎம் கூத்தப்பிரான் 
சயிலைச் சிலம்பில்பைம் பூம்புனம் காக்கும் கருங்கண்செவ்வாய் 
மயிலைச் சிலம்பகண்டு யான் போய் வருவன்வண் பூங்கொடிகள் 
பயிலச் சிலம்புஎதிர் கூய்ப்பண் நண்ணும் பளிக்கரைஉறயே 

திருக்கோவை . 30 
எனவும் , 


[ சிலம்ப ! தில்லையான் கயிலைச்சிலம்பில் புனங்காக்கும் 
மயிலையும் குயிலையும் பூங்கொம்பையும் போல் வாளைப் பளிக் 
கறையை அடுத்துச் சென்று கண்டு வருவன் . ] 

குறிவழிச் சேறல் : 


கொடுங்கால்குலவரை ஏழ்ஏழ்பொழில் எழில் குன்றும் அன்றும் 
நடுங்கா தவனை நடுங்க நுடங்கும் நடுஉடைய 


328 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


வீடம்கால் அயில்கண்ணிமேவும்கொலாம் தில்லை ஈசன் வெற்பில் 
தடங்கார் தருபெரு வான்பொழில் நீழல் அம் தண்டனத்தே . 

திருக்கோவை 31 
எனவும் , 


( தில்லையான் மலையில் பொழில் நீழலில் தண்புனத்தே , 
மலைகளும் உலகுகளும் அழகு குன்றும் அன்றும் நடுங்காத 
வனை நடுங்கச்செய்த வேற்கண்ணி பொருந்தி இருப்பாளோ ?) 


இறைவியைக் காண்டல் : 


1 


வடிக்கண் இவைவஞ்சி அஞ்சும் இடை இது வாய்பவளம் 
துடிக்கின்றவாவெற்பன் சொல்பரிசேயான் தொடர்ந்துவீடா 
அடிச்சந்த மாமலர் அண்ணல் விண் ணோர்பணங்கு , அம்பலம்போல் 
படிச்சந்த மும் இது வேஇவளே அப் பணிமொழியே . 

திருக்கோவை 32 
எனவும் , 

[வடிக்கண் , வஞ்சிஇடை , பவளவாய் இவை தலைவன் 
கூறியவாறே உள்ளன . சிவபெருமானுடைய அம்பலம் 
போன்ற ஒப்பும் இதுவே . இவளே தலைவன் குறிப்பிட்ட 
தலைவி ஆவாள் . ) 


பாங்கன் இகழ்ந்ததற்கு இரங்கல் : 


பண் ஆர்பணிமொழிவண்ணமும் தண்ணறும்பைங்குவளைத் 
கண்ணால் உரைசெய்த காதலும் காமக் கனல்கொளுத்திப் 
புண்ணான நெஞ்சமும் தஞ்சம் இல் லாதவன் வன்பொறை 
எண்ணாது அருவினை யேன் இகழ்ந் தேன்எம் இறைவனையே . 


றயும் 


அம்பி . 62 


எனவும் , 
( இத்தலைவியின் வனப்பினையும் , 

அவள் 

கண்ணால் 
உரைத்த காதலையும் , காமக்கனலால் புண்ணான தலைவன் 
நெஞ்சத்தினையும் , அவன் பொறுமையையும் எண்ணாது , யான் 
தலைவனை இகழ்ந்தேனே . ] 


அகத்திணையியல் - நூற்பா-133 


329 


தலைவனை வியத்தல் : 


குவளைக் களத்து அம் பலவன் குரைகழல் போல்கமலத் 
தவளைப் பயங்கர மாக நின்று ஆண்ட அவயவத்தின் 
இவனைக் கண்டு இங்குநின்று அங்குவந்து அத்துணை யும்பார்ந்த 
கவளக்களிற்று அண்ணலேதிண்ணியான் இக்கடலிடத்தே , 

திருக்கோவை . 33 
எனவும் , 


( நீலகண்டனான சிவபெருமானின் திருவடிபோன்ற 
தாமரையில் வாழும் திருமகளை வென்ற உறுப்பு அழகினை 
உடைய இவளைக்கண்டு இவ்விடத்தைவிட்டு என்பால் வந்து 
இவ்வளவும் உரையாடிய நம் தலைவனே இவ்வுலகில் மன 
உறுதி உடையவன் ஆவான் . ) 


தலைவியை வியத்தல் : 


துறைமேய் வலம்புரி தோய்ந்து மணல் உழுத தோற்றம் மாய்வான் 
பொறைமரி பூம்புன்னைப் பூ உதிர் நுண்தாது போர்க்கும் கானல் 
நிறைமதி வாள்முகத்து நேர்கயல்கண் செய்த 
உறைமலி உய்யாகோய் ஊர்சுணங்கின் மென்முலையே தீர்க்கும் போலும் , 

சிலப் , கானல் , 8 
எனவும் , 


( வலம்புரி மணலை உழுத சுவடு மாறும்படிப் புன்னைப்பூ 
உதிர்ந்து நுண்ணிய மகரந்தம் மூடும் கடற்கரைச் சோலை 
யில் , தலைவியின் மதிமுகத்துக் கயற்கண்கள் தலைவனுக்குச் 
செய்துள்ள நோயை , அவள் மென்முலையே தீர்க்கும் போலும் .] 

தலைவன் தனக்குத் தலைவி நிலைகூறல் : 
பணம்தாழ் அரவு அரைச் சிற்றம் பலவர்பைம் பொன்கயிலைப் 
புணர்ந்து ஆங்கு அகன்ற பொருகரி உன்னிப்புனத்து அயலே 


42 


330 


லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


மணம்தாழ் பொழிற்கண் வடிக்கண் பரப்பி மடப்பிடிவாய் 
நிணம் தாழ் சுடர் இலை வேலகண் டேன் ஒன்று நின்றதுவே . 

திருக்கோவை . 34 
எனவும் , 


( வேல ! சிற்றம்பலவன் கயிலையிலே புணர்ந்து அகன்ற 
களிற்றை உன்னிப் புனத்து அயலே பொழிற்கண் கண்பரப் 
பிப் பிடி ஒன்று நின்றதனைக் கண்டேன் . ] 


தலைவன் சேறல் : 


எயில்குலம் மூன்று இருந் தீஎய்த எய்தவன் தில்லைஒத்துக் 
குயில்குலம் கொண்டுதொண்டைக்கனி வாய்க்குளிர்முத் தம்கிரைத்து 
அயில் குல வேல்கம லத்தில் கிடத்தி அனம் நடக்கும் 
மயில் குலம் கண்டதுஉண்டேல் அது என்னுடை மன் உயிரே 

திருக்கோவை 36 
எனவும் , 

( திரிபுரம் எரித்த சிவபெருமான் தில்லையை ஒத்து , 
குயில் ஒலிகொண்டு , தொண்டைக்கனி போன்ற வாயில் 
முத்துப்போன்ற பற்கள் பொருந்த , வேல் கமலத்தில் கிடப்ப , 
அன்னம் போல நடக்கும் குலமயில் உண்டாயின் அதுவே 
என் உயிராம் ] 


தலைவியைக் காண்டல் : 


5 


மறக்கும் பரிசு அறி யாவண்டல் ஆயம் மறந்துவந்து 
சிறக்கும் கமலத் திருநின்ற வாசெங்கண் முத்து அரும்ப 
நிறக்கும்பசலையும் மேனியுமாய்நெஞ்சில் நீடு உயிர்ப்பும் 
பிறக்கும் பெருநல னும்மடம் நாணும் பிணங்கவிட்டே . 


அம்பி 66 


எனவும் , 

( மறத்தல் அறியாததோழியர்கூட்டத்தை மறந்துவந்து 
கண்களில் முத்து அரும்ப , மேனியில் பசலை பாய , பெருமூச்சு 
விட்டு , நலனும் நாணும் மடனும் பிணங்கவிட்டுத் திருமகள் 
போன்ற தலைவி நிற்கின்றவாறு என்னே 1 ] 


அகத்திணையியல் - நூற்பா- 133 


331 


கலவியின் மகிழ்தல் : 


வேட்ட பொழுதின் அவை அவை போலுமே 
தோட்டார் கதுப்பினாள் தோள் . 


குறள் . 1105 


மெய்வாய்கண் மூக்குச் செவி என்னும் நாமங்கள் மேவப்பெற்ற 
ஐவா யினும் நின்று அருந்தின ரோ அருந் தானவர்முன் 
உய்வான்மலைகொண்டு ஒலி நீர் கடைந்த அன்றும்பர் என்போல் 
மைவார் அளக மடந்தைநின் போலும் மருந்தினையே . 

அம்பி . 69 
எனவும் , 


[ விரும்பிய பொழுதில் அவ்வவ் விரும்பிய பொருள்களைப் 
பெற்றாற் போலும் , இப்பூவணிந்த கூந்தலாள் தோள்கள் . 


தலைவியே ! தேவர்கள் உய்ய மலைகொண்டு பாற்கடல் 
கடைந்த அன்று அவர்கள் உன்னைப் போன்ற மருந்தினை 
என்னைப்போல ஐம்பொறிகளானும் நுகர்ந்தனரோ ! ] 


புகழ்தல் : 


தழல் கண்டது அன்ன கலிவெம்மை ஆறத்தன் தண்ணளியால் 
நிழல் கண்ட சந்திர வாணன் தென் மாறை நிலவுஉமிழும் 
கழல்கண்டது அன்ன கதிர்முத்த மாளிகைக் காரிகை நின் 
குழல் கண்ட பின் அல்ல வோ அறல் நீருள் குளித்ததுவே . 

தஞ்சை . 60 
எனவும் , 


[கலியின் வெம்மை நீங்கத் தன்கருணையால் நிழல் செய்த 
சந்திரன் மகனாகிய வாணன் மாறையிலே , ஒளிவீசும் முத்த 
மாளிகைக்கண் அமரத்தக்க காரிகையே ! 

உன் கூந்தல் 
அழகைக் கண்டபின் வெளிப்படத் தோன்றும் விருப்பினை 
விடுத்துக் கருமணல் நீரில் முழுகிவிட்டது ) 


332 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


. 


தலைவியைப் பாங்கியொடு வருக எனப் பகர்தல் : 
முன் ஆவீ வந்த முருகன்வை வேல்கண் முனை கவர்ந்த 
என் ஆவீ நல்கும் இது நினை வேல்இன்று போய் இனிய 
நல்நாவீ வாச நறுங்குழ லாய்வரின் நாளை இங்ஙன் 
நின் ஆவி அன்னவர் முன்னாக அன்றி நினையலையே . 


அம்பி 70 


எனவும் , 


[ நறுங்குழலாய் ! சரவணப்பொய்கையில் தோன்றிய 
முருகனுடைய வேல்போன்ற நின் கூரிய கண்கள் கவர்ந்த 
என் உயிரைக் காப்பது நின் விருப்பாயின் , நாளை நின் 
யிர் போன்ற தோழியோடு வருதலை நினைப்பாயாக . ] 


பாங்கிற் கூட்டல் : 


முற்றும் பழுது அற மொய்ம்முலை ஆகம் முயங்கும் இன்பம் 
பெற்றும் பெறாத பெருநலம் தந்தனிர் பேர் அளிகள் 
சுற்றும் பரிமளச் சோலையில் ஆயம் தொழ அருவி 
எற்றும் பனிவரைச் சீறூர் நலம்பெற எய்துகவே . 


அம்பி . 71 


எனவும் வரும் , 


[ பழுதற்ற மார்பினை முயங்கும் பெருநலம் தந்த நீ , 
சோலையில் ஆயம்தொழ , அருவி மோதும் பனிவரைச் சீறா 
ரில் நலம்பெற எய்துவாயாக . ] 


இவற்றுள் , முன்னைய மூன்றும் சார்தல் கேட்டல் சாற்றல் 
என்னும் மூன்றற் தம் , பாங்கன் கழறல் முதலாகக் கிழவோன் 
வேட்கை தாங்கற்கு அருமை சாற்றல் ஈறாகச் சொல்லப்பட்ட 
நான்கும் எதிர்மறைக்கும் , தன்மனத்து அழுங்கல் முதலாகத் 
தலைவன் தனக்குத் தலைவி நிலை கூறல் ஈறாகச் சொல்லப்பட்ட 
பதினொன்றும் நேர்தற்கும் , தலைவன் சேறல் முதலாகத் தலை - 
வியைப் புகழ்தல் ஈறாகச் சொல்லப்பட்ட நான்கும் கூடற்கும் , 


அகத்திணையியல் - நூற்பா- 133 


333 


தலைவன் தலைவியைப் • பாங்கியொடு வருக எனப் பகர் 
தலும் பாங்கிற் கூட்டலும் ஆகிய இரண்டும் கூட்டற்கும் 
உரியவாம் . 


* காட்டிய என்ற மிகையானே , தலைவன் உற்றது 
உரைத்தலின் பின்னர்ப் பாங்கனை நின் குறையாக இது 
முடிக்க வேண்டும் என்றலும் , கிழவோன் கழற்று எதிர் 
மறுத்தலின் பின்னர்ப் பாங்கனை ஆண்டுச் செலல் வேண்டும் 
என்றலும் , பாங்கன் குறிவழிச் சென்ற பின்னர்த் தலை வீ 
உருவு வெளிப்பட்டமை கண்டு தலைவன் கூறுதலும் , அதன் 
பின்னர் அவ்விடத்துக் காணுங் கொல்லோ ? எனத் தலை 
வன் ஐயுற்று இரங்கலும் , பாங்கன் இறைவியைக் கண்ட 
பின்னர் அவளை எளிதில் காட்டிய தெய்வத்தை வணங்குத் 
லும் , தலைவன் சேறற்கு முன்னர்த் தலைவீ தலைவன் வருங் 
கொல்லோ ? என நினைத்தலும் , கலவியின் மகிழ்தலின் பின் 
னர்ப் பாங்கனை உள் மகிழ்ந்து உரைத்தலும் வரவும் பெறும் . 


பாங்கனை நின்குறையாக இது முடிக்க வேண்டும் என்றல் : 


இடிக்கும் கேளிர் நும் குறை யாக 
நிறுத்தல் ஆற்றினோ நன்றுமன் தில்ல 
ஞாயிறு காயும் வெவ்வறை மருங்கின் 
கையில் ஊமன் கண்ணில் காக்கும் 
வெண்ணெய் உணங்கல் போலப் 
பரந்தன்று இந்நோய் நோன்று கொளற்கு அரிதே . 

குறுந்தொகை 58 
எனவரும் . 

[ என்னை இடித்துரைக்கும் நண்பா ! இதனை நின் செய 
லாகக் கொண்டு நிறைவேற்றுதல் வேண்டும் . 

அதுவே 
மேதக்கது . கதிரவன் காயும் வெப்பமான பாறையில் கை 
இல்லாத ஊமன் கண்ணினால் காக்கும் வெண்ணெய்த்திரள் 
வெப்பத்தால் உருகிப் பரவுவதுபோல , என்மனத்துப் பரவி 
யுள்ள இந்நோய் பொறுத்தற்கு அரியது . ) 


334 


இலக்கணவிளக்கம் - பொருள திகாரம் 


பாங்களை ஆண்டுச் செலல் வேண்டும் என்றல் : 


காயா ஈன்ற கணவீ நாற்றம் 
மாயா முன்றில் வருவளி துரக்கும் 
ஆகோள் வாழ்நர் சிறுகுடி யாட்டி 
வேய்ஏர் மென்தோள் விலக்குநர் 
யாரோ வாழி நீ அவ்வயின் செலினே . 

தொல் . பொ . மே . 
எனவரும் , 


( காயாமலர் மணம் , வீட்டின் முன்னிடத்தில் நீங்காத 
வாறு , காற்று வீசும் , பசுக்களைக் கவர்ந்து வாழும் மக்கள் 
சார்ந்த சிறுகுடிக்கண் நீ செல்லின் , தலைவியின் மென்தோள் 
களை நீ காண்டலை வீலக்குவோர் ஒருவரும் இரார் .) 


தலைவி உருவு வெளிப்பட்டமை கண்டு தலைவன் கூறுதல் : 


விம்முறு துயரமொடு வெந்நோய் ஆகிய 
எம்முறு துயரம் தீரிய சென்ற 
நான்மறை நவிற்றிய நூல்நெறி மார்பன் 
கண்டனன் கொல்லோ தானே தண்டாது 
புருவக் கொடுவில் கோலிப் பூங்கண் 
செருவப் பகழியில் சேர்த்து அழிவு உறீஇ 
ஏத்தொழில் தொடங்கி ஏமுறுத்து அகன்ற 
மடமான் நோக்கின் தடமென் தோளியைத் 
தண்தழை ததும்பிய இன்னிழல் ஒருசிறை 
உடன் ஆடு ஆயத்து நீங்கி 
இடனா நின்ற ஏமுறு நிலையே . 

தொ . பொ . மே . 
எனவும் , 

[ துயரம் மிக்குக் காமநோய் வருத்தும் என் பெருந் 
துயரைத் தீர்க்கச்சென்ற பூணூல் அணிந்த அந்தணப் பாங் 
கன் , புருவவில் கோலிக் கண்களாகிய அம்பினைத் தொடுத்து 
அழித்தலைக்கருதி விடுத்து என்னை மயக்கம் உறுத்திச் சென்ற 
மான்போன்ற நோக்கினை உடைய மென்தோளியை , தழை 


அகத்திணையியல் - நூற்பா- 133 


535 


கள் செறிந்த இனிய நிழலைஉடைய ஒரு தனி இடத்தில் ஆய 
வெள்ளம் நீங்கி மயங்கி நிற்கும் நிலையில் கண்டனன் 
கொல்லே ? ] 

அவ்விடத்துக் காணுங்கொல் எனத் தலைவன் ஐயுற்று 
இரங்கல் : 


என்உறுநோய் தீர்த்தற்கு இருபிறப்பின் நான் மறையோன் 
தன்உறுநோய் போலத் தளர்கின்றான் - இன்னினிய 
சுற்றத்தில் தீர்ந்த சுடர் இழையைச் செவ்வியால் 
தெற்றெனக் கண்ணுறுங்கொல் சென்று 

பாரதம் 
எனவும் வரும் . 


[ என் மிக்கநோயைத் தீர்த்தற்கு என் பார்ப்பனப்பாங் 
கன் தன் நோய் போலக் கருதித் தளர்கின்றான் . ஆயவெள் 
ளம் நீங்கித் தனித்து நிற்கும் தலைவியை அவன் தெளிவாகக் 
கண்டு வருவான் கொல் . ] 


இறைவீயை எளிதில் காட்டிய தெய்வத்தை வணங்குதல் : 


அளிதோ தானே அருள் மிக உடைத்தே 
களிதாம் வண்டினம் கலந்து உண்டு ஆடும் 
ஒலிதார் மார்பின் ஓங்குஎழில் குரிசிலைப் 
பிரியாத் துயரமொடு பேதுறுத்து அகன்ற 
கிளிஏர் மழலை கேழ்கிளர் தாமரை 
ஆர்ந்த சுற்றமொடு தமரின் நீங்கித் 
தானே தமியள் காட்டிய 
வானோர் தெய்வம் வணங்குவல் யானே , 

தொல் . பொ . மே 
என வரும் , 

[ வண்டினம் கலந்துஉண்டு ஆடும் மாலையை அணிந்த 
மார்பினன் ஆகிய குரிசிலைத் துயரத்தோடு மயக்கமுறுத்தி 
நீங்கிய கிளிபோன்ற மழலையளாய் , தாமரை இதழ் போலத் 
தன்னைச்சூழ்ந்த ஆயத்தாரை நீங்கித் தானே தனித்து நிற்கு 


338 


இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் 


மாறு தலைவியைக் காட்டிய தெய்வம் என்மாட்டு இரக்கம் 
உ டையது . அருள்மிக உடையது . அதனை யான் வணங் 
குவல் . ) 


தலைவி தலைவன் வருங்கொல் என நினைத்தல் : 
புறவு ஆர் நறுமுல்லை போல் நகை யார்பொய்தல் ஆடுசிற்றில் 
நறவு ஆடு சந்தனம் நாறுதண் சாரல் நயந்தஇன்பம் 
மறவாத நெஞ்சம் வனமுலை தோய மணிப்புயமும் 
உறவாட நிற்பர்கொல் லோஎன்னை ஆளும் ஒருவர்வந்தே . 


அம்பி . 25 


எனவரும் . 


( முல்லை நகையார் ஆகிய தோழியர் சிற்றில் இழைத்து 
விளையாடும் சந்தனச்சாரலில் , முன்புபெற்ற இன்பத்தை மற 
வாது , முலை தோய மணிப்புயம் தழுவுவதற்கு என்னையாளும் 
தலைவர் வந்து நிற்பார்கொல் ?] 
பாங்கனை உள்மகிழ்ந்து உரைத்தல் : 
நெய்வளர் ஐம்பால் நேரிழை மா தரை 
மெய்ந்நிலை திரியா மேதகு சுற்றமொடு 
எய்துதல் அரிதுஎன இன்னணம் இரங்கிக் 
கையறு நெஞ்சமொடு கவன்று நனி பெயர்ந்தான் 
பைதல் நெஞ்சம் பரிவு நீங்கித் 
தெய்வத் தன்ன தெரிஇழை மென்தோள் 
எய்தத் தந்த ஏந்தலோடு எம்மிடை 
நற்பால் கேண்மை நாள்தொறும் எய்த 
அப்பால் பிறப்பினும் பெறுகமற்று எமக்கே 

தொ . பொ , மே . 
எனவரும் . 

133 
[ ஐம்பாலை உடைய தலைவியைத் தோழியர் இடைச் 
சென்று அடைதல் அரிது என்று இவ்வாறு இரங்கிச் செய 
லற்ற மனத்தோடு கவலையுற்றுப் போகிய என் வருந்தும் 


அகத்திணையியல் - நூற்பா- 133 , 134 337 
நெஞ்சம் , துயரம் நீங்கி இவ்வணங்கின் தோள்களை மருவும் 
வாய்ப்பினை அளித்த என் பாங்கனோடு எனக்கு உண்டாகிய 
நட்பு , இனி எடுக்கும் பிறப்பிலும் எனக்குத் தொடர்ந்து 
உறுவது ஆகுக ) 

133 


பாங்கிமதி உடன்பாட்டு வகை 


506 


முன்னுற வுணர்தல் குறையுற உணர்தல் 
இருவரும் உள்வழி அவன்வர உணர்தல் என்று 
ஒரு மூன்று என்ப தோழிக்கு உணர்ச்சி . 


இது நிறுத்த முறையானே மதிஉடன்பாட்டின் வகை 
இத்துணைத்து என்கின்றது . 


( இ - ள் ) முன்னுற வுணர் தலும் குறையுற உணர்தலும் 
இருவரும் உள்வழி அவள்வர உணர்தலும் என மூன்று வகை 
யாம் , மேல் கூறிப்போந்த பாங்கிமதி உடன்பாடு என்ற 

134 


வாறு . 


விளக்கம் 


- 


முன்னுற உணர் தல் - முற்படத் தோழி ஆராய்ந்து 
அறிதல் ; முன்உறவு உணர்தல் - முன்னர் , தலைவிக்குத் 
தலைவனிடை உறவு ஏற்பட்டவாற்றை ஆராய்ந்து அறிதல் . 
குறையுற உணர்தல் - தலைவன் தன்மாட்டு ஒருகுறை கருதி 
வந்தவழி அவன் உளக்கருத்தை அறிதல் . இருவரும் உள் 
வழி அவன்வர உணர்தல் - தலைவியும் தோழியும் சேர்ந்து 
இருந்த விடத்துத் தலைவன் வர , நிகழ்ச்சியைத் தோழி 
உ.ணர்தல் . 


முன்னுறவுணர்தல் - இருவகையாகப் பிரித்துப் பொருள் 
கொள்ளப்படுவது நோக்குக . 


43 


338 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


ஒத்த நூற்பாக்கள் 


1 


குறையுற உணர்தல் முன்னுற உணர்தல் 
இருவரும் உள்வழி அவன்வர உணர்தல்என 
மதியுடம் படுத்தல் ஒருமூன்று ஆகும் . 

தொ . பொ . 127 
அன்ன வகையான் உணர்ந்தபின் அல்லது 
பின்னிலை முயற்சி பெறாஅள் என மொழிப . 

123 
* முயற்சிக் காலத்து அதற்பட நாடி 
புணர்த்தல் ஆற்றலும் அவள்வயி னான . 129 
முழுதும் 

இறை . அக .7 
முன்னுற உணர்தல் குறையுற உணர் தல் 
இருவரும் உள்வழி அவன்வர உணர்தல் என்று 
ஒருமூன்று வகைத்தே பாங்கிமதி உடன்பாடு . 


ந அ . 139 


மதியுடன் படல் ஒரு மூன்றன் வகையே 
முன்னுற உணர்தல் குறையுற உணர் தல் 
இருவரும் உள்வழி அவன்வர உணர் தல் 
ஆம்நெறித்து என்பர் அறிவுடை யோரே . 

மா . அ . 30 

134 


507 


பாங்கிமதி உடன்பாட்டு விரி 
நாற்றமும் தோற்றமும் ஒழுக்கமும் உண்டியும் 
செய்வினை மறைப்பும் செலவும் பயில்வும் என்று 
இவ்வகை ஏழினும் ஐயம்உற்று ஓர்தலும் 
அவ்வகை தன்னால் ஐயம் தீர்தலும் 
மெய்யினும் பொய்யினும் வழிநிலை பிழையாது 
பல்வேறு கவர்பொருள் சொல்லின் ஆடலும் 
பெட்டவாயில் பெற்று இரவுவலி யுறுத்தோன் 
கண்ணியும் தழையும் ஏந்தி நண்ணி 


அகத்திணையியல் - நூற்பா- 135 


539 


ஊர்பெயர் கெடு தியோடு ஒழிந்தவும் வினாவுழி 
யாரே இவர்மனத்து எண்ணம் யாது எனத் 
தேர்தலும் 4 எண்ணம் தெளிதலும் ஆங்குஅவன் 
இருவரும் உள்வழி ஒருமையின் போந்து 
கையுறை ஏந்திநின்று அவ்வகை வினாவுழி 
எதிர்மொழி கொடுத்தலும் இறைவனை நகுதலும் 
மதியினில் அவர் அவர் மனக்கருத்து உணர்வும் என்று 
ஈங்கனம் இயம்பிய இருநான்கு கிளவியும் 
பாங்கி மதியுடன் பாட்டது விரியே . 


7 


து மதி உடன்பாட்டின் விரி இத்துணைத்து என்கின்றது . 


( இ - ள் ) நாற்றம் முதலாகப் பயில்வு ஈறாகச் சொல்லப் 
பட்ட முன்னுறு புணர்ச்சியை உள்ளுறுத்து வருஉம் இத் 
திறம் ஏழானும் எம் பெருமாட்டிக்குப் பண்டைத்தன்மை 
அன்றால் ; இவ்வேறுபாடு எற்றினான் ஆயிற்று ? எனத் 
தோழி தன் உள்ளத்துள்ளே ஐயமுற்று ஆராய்தலும் , அவற் 
றாளே ஐயம் தீர்ந்து புணர்ச்சி உண்டு என்பதனைத் தெளி 
தலும் , அங்ஙனம் தெளிந்தபின் அல்லது தலைவிமாட்டுச் 
சொல் நிகழ்த்தாள் ஆதலின் , அவ்வாறு தெளிந்த பின்னர்த் 
தோழி தலைவியுடன் ஆராயுங்கால் , தன்மனத்து நிகழ்ந்தன 
வற்றை மறைத்துக் கூற வேண்டுதலின் , மெய்யினானும் 
பொய்யினானும் குற்றேவல் தப்பாமல் பலவாய் வேறுபட்ட 
இருபொருள் பட்ட சொற்களைக் கூறி அவ்வாற்றான் ஆராய் 
தலும் , 


இயற்கைப்புணர்ச்சிப் பின்னர்ப் பேணப்பட்ட தோழி 
யாகிய வாயிலைப் பெற்றுப் பின்னர் இரந்து குறையுறுதலை 
வலியுறுத்த தலைவன் கண்ணியும் தழையும் ஏந்திச் செவ்வி 
பார்த்துச் சார்ந்து ஊரும் பெயரும் வேழம் முதலிய கெடுதி 
யும் வழி முதலிய ஒழிந்தனவும் ஆகியவற்றை இவன் என் 
னின் ஆயது ஒரு குறையுடையன் என்று அவள் கருதுமாறு 


340 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
வினாய இடத்து , இவர் யார் ? எனவும் , இவர் மனத்து 
எண்ணம் யாது ? எனவும் தோழி ஆராய்தலும் , ஆய்ந்து 
அவன் அகத்து எண்ணத்தினைத் தெளிதலும் , 


தலைமகன் கிழவியும் தோழியும் ஒருங்கு தலைப்பெய்த 
செவ்விக்கண் ஒருதலையாகச் சென்று கண்ணியும் தழையும் 
ஏந்தி நின்று முன்போல ஊர் பெயர் முதலியன வினாய இடத் 
துத் தோழி அதற்கு எதிர்மொழி கொடுத்தலும் , இறைவனை 
நகுதலும் , மதியினின் அவர் அவர் மனக்கருத்து உணர்வும் 
என்று இவ்வாறு கூறிய எட்டுக்கிளவியும் பாங்கி மதி உடன் 
பாட்டு விரியாம் என்றவாறு . 


இதனுள் , நாற்றமாவது - ஓதியும் நுதலும் முதலியன 
பேதைப் பருவத்துக்குத் தக நாறாது தலைவன் கூட்டத்தான் 
மான்மதச் சாந்து முதலியனவும் பல பூக்களும் வீரவி நாறுதல் . 


தோற்றமாவது நீண்டும் பிறழ்ந்தும் பிள்ளைப் பரு 
வத்து வெள்ளைநோக்கு இன்றி உள்ளொன்று கொள்ளநோக் 
கும் கண்ணும் , தம் நிலை திரிந்து துணைத்து மெல்கிப் பணைத் 
துக் காட்டும் தோளும் முலையும் என்று இன்னோரன்னவற் 
றின் பொலிவு . 


ஒழுக்கமாவது - பண்ணை ஆயத்தோடு முற்றிலான் 
மணல் கொழித்துச் சோறு அமைத்தல் முதலாயின முனிந்த 
குறிப்பினளாய்ப் பெண் தன்மைக்கு ஏற்ப ஒழுகுதலும் , தெய் 
வம் தொழாமை முதலியனவும் ஆம் . 


உண்டியாவது - பண்டையில் குறைந்த உண்டி . 


செய்வினை மறைத்தலாவது - முன்போலாது இக்காலத்து 
நினைவும் செயலும் தலை வெனொடுபட்டன ஆகலான் , அவை 
பிறர்க்குப் புலனாகாமை மறைத்தல் . அஃது ஆயத்தொடு 
கூடாது இடந்தலைப்பாட்டிற்கு ஏதுவாக நீங்கி நிற்றலாம் . 


341 


அகத்திணையியல் - நூற்பா -135 


செலவாவது- பண்டுபோல வேண்டியவாறு நடவாது 
சீர்பெற நடந்து ஓர் இடத்துச் சேறல் . 
பயில்வாவது 

செவிலி முலையிடைத் துயில் வேண் 
டாது வேறோர் இடத்துப் பயிறல் . 

விளக்கம் 


[ நாற்றம் முதலியவற்றிற்கு வரைந்துள்ள உரை தொல் 
காப்பியப் பொருட்படல 114 - ஆம் நூற்பாவுரையுள் நச்சி 
னார்க்கினியர் உரைத்தனவே . 


1 நாற்றம் முதலியவற்றான் தோழி ஐயுற்று ஆராய்தல் . 
2 ஆராய்ந்து கண்ட முடிவான் ஐயம் தெளிதல் . 
3 மெய்யானும் பொய்பானும் தலைவியொடு குறிப்பா 

உரையாடல் . 
4 தலைவன் ஊர் பெயர் முதலிய வினாயவழி , இவன் யாவன் ? 

இவன் உள்ளக்கருத்து யாது ? என்று ஆராய்தல் . 


5 


ஆராய்ச்சியால் தலைவன் எண்ணத்தை அறிதல் . 


6 


தோழியும் தலைவியும் இருந்த இடத்துத் தலைவன் வந்து 
ரையாடியவழி அவனுக்கு மறுமொழி கொடுத்தல் . 


7 தலைவனை எள்ளி நகையாடுதல் . 


. 


8 தலைவன் தலைவியர் உள்ளக்கருத்தைத் தோழி முடிவாக 
உணர்தல் . ] 
நாற்றமும் தோற்றமும் ஒழுக்கமும் உண்டியும் 
செய்வினை மறைப்பினும் செலவினும் பயில்வினும் 
புணர்ச்சி எதிர்ப்பாடு உள்ளுறுத்து வரூஉம் 
உணர்ச்சி ஏழினும் உணர்ந்த பின்றை . 

தொல் . பொ . 114 
எனவும் , 


342 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


ஆங்குஉணர்ந்து அல்லது கிழவோள் தோத்துத் 
தான்குறை உறுதல் தோழிக்கு இல்லை . 

இறை . அக , 8 
எனவும் ஓதுப ஆகலின் , 


இவ்வகை ஏழினும் ஐயம்உற்று ஓர்தலும் 
அவ்வகை தன்னால் ஐயம் தீர் தலும் 
மெய்யினும் பொய்யினும் வழி நிலை பிழையாது 
பல்வேறு கவர்பொருள் சொல்லின் ஆடலும் . 


என்று கூறினார் . 


பெருநாணும் பேரச்சமும் உடையாள் தலைவி ஆதலின் , 
இறந்துபாடு பயப்பன கூறி நாடாமைக்கு அன்றே , 


நாணவும் நடுங்கவும் நாடாள் தோழி 
காணுங் காலைத் தலைமகள் தோத்து . 

இறை . அக . உரை 7 மேற் 
எனச் சூத்திரம் பிறந்தது ஆதலின் , இங்ஙனம் கூறி நாடா 
மைக்கு 


* மெய்யினும் பொய்யினும் வழி நிலை பிழையாது 

பல்வேறு கவர்பொருட் சொல்லின் ஆடல் . 
என்றார் , 

இயற்கைப்புணர்ச்சி புணர்ந்த பின்னைத் தன்னை அவள் 
காணாமைத் தான் அவளைக் காணுவதோர் அணுமைக்கண் 
நின்றானாக , மற்றையார் எல்லாம் தலைமகட்குச் செய்யும் வழி 
பாடும் தோழி விசேடத்தால் செய்யும் வழிபாடும் , எல்லார்க் 
கும் தலைமகள் செய்யும் அருளிச்செய்கையும் தோழிக்கு 

விசே 
டத்தால் செய்யும் அருளிச்செய்கையும் கண்டு , இவளே 
போலும் இவட்குச் சிறந்தாள் ; இதுவும் எனக்கு ஒரு 

சார் 
பாம் 

என உணர்ந்து தலைவன் முன் பேணினமையால் , 
பெட்டவாயில் என்றார் . 


அகத்திணையியல் - நூற்பா-135 

343 
இயற்கைப்புணர்ச்சியான் ஆதல் , இடந்தலைப்பாட்டான் 
ஆதல் , பாங்கனான் ஆதல் புணர்ந்த தலைவன் , பின்னரே 
தெருண்டு வரை தல் தலை ; அல்லாதுவிடின் , இரந்து குறை 
உறுதற்கு உரியன் ஆதலின் , இரவு வலியுறுத் தோன் 
என்றார் . 


காமப் புணர்ச்சியும் இடந்தலைப் படலும் 
பாங்கொடு தழா அலும் தோழியின் புணர்வும் என்று 
ஆங்கநால் வகையும் அடைந்த காமமொடு 
முறையான் மொழிந்திசின் மறையோர் ஆறே . 

தொ . பொ . 498 
எனவும் , 


புணர்ந்த பின்றை ஆங்கனம் ஒழுகாது 
பணிந்த மொழியால் தோழி தோத்து 
இரந்துகுறை உறுதலும் கிழவோன் மேற்றே . 

இறை . அக . 5 
எனவும் ஒதுப ஆகலின் . 


அங்ஙனம் வினவுவான் , ஏதிலார்போல ஊரினை முன் 
வினாய்ச் சிறிது உறவு தோன்றப் பெயரினைப் பின் வினாய் , 
அவ்விரண்டினும் மாற்றம் பெறாதான் , ஒன்று கெடுத்தானா 
கவும் அதனை அவர் கண்டார் போலவும் வினாய் , அவற்றி 
னும் மாற்றம் பெறாதான் பிறவாற்றானும் வினாவுதலின் , இம் 
முறை வைத்தார் . ஒழிந்தன ஆவன , வழி வினாதலும் மொழி 
யாமை வினாதலும் இடைவினாதலும் பிறவும் ஆம் . 


குறையுற உணர்தற்கும் இருவரும் உள்வழி அவன் வரவு 
உணர்தற்கும் உரிய கிளவிகள் ஐந்துமே அன்றி , அக்கிளவி 
நிகழ்தற்கு நிமித்தமாகிய பெட்டவாயில் பெற்றுச் சேறலும் , 
இரவு வலியுறுத்தலும் , இருவரும் உள்வழி ஒருதலையாகச் 
சேறலும் முதலிய தலைமகன் கூற்றுக்களும் , அநுவாத முகத் 
தான் ஈண்டே நிகழ்தலும் கொள்க . 


344 


லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


ஒன்றென முடித்தலான் , புனம்கண்டு மகிழ்தலும் புனத் 
திடைக் கண்டு மகிழ்தலும் ஆகிய தலைவன் கூற்றுக்களும் 
ஈண்டே கொள்ளப்படும் . 


எதிர்மொழி கொடுத்தல் முதலிய மூன்றும் இருவரும் 
உள்வழி அவன் வந்துழியே தோழி மதியுடப்படுமாற்றான் 
நிகழ்தலும் , பெட்டவாயில் பெற்று இரவு வலியுறுத்த தலை - 
வன் , தலைவியும் தோழியும் ஒருங்கு தலைப்பெய்த செவ்வி 
நோக்கி யாயினும் தோழி தனித்துழி யாயினும் ஊர் பெயர் 
கெடுதியொடு ஒழிந்தவும் வினாய்த் தோழியை மதியுடம் 
படுத்துமாற்றான் நிகழ்தலும் கொள்க . என்னை ? 


பெட்ட வாயில்பெற்று இரவுவலி யுறுப்பினும் 
ஊரும் பெயரும் கெடுதியும் பிறவும் 
நீரில் குறிப்பின் நிரம்பக் கூறித் 
தோழியைக் குறையுறும் பகுதியும் தொ . பொ . 102 


எனவும் , 


இரந்துகுறை பெறாஅது கிழவியும் தோழியும் 
ஒருங்குதலைப் பெய்த செவ்வீ நோக்கி 
பதியும் பெயரும் பிறவும் வீனா அய்ப் 
புதுவோன் போலப் பொருந்துவ கிளந்து 
மதியுடம் படுத்தற்கும் உரியன் என்ப , 


இறை . அக . 6 


எனவும் வருவன ஓத்து ஆகலான் . இன்னும் சான்றோர் செய் 
யுட்களானும் உணர்க . 


விளக்கம் 


( இவ்வுரை விளக்கங்கள் இறையனார் களவியல் உரையை 
யும் பொறாட்படல நச்சினார்க்கினியர் உரையையும் கொண்டு 
வரையப்பட்டன . 


அகத்திணையியல் - நூற்பா-135 


345 


ஒத்த நூற்பாக்கள் 


. 


நாற்றமும் ... உணர்ந்த பின்றை 
மெய்யினும் பொய்யினும் வழி நிலை பிழையாது 
பல்வேறு கவர்பொருள் நாட்டத் தானும் . 

தொல் . பொ . 114 
புணர்ந்த மேற்றே 

இறை . அக, 5 
‘ பெட்ட வாயில் 

பகுதியும் . 

தொல் . பொ . 112 
என்ப 

இறை . அக . 6 


.... 


இரந்து குறை 


.... 


.... 


முழுதும் 


ந . அ . 139 , 140 , 141 


அவற்றுள் , 


நாற்றம் முதலாப் பயில்வுஈ ரும்என 
ஆற்றல் ஏழினும் ஐயம்உற்று ஓர்தலும் 
சாற்றிய ஏழினும் ஐயம் தீர்தலும் 
மெய்யினும் பொய்யினும் வழி நிலை பிழையாது 
பல்வேறு கவர்பொருள் பகர்ந்து நா டலுமான 
மூன்று கூற்றன முன்னுற வுணர்தல் . மா . அ . 31 


பெட்ட வாயில்பெற்று இரவுவலி யுறுத்தோன் 
கண்ணியும் தழையும் கையுறை ஏந்தி 
ஊர்பெயர் கெடுதி உடன்பிற வினாதலும் 
யார் இவர் இவர்மனத்து எண்ணம் யாதுஎனத் 
தேர்தலும் தெளிதலும் எனத்தெளி வுடையோர் 
ஓர் இரண்டு என்ப குறைஉற உணர்தல் . மா . அ . 32 


. 


ஆய்ந்தவன் கையுறை ஏந்தி வந்து அவ்வகை 
வினாவுழி எதிர்மொழி விளம்பலும் இறைவனை 
நகுதலும் இருவர்உட் கோள் நா டலும்என 


346 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
உ.வகையுற்று அவர் தாம் இருவரும் உள்வழி 
அவன் வரவு உணர்தலும் மூன்று என் றனரே , 

மா . அ . 

33 
• விதி இரு நான்கிவை மேதகு பாங்கி 

மதி உடன் பாட்டிற்கு சவாய்ந்த வீரியே . மா . அ . 34 
சேறல் துணிதல் வேழம் வினாதல் 
கலை மான் வழிபதி பெயர்வினா தல்லே 
மொழிபெறாது உரைத்தல் கருத்து அறி வித்தல் 
இடைவீ னாதலோடு இவைஈ ரைந்தும் 
மடவரல் தோழிக்கு மதிஉடன் படுத்தல் . 

திருக்கோவை . மு . வீ . கள . 10 
ஐயம் அழிதலும் அறிவு நாடலும் 
மையறு தோழி அவன்வர உணர்தல் 

திருக்கோவை . மு . வீ . கள . 11 
வாட்டம் வினாதல் முன்னுற உணர்தல் 
கூட்டி உரைக்கும் குறிப்புரை யாகும் . 

திருக்கோவை . மு . வீ . கள . 12 
குறையுற்று நிற்றல் அவன் குறிப்பு அறிதல் 
அவள் குறிப்பு அறிதலோடு அவர் நினைவு எண்ணல் 
கூறிய நான்கும் குறையுற உணர்வுஎனத் 
தேறிய பொருளில் தெளிந்திசி னோரே 

திருக்கோவை , மு . வீகள் . 


13 


நாற்றம் முதலிய ஏழானும் ஐயம்உற்று ஓர்தல் : 
பூங்கேச மன்றல் புனையா எழில்வெண் புதுமதிகண்டு 
ஆங்கே இகழ்தல் அருகிய உண்டி அருஞ்செலவு 
தீங்கே கரத்தல் ஒருவயி னே என்றும் சென்று நிற்றல் 
தாம்கே வலம் அல்ல வந்தது என் னே இந்தத் தையலுக்கே . 

அம்பி . 74 


எனவும் , 


அகத்திணையியல் - நூற்பா- 135 

547 
[ கூந்தலின் புதுமணம் , புது அழகு , பிறைதொழ மறுத் 
தல் , குறைந்த உணவு , தனித்துச் செல்லுதல் , செய்வன 
மறைத்தல் , ஒருபால் சென்று நிற்றல் இவை சாதாரணச் 
செயல்கள் என்று விடுக்கத் தக்கன அல்ல ; தலை வீக்கு ஏதோ 
ஒரு புதுத்தொடர்பு ஏற்பட்டுள்ளது . ) 

இனி , அவை தனித்தனி வருமாறு காட்டுதும் . 
நாற்றத்தான் ஐயம்உற்று ஓர்தல் : 
கங்கைச் சடிலர் மதுரா புரீசர் கடம்பவனத்து 
எங்கட்கு உளதன்றி எங்குஉள தோ இவட்கு ஆரமும் பூந் 
தொங்கல் புதுமண மும் திருப்பாவை பொற் றோளும் இரு 
கொங்கைக் குவடும் அளகா டவீயும் குடிகொண்டதே . 

மதுரை. 95 
எனவும் , 

[மதுராபுரேசர் கடம்பவனத்தைச் சார்ந்த இவட்கு எங் 
களிடம் இல்லாத அளவில் புதுமையாகச் சந்தன மணமும் பூ 
மணமும் எவ்வாறு உண்டாயின ? இவள் தோள்களிலும் 
கொங்கையிலும் ஆர மணமும் தொங்கலில் புதுமலர் மண 
மும் ஏற்பட்டதன் காரணம் யாது ? ) 


தோற்றத்தான் ஐயம்உற்று ஓர்தல் : 


தோளில் குழைவும் களபா சலம் தரு சோபையும் வை 
வாளில் சிறந்த விழியும் கண் டால்சசி வட்டம் என்னும் 
கோளில் திகழ்குடை யார்கூடல் வாழும் கொடியிடைக்கு 
நாளில் புதுமை சிறந்து ஒரு கோடி நலம் தருமே . 

மதுரை . 96 
எனவும் , 


[ சந்திரனை ஒத்த குடையை உடையாரின் கூடலில் 
வாழும் இக்குறப்பெண் , தோளில் குழைவும் தனங்களில் புது 
ஒளியும் விழியில் தனிக்கூர்மையும் புதுமையாகப் பெற்றுப் 
புதுவனப்புக் கொண்டுள்ளாள் . ) 


348 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


ஒழுக்கத்தான் ஐயம் உற்று ஓர்தல் : 
கந்து ஆடியகளிற் றார் கடம் பாடவிக் காவீன்மின்போல் 
வந்தாள் ஒழுக்கவழக்கு என் சொல்வேன்வண்டல் ஆடலும்பூஞ் 
சந்து ஆடு சோலை மணிஊசல் ஆடலும் தண் தரளப் 
பந்து ஆடலும்மறந் தாள் என்ன பாவம் பலித்ததுவே . 


மதுரை , 97 


எனவும் , 

[ சிவபெருமானின் கடம்பாடவிச் சோலையில் மின்போல் 
வந்த தலைவியின் ஒழுக்கம் பற்றி யாது சொல்லவல்லேன் ? 
வண்டல் ஆடுதலும் , சோலையில் ஊசல் ஆடுதலும் , பந்து 
ஆடுதலும் மறந்துவிட்டாள் . என்ன தீவினை ஏற்பட்டு 
விட்டதோ ?) 

உண்டியான் ஐயம் உற்று ஓர்தல் : 
பெருந்தா மரைப்பதம் போற்றி நிற் பார்பிற விப்பிணிக்கு 
மருந்தா கியபெரு மான்மது ரேசர் வரையில் இந்தக் 
கருந்தாரை வேல்கண்ணிக்கு என்னகண் மாயம் கலந்தது அண்டர் 
அருந்தா அமுது அருந் தப்புகுந் தாலும் அருந்திலளே 


மதுரை . 98 


எனவும் , 


( அடியார்க்குப் பிறவிப்பிணியைப் போக்கும் மதுரேசர் 
மலையில் இத்தலைவிக்கு என்ன மாயம் ஏற்பட்டுவிட்டதோ 

? 
அறியேன் ; தேவாமிருதம் போலும் சுவை உடைய பொருள் 
களையும் உண்ண மறுக்கிறாள் . ) 


செய்வினை மறைப்பான் ஐயம் உற்று ஓர்தல் : 


. 


யாமேயும் அன்றி இன ஆய வெள்ளமும் இன்றி இவர் 
தாமே புரியும் தவம் என்கொ லோ தண் தரளம் அணி 
வாம்மே கலைப்பங்கர் வாழ்மது ராபுரி வைகைசுற்றும் 
பூமேவு சோலையும் செய்குன்று மாகப் புகுந்து நின்றே 

மதுரை . 
எனவும் , 


. 


99 


அகத்திணையியல் -நூற்பா -135 

349 
( என்னையும் விடுத்துத் தன் தோழியர் கூட்டத்தையும் 
விடுத்து மதுராபுரியில் சோலையும் செய்குன்றும் புக்கு இவள் 
தனியே நின்று செய்யும் தவம் தான் யாதோ ? ] 

செலவுகண்டு ஐயம்உற்று ஓர் தல் : 
* கரிக்கும்ப கம்பக் கடாசலத் தார்கடம் பாடவிமான் 
பரிக்கும் சிலம்பு சிலம்பு பொற் பாதம் பதுமமலர் 
வீரிக்கும் தவிசில் மெலநடந் தாலும் மெலிவது அராத் 
தரிக்கும் திருவுட லும்கன்ற வே நடை தந்ததுவே . 


மதுரை, 100 


எனவும் , 

( சிவபெருமானின் கடம்பாடவியைச் சார்ந்த இம்மான் 
போல்வாள் தன் சிலம்பு ஒலிக்கும் அடிகள் மலர்மேல் நடந் 
தாலும் மெலியும் நிலையள் . அவள் தன் அடிகளும் மெல் 
லிடை தாங்கும் உடலும் கன்றுமாறு நடக்கின்றாளே . ] 


பயில்வான் ஐயம்உற்று ஓர்தல் : 


• வன்னம் தருமவு லிச்சொக்க நாதர் மதுரை இன 
அன்னம் தனி நடை கற்பநின் றாள் தன் அமுதச்செவ்வாய் 
இன்னம் துணை முலைப் பால்மணம் போயின தில்லை இவள் 
தன்னந் தனிபயி லக்கற்ற வாறுஎன்கொல் சாற்றுவதே , 

மதுரை . 101 
எனவும் வரும் . 

( சொக்க நாதர் மதுரையிலே அன்னத்துக்கு நடை கற் 
பிக்கும் இத்தனை வியின் வாய் இன்னும் பால்மணம் மாற 
வில்லை ; அதற்குள் இவள் தன்னந்தனியே பயிலுவதற்கு எவ் 
வாறு கற்றனளோ ? ) 


அவ்வகை தன்னால் ஐயம் தீர்தல் : 


முதுக்குறைந் தனளே முதுக்குறைந் தனளே 
மலையன் ஒள்வேல் கண்ணி 

முலையும் வாரா முதுக்குறைந் தனளே . 
எனவரும் . 


350 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
[ மலையனுடைய ஒள்ளிய வேல்போன்ற கண்ணை உடைய 
தலைவி முலை பருப்பதன் முன்னும் பேரறிவு படைத்து 
விட்டாள் . ) 


மெய்யினும் பொய்யினும் வழிநிலை பிழையாது பல் 
வேறு கவர்பொருள் சொல்லின் ஆடலுள் , பிறைதொழுக 
என்றல் : 


மைவார் கருங்கண்ணி செங்கரம் கூப்பு மறந்தும்மற்றைப் 
பொய்வா னவரில் புகாது தன் பொன் அடிக் கே அடியேன் 
உய்வான் புகஒளிர் தில்லை நின் றோன் சடை மேலது ஒத்துச் 
செவ்வான் அடைந்த பசுங்கதிர் வெள்ளைச் சிறுபிறைக்கே . 

திருக்கோவை 67 
எனவும் , 


[ மறந்தும் பிறதெய்வங்களை வழிபடாது தன் அடி 
களையே வழிபடுமாறு என்னை அமைத்துத் தில்லையில் நிற் 
கும் பெருமானின் சடைமேல் இருக்கும் பிறையை ஒத்த இட 
பிறைச்சந்திரனை , கருங்கண்ணியே ! நீ வழிபடுவாயாக . 


கணவன் அமைந்தபின் , அவன் வழிபடும் தெய்வத்தை 
யன்றிப் பிறிது ஒன்றினை அவன் இசைவுபெறாது கற்புடைப் 
பெண் வழிபடாள் ஆதலின் , தலைவி பிறையைத் தொழ 
மறுப்பாள் என்பது ] 


கரந்து உரைத்தல் : 


கோடு உயர் தண்பிறை தோய்குன்றம் ஈதுபைங் கொன்றை என்ன 
நீடிய பூங்குழல் நேரிழை யாய் நென்னல் நின்னை ஒழிந்து 
ஆடிய பூஞ்சுனை வாய்அளி மூசி அளித்தவண்ணம் 
வாடியது அன்றி வருந்திய காரணம் மற்றில்லையே . 


அம்பி . 76 


எனவும் , 


அகத்திணையியல் - நூற்பா - 135 


351 


( வான் அளாவிய இக்குன்றில் , பூங்குழல் தோழியே ! 
நேற்று நின்னை விடுத்து யான் குளித்த சுனையில் வண்டுகள் 
என்மேல் மொய்த்ததனால் உடல் வாடி விட்டது . 

யான் 
வருந்திய காரணம் அதுவே ; பிறிது இல்லை . ) 


கரவு நாட்டம் : 


நீலம் பவளம் படாப் பவள நிறம் தரளக் 
கோலம் புனைய நுதல் குறு வேர்வு எழக் கோமளமே 
போலும் திருநிறம் பொன் நிற மாகப் புனைசுனை நீர் 
ஏலம் தரு குழ லாய்கிடை யாதுகொல் எங்களுக்கே 

அம்பி . 77 
எனவும் , 


( ஏலம்கமழ் குழலி ! நின் கண்கள் சிவக்கவும் , உதடுகள் 
வெளுக்கவும் நெற்றியில் வியர்வை துளிக்கவும் , நின் நிறம் 
பொன் நிறமாகவும் , நின்னைச் சுனை நீர் மாற்றிவிட்டது . 
இம்மாற்றத்தை எங்களுக்கு ஏற்படுத்தவில்லையே ! ) 


சுனைவியந்து உரைத்தல் : 


. 


பருங்கண் கவர் கொலை வேழப் படையோன் படப்படர் தீத் 
தரும்கண் ணுதல் தில்லை அம்பலத் தோன் தட மால்வரை வாய்க் 
கருங்கண் சிவப்பக் கனிவாய் விளர்ப்பக்கண் ஓர் அளிபின் 
வரும்கள் மா லைமலர் சூட்டவந்சே மற்று அவ் வான்சனையே , 

திருக்கோவை . 70 
எனவும் , 


[ காமனை எரித்த தில்லையான் மலையில் நீ ஆடிய சுனை 
நின் கருங்கண் சிவப்பச் செவ்வாய் விளர்ப்ப வண்டுமொய்க் 
கும் மாலையை நினக்குச் சூட்டும் ஆற்றல் உடையதோ ? ] 


நாண நாட்டம் : 


செந்நிறமேனிவெண்ணீறணிவோன் தில்லை அம்பலம் போல் 
அந்நிற மேனி நின் கொங்கையில் அங்கு அழி குங்குமமும் 


352 

இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் 
மைந்நிற வார்குழல் மாலையும் தாரும் வளாய்மதம்சேர் 
இந்நிற மும்பெறின் யானும் குடைவன் இருஞ்சுனையே . 

திருக்கோவை . 69 
எனவரும் . 


( சிவபெருமானுடைய அம்பலம் போன்ற உன் மேனியில் 
கொங்கையில் அழியும் குங்குமமும் , குழற்குமாலையும் , தாரும் , 
இப் புதுநிறமும் , அமைந்துள்ளமை போல , யானும் பெறும் 
வாய்ப்பு உண்டாயின் , யானும் அச்சுனையில் குடைவேன் . ) 


நடுங்க நாட்டம் : 


ஆஆ இருவர் அறியா அடிதில்லை அம்பலத்து 
மூவா யிரவர் வணங்கநின் றோனை உன் னாரின் முன்னித் 
தீவாய் உழுவை கிழித்தது அந் தோசிறி தேபிழைப்பித்து 
அ . மணிவேல் பணிகொண்ட வாறு இன்று ஓர் ஆண்தகையே . 

திருக்கோவை . 72 
எனவும் , 


[ பிரமனும் மாலும் அறியாத அடிகளைத் தில்லைவாழ் அந் 
தணர் வணங்குமாறு நிற்கும் பெருமானை நினையாதவரைப் 
போலத் துன்பம் உறுமாறு , ஓர் ஆண் தகையைப் புலியொன்று 
கிழிக்க வரக் கணநேரத்தில் தன் வேலை அதன்மேல் பாய்ச்சி 
அவன் உயிர் பிழைத்தான் . ) 

இதுவும் அது : 
பண்டு இப் புனத்துப் பகலிடத்து ஏனலுள் 
கண்டு இக் களிற்றை அறிவன்மன் - திண்டிக் 
கதிரன் பழையனூர்க் கார் நீலக் கண்ணாய் 
உதிரம் உடைத்து இதன் கோடு . 

சிற்றெட்டகம் . 
எனவும் வரும் . 

இன்னோரன்ன காட்டின் . இறந்துபாடு பயத்தலான் வழி 
நிலை பிழைத்தனவாம் ஆதலின் , ஈண்டைக்கு 
மறுக்க . 


ஏலாஎன 


அகத்திணையியல் - நூற்பா -135 

353 
( பண்டும் இத்தினைப்புனத்தில் இக்களிற்றைக் கண்டு 
அறிவேன் . தலைவியே ! இன்று 

அதன்கோடு உதிரம் 
தோய்ந்து காணப்பட்டது . 


நாண நாட்டம் , நடுங்க நாட்டம் இவைபற்றித் திருக் 
கோவையார் உரையாசிரியரான பேராசிரியர் , 


பிறைதொழுக என்றல் பின்னும் அவளை 
உறவுஎன வேறு படுத்தி உரைத்தல் 
சுனையாடல் கூறல் தோற்றம் கண்டு 
புணர் 
புணர்ச்சி உரைத்தல் பொது எனக் கூறி 
மதியுடம் படுதல் வழிநாணல் நடுங்கல் 
புலிமிசை வைத்தல் புகலுங் காலே . 


என்று வரைந்த நூற்பாவும் , அதற்கு அமைந்த இலக்கிய 
எடுத்துக்காட்டுக்களும் , அந்நூற்பாவை ஒட்டிய முத்து 
வீரியக் களவொழுக்கவியல் 14 - ஆம் நூற்பாவும் இவ்வாசிரி 
யர் கருத்துக்கு ஏற்பன அல்ல .) 

பெட்டவாயில் பெற்றுச் சேறல் : 


* எளிது அன்று இளிக்கனி வாய்வல்லி புல்லல் எழில்மதிக்கீற்று 
ஒளிசென்ற செஞ்சடைச் உத்தப் பிராளை உன் னாரின் என்கண் 
தெளிசென்ற வேல்கண் வருவித்த செல்லல்எல் லாம்தெளிவித்த 
அளிசென்ற பக்குழல் தோழிக்கு வாழி அறிவிப்பனே , 

திருக்கோவை . 50 
எனவும் , 

( இனி , தலைவியை யானே எதிர்ப்பட்டுப் புணர்தல் அவ் 
வளவு எளியதன்று . திரிபுரத்தை அழித்த சிவபெருமானை 
நினையாதவர் போல , என் மனத்துத் தலைவியின் கண்கள் வரு 
வீத்த துன்பங்களை எல்லாம் அவள் தோழிக்கு அறிவித்து 
அவள் வாயிலாகக் கூட்டத்தைத் தொடர்வேன் . ] 


45 


354 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


இரவு வலியுறுத்தல் : 


1 


குவளைக் கருங்கண் கொடிஏர் இடைஇக் கொடிகடைக்கண் 
உவளைத் தனது உயிர் என்றது தன்னோடு உவமையில்லா 
தவளைத்தன் பால்வைத்த சிற்றம் பலத்தான் அருளிலர்போல் 
துவளத் தலைவந்த இன்னல்இன் னே இனிச் சொல்லுவனே 

திருக்கோவை . 51 
எனவும் , 

[ ஒப்பற்ற பார்வதியைத் தன் இடப்பாகமாகக் கொண்ட 
சிவபெருமானின் அருள் இல்லா தவரைப் போல , என்மனம் 
வாடுமாறு வந்துள்ள துன்பத்தை , தலைவியின் கடைக்கண் 
களால் தன் உயிர்போல்வாள் என்று அறிவிக்கப்பட்ட 
தோழியிடம் யான் போய்ச் சொல்லுவேன் . ] 


ஊர் வினாதல் : 


ஒருங்கு அட மூாயில் ஒற்றைக் கணைகொள்சிற் றம்பலவன் 
கருங்கடம் மூன்றுஉகு நால்வாய்க் கரிஉரித் தோன்கயிலை 
இருங்கடம்மூடும்பொழில் எழில் கொம்பர் அன்னீர்கள் இன்னே 
வருங்கள் தம் மூர்பகர்ந் தால்பழி யோ இங்கு வாழ்பவர்க்கே . 

திருக்கோவை 55 
எனவும் , 

[ திரிபுரத்தை அழித்து, யானையைக் கொன்று தோலை 
உரித்த சிவபெருமானின் கயிலைச் சோலையில் உள்ள கொடி 
போல்வீர் ! இப்பொழுதே வாருங்கள் , இவ்வூரில் வாழ்வார் 
தம் ஊர்ப் பெயரைக் கூறுதல் பழியாகுமோ ? ] 


பெயர் வினாதல் : 


தார்என்ற ஓங்கும் சடைமுடி மேல் தனித் திங்கள் வைத்த 
கார் என்ன ஆரும் கறைமிடற்று அம்பல வன்கயிலை 
ஊர் என்ன என்னவும் வாய்திற வீர்ஒழி யீர்பழியேல் 
பேர் என்ன வோஉரை யீர்விரை ஈர்ங்குழல் பேதையரே . 

திருக்கோவை 56 
எனவும் வரும் . 


அகத்திணையியல் - நூற்பா -135 

355 
( கோதையரே ! பிறை சூடிய நீலகண்டனான சிவபெரு 
மானுடைய கயிலை மலையின் உம் ஊர்ப்பெயர் கேட்கவும் 
அதனைக் கூறுதல் பழி என்று விடுத்தீர் ஆயினும் , உம் 
பெயர்களையாவது கூறுங்கள் . ) 


ஊரும் பிறவும் உடன் வீனாதல் : 


. 


அருவி ஆர்க்கும் பெருவரை நண்ணி 
கன்றுகால் யாத்த மன்றப் பலவின் 
வேர்க்கொண்டு தூங்கும் கொழுஞ்சுளைப் பெரும்பழம் 
குழவிச் சேதா மாந்தி அயலது 
வேய்பயில் இறும்பின் ஆம் ஊறல் பருகும் 
பெருங்கல் வேலிச் சிறுகுடி யாதுஎனச் 
சொல்லவும் சொல்லீர் ஆயின் கல்லெனக் 
கருவி மாமழை வீழ்ந்தென எழுந்த 
செங்கேழ் ஆடிய செழுங்குரல் சிறுதினைக் 
கொய்புனம் காவலும் நுமதோ 
கோடுஏந்து அல்குல் நீள்தோ ளீரே , 

இது நற்றினை . 218 
எனவரும் , 

( நீள்தோளீரே ! அருவி ஒலிக்கும் மலையை அடைந்து , 
கன்றுகள் தம் அடிமரங்களில் கட்டப்பட்ட மன்றத்திலுள்ள 
பலாவீன் வேரில் தொங்கும் பழத்தைப் பசுக்கன்று உண்டு 
மூங்கில் வளர்ந்த பக்கத்திலுள்ள குறுங்காட்டில் உள்ள 
நீரைப் பருகும் மலைசூழ்ந்த நும் சிறுகுடி யாது ? என்று 
வினவவும் , விடையிறாது போயினீர் . அது கிடக்க ; மழை 
யால் கருவுற்ற சிறுதினை விளையும் இத் தினைப்புனங் காவல் 
உமதோ ? அதனையாவது கூறுமின் .) 


கெடுதியுள் வேழம் வினாதல் : 
* இரும்களி யாய் இன்று யான் இறு மாப்ப இன்ப பணிவோர் 
மருங்கு அளியா அனல் ஆடவல்லோன் தில்லையான் மலைஈங்கு 


356 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
ஒருங்கு அளி ஆர்ப்ப உமிழ்மும் மதத்து இரு கோட்டு ஒரு நீள் 
கருங்களி ஆர்மத யானை உண் டோவரக் கண்டதுவே . 

திருக்கோவை 52 
எனவும் , 

( யான் மகிழுமாறு தன்னைப் பணிபவருக்கு இன்பம் 
அளித்து அனலில் ஆடும் தில்லையான் மலையில் , மதத்தில் 
வண்டுகள் அமர்ந்து ஒலிப்ப ஒரு மதயானை இப்பக்கம் வந்த 
ததனைக் கண்டீரோ ? ] 


மரை வினாதல் : 


நறைபரந்த சாந்தம் அறஎறிந்து நாளால் 
உறைாதிர்ந்து வித்தியஊழ் ஏனல் - பிறைாதிர்ந்த 
தாமரை போல் வாள் முகத்துத் தாழ்குழலீர் காணீரோ 
ஏமரை போந்தன ஈண்டு . 

திணைமாலை 1 
எனவும் , 


[ சந்தன மரங்களை வெட்டி நிலம் திருத்தி விதைத்த 
தினைப்புனத்தில் , பிறையை மேலேகொண்ட தாமரை போன்ற 
முகத்தை உடைய தாழ்குழலீர் ! அம்பு தன்மேல் புதையுண்ட 
மான்கள் இப்பக்கம் வந்தனவற்றை காணவில்லையா ? ] 


கலைமான் வினாதல் : 


" சருங்கண் ணனை அறி யாமைநின் றோன் தில்லைக் கார்ப்பொழில் வாய் 
வரும்கள் நனையவண்டு ஆடும் வளர்இள வல்லி அன்னீர் 
இருங்கண் அனைய கணைபொரு புண்புணர் இப்புனத்தின் 
மருங்கண் அனையது உண் டோ வந்தது ஈங்கு ஒரு வான்கலையே , 

திருக்கோவை . 53 
எனவும் , 


( திருமால் அறியாதபடி நின்ற சிவபெருமானுடைய 
பொழிலிலே வண்டுகள் சூழும் கொடிபோல்வீர் ! இங்கு இப் 
பக்கல் உம் கண்கள் போன்ற அம்புகள்பட்ட புண்ணோடு 
கலைமான் ஒன்று வந்தது உண்டா ? ] 


அகத்திணையியல் - நூற்பா -135 


357 


1 


தொ.பொ.மே 


வன்றி வினாதல் : 
தங்குறிப்பி னோரும் தலைச்சென்று கண்டக்கால் 
எங்குறிப்பின் நோம்என்று இகழ்ந்திரார் - நும்குறிப்பின் 
வென்றி படர்நெடுங்கண் வேய்த்தோளிர் கூறீரோ 
வன்றி படர்ந்த வழி 
எனவும் வரும் . வன்றி - பன்றி . 

[ தம் செயலில் ஈடுபட்டாரும் , ஒருவர் தம்மைக் காண 
வருவாராயின் , தம் செயல் கெடுமே என்று வந்தவரை வினா 
வாது இகழ்ந்து வாளா இருக்கமாட்டார்கள் . அவ்வாறாக , 
நெடுங்கண் வேய்த்தோளீர் ! பன்றி ஒன்று இப்பக்கல் சென்எற 
வழியை நீர் கூறீரோ ? ] 


மானொடு மனம் வினாதல் : 


. 


கனம் வந்து இறைஞ்சும் கடம்பா டவீயர் கருணை என்னத் 
தனம் வந்து அரும்பும் சுரிகுழ லீர் என் சரத்தொடுமான் 
இனம்வந்த தோவந்த மான்பிணை தேடி இளைத்துமற்றுான் 
மனம்வந்த தோ உரை யீர்உங்கள் காவல் மலிபுனத்தே , 


மதுரை 87 


எனவரும் , 

[ மேகம் தாழும் கடம்பமரக் காட்டினை உடைய சிவ 
பெருமானுடைய அருள் போல , முலைமுகம் செய்துள்ள நங்கை 
யரே ! நீங்கள் காக்கும் இப்புனத்திற்கு என் அம்போடு மான் 
ஒன்று வந்ததோ ? அம்மானைத் தேடி இளைத்து என் மனம் 
வந்ததோ ? கூறுவீராக ] 


வழி வினாதல் : 
சிலம்பு அணி கொண்டசெஞ் சீறடி பங்கன் தன் சீர் அடியார் 
குலம்பணி கொள்ள எனைக்கொடுத்தோன் கொண்டு தான் அணியும் 
கலம்பணி கொண்டுஇடம் அம்பலம் கொண்டவன் கார்க்கயிலைச் 
சிலம்பு அணி கொண்டதும் சீறூர்க்கு உணமின்கள் செல்நெறியே , 

திருக்கோவை 54 
எனவும் , 


358 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
[ பார்வதிபங்கனாய்த் தன் அடியார்க்கு என்னை அடியவன் 
ஆக்கிப் பாம்பினை அணிகலனாக அணிந்து அம்பலத்தான் 
ஆகும் சிவபெருமானின் கயிலைச் சிலம்பில் உள்ள 

உம் 
சீறூருக்குச் செல்லும் வழியைக் கூறுங்கள் . ) 


மொழியாமை வினாதல் : 


. 


இரதம் உடைய நடம் ஆட்டு உடையவர் எம்உடையவர் 
வரதம் உடைய அணிதில்லை அன்ன வரிப்புனத்தார் 
விரதம் உடையர் விருந்தொடுபேச்சின்மை மீட்டு அது அன்றேல் 
சரதம் உடையர் மணிவாய் திறக்கின் சலக்கு என்பவே 


திருக்கோவை . 57 


எனவும் , 


(சுவையான நடனம் ஆடும் சிவபெருமானுடைய தில்லை 
அன்ன இப்புனத்தார்கள் , ஒன்று , விருந்தினரோடு பேசுதல் 
கூடாது என்ற விரதம் உடையவர் ஆதல் வேண்டும் ; இன் 
றேல் , தம் வாயைத் திறந்தால் முத்துக்கள் சலக்கு என்ற ஓசை 
யோடு உதிர்ந்துவிடும் என்று கருதுபவர் ஆதல் வேண்டும் . ] 

திருக்கோவை . 59 
எனவும் , 


இடைவினாதல் : 


கலைக்கீழ் அகல் அல்குல் பாரம் அது ஆரம்கண் ஆர்ந்து இலங்கும் 
முலைக்கீழ்ச் சிறிதுஇன்றி நிற்றல் முற் றாது அன்று இலங்கையர்கோன் 
மலைக்கீழ் விழச்செற்ற சிற்றம் பலவர் வண் பூங்கயிலைச் 
சிலைக்கீழ்க் கணை அன்ன கண்ணீர் ஏது நுங்கள் சிற்றிடையே 


[ மேகலையின் கீழ் அல்குல்உளது ; முலைக்குகீழ் அல்குலுக்கு 
மேல் சிறிதாவது இடம்இல்லாது இணைதல் இயலாது . இரா 
வணன் ஆற்றலை ஒடுக்கிய சிவபெருமானுடைய கயிலையிலே , 
வில்லின் கீழ்உள்ள அம்புபோன்ற கண்ணீர் ! நும் சிறிய 
இடை எது ? என்பதைக் கூறுங்கள் . ) 


அகத்திணையியல் - நூற்பா-135 


359 


உரைத்தது உரையாது கருத்து அறிவித்தல் : 
வீல் நிற வாள் நுதல் வேல்நிறக் கண்மெல் லியலை மல்லல் 
தன் நிறம் ஒன்றில் இருத்திநின் றோன் தனது அம்பலம் போல் 
மின் நிற நுண் இடைப் பேரெழில்வெண் நகைப்பைந்தொடியீர் 
பொன் நிற அல்குலுக்கு ஆமோ மணி நிறப் பூந்தழையே 

திருக்கோவை 58 
எனவும் வரும் . பிறவும் அன்ன . 

[ வாள் நுதல் வேற்கண் பார்வதியைத் தன் மேனியில் 
இருத்தி நின்ற சிவபெருமானது அம்பலம்போல , ஒளிவீசும் 
நுண் இடைப் பேர் எழில் வெண்முறுவல் மகளிரே ! யான் 
கொண்டுவந்துள்ள இத்தழையாடை நுமக்கு அணிதற்கு 
ஏற்குமோ ? என்று கூறுங்கள் . ] 


யாரே இவர் மனத்து எண்ணம் யாது எனத்தேர்தல் : 


* பல்லிலன் ஆகப் பகலைவென் றோன் தில்லை பாடலர்போல் 
எல்லிலன் நாகத்தொடுஏனம்வினாவு இவன்யா வன்கொலாம் 
வில்லிலன் நாசத் தழைகையில் வேட்டைகொண் டாட்டம் மெய்ஓர் 
சொல்லில னாகற் றவா கட வான் இச் சுனைப்புனமே . 

திருக்கோவை 60 
எனவும் , 


[ பகலைப் பல் உகுத்த சிவபெருமானுடைய தில்லையைப் 
பாடாதவரைப்போல ஒளி இழந்து , யானையும் பன்றியும் 
வந்த வழியை வினாவும் இவன் , இப்புனத்தைக் கடவானாய்க் 
கையில் வில் இன்றித் தழை ஏந்தி வேட்டைக்கு வந்தவனாக 
உண்மை ஏதும் உரையானாய் உளான் . இவன் யாவனோ ? ] 
அழம்பன் னோஉடைத்து இவ் ைவயர் வார்த்தை அரங்கன் வந்து 
வீழமுன் நோக்கிய அம்பலத் தான் வெற்பின் இப்புனத்தே 
வேழம்முன் னாய்க்கலை யாய்ப்பிற வாய்ப்பின்னும் மென் தழையாய் 
மாழைமென் நோக்கி இடையாய்க் கழிந்தது வந்துவந்தே . 

திருக்கோவை 61 
எனவும் , 


360 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


( இத் தலைவன் சொற்கள் ஆழமுடையன . மன்மதனை 
எரித்த அம்பலத்தான் மலையைச்சார்ந்த இப்புனத்தில் இவன் 
சொற்கள் யானையில் தொடங்கி மானாகிப் பிறவாகிப் பின் 
தழையாகி இறுதியில் இத்தலைவியின் இடையாய் வந்து 
முடிந்துவிட்டது . ) 


இருவரும் உள்வழி ஒருமையின் தலைவன் கையுறை 
ஏந்திச் சேறல் : 


• தண் தாமரைமலர்ப்பொன்னையும்பார்மங்கைதன்னையும்போல் 
வண்டு ஆர்குழல் மடவார்மணந்தார் சென்றுவாணன் தஞ்சை 
நுண்தாது அணிபொங்கர் நீழலின் கீழ் இந்நுடங்கிடையார்க் 
கண்டு ஆ தரவைால் லாம்சொல் லவே நல்ல காலம் இதே 

தஞ்சை 7 ) 
எனவும் , 


( தஞ்சை வாணன் சோலையிலே திருமகளும் நிலமகளும் 
போலத் தலைவியும் தோழியும் சேர்ந்து உள்ளனர் ஆதலின் , 
அவர்களைக் கண்டு என் விருப்பத்தைக் கூற இஃது ஏற்ற 
செவ்வியாகும் . ] 


கையுறை ஏந்தி நின்று அவ்வகை வினாதல் : 
தழைக்கின்றசந்தனம் தண்ணறுஞ்சாரல் தவழும்கொண்டல் 
மழைக்குன்ற வாணர் மடவிய ரே நும் மலர்க்கண்களால் 
உழைக்கன்றையும் மொழியால் ஒரு கோடிப்பைங்கிள்ளையையும் 
அழைக்கின்ற உங்களை யோபுனம் காவலர் ஆக்குவதே , 


அம்பி 94 


எனவும் வரும் . 


(சந்தனச் சாரலிலே மேகம் தவழும் குன்றவர் மகளிரே ! 
நும் கண்களால் மான் கன்றையும் மொழியால் கிளிகளையும் 
அழைக்கின்ற உங்களையோ , மானையும் கிளியையும் கடிதற்கு 
உரிய தினைப்புனத்தில் காவலாக வைப்பது ? ] 


361 


அகத்திணையியல் - எற்பா -135 


தோழி தனித்துழித் தலைவன் குறையுற்று மதியுடம்படுத் 
தல் வந்துழிக்காண்க . மற்று இவற்றையே ஒருவரைக்கூறும் 
பன்மைக்கிளவி ஆக்கி உதாரணம் ஆக்குவதும் ஒன்று . 

கையுறை ஏந்திநின்று அவ்வகை வினாவுழி எதிர்மொழி 
கொடுத்தல் : 


உடுக்கும் கலை இன்றி இங்கு ஒரு நாளும் ஒருவர் வந்து 
கெடுக்கும் கலைகண்டு அறிகிலம் யாம்கிளர் வான்உலகை 
மடுக்கும் கலைமதி துஞ்சும் அஞ்சாரல் அருவிவெற்பா 
தொடுக்கும்கலை இனிவேறும்உண்டாயினும்சொல்லுகவே . 


அம்பி 91 


எனவும் , 


( வானை அடைந்து உச்சியில் உள்ள மதி தங்கும் மலைச் 
சாரலில் அருவிபாயும் வெற்பனே ! நாங்கள் உடுக்கும் 
கலையை ( ஆடையை ) அன்றிப் பிறர் இப்புனத்தருகே 
கெடுத்த கலையை ( மானை ) அறியோம் . உன் அறிவீனால் 
இனித்தொடுக்கும் வினாக்கள் உளவேல் சொல்லுக .) 


இறைவனை நகுதல் : 


• மின்னே தழைகொண்டு வேழம்எய் தார் அந்த வேழம்வந்து 
பின்னே இணைபிரியும்பினை யானது பேசில் இன்னம் 
கொன்னே உகளும் குறுமுயல் ஆகவும் கூடும் கொல்லோ 
என்னே உலகில் இவரை ஒப் பார் இல்லை ஏவினுக்கே . 


அம்பி . 92 
எனவும் , 
[ தலைவீயே ! கையில் 

தழையைக்கொண்டு இவர் 
யானையை எய்தார் . அந்த யானை பின் இணையைப் பிரிந்த 


46 


362 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
மான் ஆகிவிட்டது . இன்னும் கேட்டால் குறுமுயல் ஆக 
வும் கூடுமோ ? என்ன வியப்பு ! உலகில் அம்பு எய்வதில் 
இவரை ஒப்பார் ஒருவரும் இரார் ) 


மதியினின் அவர் அவர் மனக்கருத்து உணர்தல் : 


ஏனல் காவல் இவளும் அல்லள் 
மான்வழி வருகுவன் இவனும் அல்லன் 
நரந்தங் கண்ணி இவனோடு இவளிடைக் 
கரந்த உள்ளமொடு கருதியது பிறிதே 
நம்முன் நாணுநர் போலத் தம்முள் 
மதுமறைந்து உண்டோர் மகிழ்ச்சி போல 
உள்ளத்து உள்ளே மகிழ்ப 
சொல்லும் ஆடுப கண்ணி னானே , 

தொல் . பொ . 
எனவரும் , 

( இவள் தினைக்காவல் புரிவாளும் அல்லள் ; இவன் மான் 
தப்பிச்சென்ற வழியைத் தேடி வருவானும் அல்லன் . இவ 
னும் இவளும் தம் மறைந்த உளத்தோடு கருதியது வேறு 
ஒன்றாகும் . என்முன் நாணுவார்போல உளர் . 

உளர் . ஆனால் 
மறைத்துக் கள்ளினை உண்டார் களிப்பு உள்ளத்துள்ளே 
யாவது மயக்கம் தருவதுபோல உள்ளேயே மகிழ்கின்றனர் . 
தம் கண்களால் பேசிக்கொள்வதும் செய்கின்றனர் .) 


இவற்றுள் , நாற்றம் முதலிய ஏழானும் ஐயமுற்று ஓர் 
தலும் , அவ்வகை தன்னால் ஐயம் தீர் தலும் , மெய்யினும் 
பொய்யினும் வழிநிலை பிழையாது பல்வேறு கவர்பொருள் 
சொல்லின் ஆடலும் , என்னும் மூன்றும் முன்னுற வுணர்தற் 
கும் , கண்ணியுய் தழையும் ஏந்தி நண்ணி ஊர்பெயர் கெடுதி 
யோடு ஒழிந்தவும் வினாவுழி யாரே இவர் ? மனத்து எண் 
ணம் யாது ? எனத்தேர் தலும் எண்ணம் தெளிதலும் என் 
னும் இரண்டும் குறையுற உணர்தற்கும் , கையுறை ஏந்தி 

அவ்வகை வினாவுழி எதிர்மொழி கொடுத்தலும் , 


நின்று 


அகத்திணையியல் - நூற்பா-135 


363 


இறைவனை நகுதலும் , மதியினின் அவர் அவர் மனக்கருத்து 
உணர்வும் என்னும் மூன்றும் இருவரும் உள்வழி அவன் 
வரவு உணர்தற்கும் உரியவாம் . 


புனம் கண்டு மகிழ்தல் : 


உவரும் புலவும் ஒழிக்கும் கழிப்புன்னை ஒண்மலர்த்தாது 
இவரும் துறை , அன்னம் மென்சடை யார் இதண் ஏற முல்லைப் 
பவரும் கொடியும் படர்கொழுஞ் சாரல் , பசுந்திளையைச் 
கவரும் கிளியினுக்கு , இன்று கைம் மாறு ஒன்று கண்டிலமே 

அம்பி 83 
எனவும் , 


[உவர்மணம் புலால் நாற்றம் இவற்றைப்போக்கும் புன் 
னைத் தாது பரவும் கடல்துறையிலுள்ள அன்னம் போன்ற 
நடையையுடைய தலைவியும் தோழியும் பரணில் ஏறுமாறு , 
முல்லைக்கொடி படரும் சாரலிலே தினைக்கதிரைக் கவரும் 
கிளிகளுக்குச் செய்யத் தக்க கைம்மாறு ஒன்றும் இல்லை . ) 


புனத்திடைக் கண்டு மகிழ்தல் : 


தினைக்காவல் இந்தத் திருவைவைப் பார் அந்தச் செங்கமல 
மனைக்குஆர் உளர் என்று அறிந்தில ரோ அருள் மாரிவெள்ளச் 
சுனைக்காவி அம்கண்ணி தோய்வார் அழகிய சொக்கர்வெற்பில் 
வினைக்கா னவர் அறிவு இப்படி யோமுன் விதித்ததுவே . 


மதுரை . 78 


எனவும் வரும் . 


135 


[ அருள் வெள்ளம் பொழியும் குவளைக்கண்ணியாகிய 
பார்வதியைக் கூடிய சொக்கநாதர் மலையிலே , இத்திரு 
மகளைத் தினைக்காவலுக்கு இக்குறவர் வைத்துள்ளனரே ! 
இவள் முன்பு தங்கியிருந்த செந்தாமரையில் வேறு யாரைத் 
தங்கச் செய்வர் ? இவருக்கு ஆண்டவன் அறிவை இப்படி 
அமைத்து விட்டானே ! ] 

135 


364 


இலக்கண விளக்கம் - பொருள் திகாரம் 
பாங்கியிற் கூட்டத்து வகை 


508 


இரந்துபின் நிற்றல் சேட்படை மடல் கூற்று 3 
மடல்விலக்கு + உடன்படல் 5 மடல்கூற்று ஒழிதல் 
குறைநயப் பித்தல் 7 நயத்தல் 8 கூட்டல் 
கூடல்10 ஆயம் கூட்டல் 11 வேட்டல் 1 2 என்று 
ஈராறு வகைத்தே இதளையின் கூட்டம் 


இது நிறுத்த முறையானே பாங்கியின் கூட்டத்தின் 
வகை இத்துணைத்து என்கின்றது . 


( இ - ள் ) இரந்து பின் நிற்றல் முதலாக வேட்டல் ஈறாகச் 
சொல்லப்பட்ட பன்னிரண்டு வகையினை உடைத்தாம் பாங்கி 
யின் கூட்டம் என்றவாறு . 

133 


விளக்கம் 


1 தலைவன் தோழியை இரந்து பின் நிற்றல் . 
2 தோழி தலைவனை அகற்ற முயறல் . 
3 தலைவன் மடல் ஏறுவதாகக் கூறல் . 
4 தோழி மடலேறுதலை விலக்குதல் . 
5 தோழி தலைவன் குறையை முடிப்பதற்கு உடன்படல் . 
6 தலைவன் மடலேறுவதாகக் கூறுவதனைத் தவீர் தல் . 
7 தலைவன் குறையைத் தலைவி விரும்பி ஏற்றுக்கொள்ளு 

மாறு தோழி கூறல் . 
8 தலைவி தோழிகூற்றுக்கு உடன்பட்டு விரும்புதல் . 
9 தலைவியைத் தலைவனிடம் சேர்ப்பித்தல் . 
10 தலைவன் தலைவியைக் கூடல் . 
11 தோழி தலைவியை ஆயவெள்ளத்தில் கொண்டுசேர்த்தல் . 
12 தலைவன் அன்று தலைவி இல்லில் விருந்தினனாக வருதற்கு 

விரும்புதல் . 


அகத்திணையியல் - நூற்பா-136 , 137 


365 


ஒத்த நூற்பாக்கள் 


... 


• பெட்ட வாயில்பெற்று இரவுவலி யுறுப்பினும் 
ஊரும் பேரும் கெடுதியும் பிறவும் 
நீரில் குறிப்பின் நிரம்பக் கூறி 
தோழியைக் குறையுறும் பகுதியும் 
அறிந்தோன் அயர்ப்பின் அவ்வழி மருங்கின் 
கேடும் பீடும் கூறலும் தோழி 
நீக்கலின் ஆகிய நிலைமையும் நோக்கி 
மடல் மாக் கூறும் இடனுமார் உண்டே 

தொ . பொ . 102 
* பண்பிற் பெயர்ப்பினும் பரிவுற்று மெலியினும் 
அன்புற்று நகினும் அவட்பெற்று மலியினும் 
ஆற்றிடை உறுதலும் அவ்வினைக்கு இயல்பே 103 


ந.அ. 143 


முழுதும் 


- 


இரந்து பின் நிற்றல் சேட்படை என்றா 
மடற்கூற் றுடனே மடல்விலக்கு என்றா 
உடன்படக் கூறல் மடல் கூற்றொழிதல் என்றா 
குறைநயப் பித்தல் மறுத்தல் என்றா 
கூட்டல் கூடல் ஆயம் ஒன்றக் 
கூட்டல் அமைதியின் வேட்டல் என்றாங்குப் 
பன்னிரு வகைத்தே பாங்கியிற் கூட்டம் , 

மா . அ . 35 

136 
பாங்கியிற் கூட்டத்து விரி 
தலைவன் உட்கோள் சாற்றலும் பாங்கி 
குலமுறை கிளத்தலும் ? தலைவன் தலைவி 
தன்னை உயர்த்தலும் நன்னுதல் பாங்கி 
அறியாள் போன்று வினாதலும் - இறையோன் 
இறைவி தன்மை இயம்பலும் பாங்கி 


509 


866 


15 


லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
தலைவி அருமை சாற்றலும் தலைவன் 
இன்றியமை யாமை இயம்பலும் பாங்கி 
நின்குறை நீயே சென்றுஉரை என்றலும் 
பாங்கியைத் தலைவன் பழித்தலும் பாங்கி 
பேதைமை ஊட்டலும் 10 காதலன் தலைவி 
முதறி வுடைமை மொழிதலும் 11 பாங்கி 
முன்னுறு புணர்ச்சி முறையுறக் கூறலும் 2 
தன்நிலை தலைவன் சாற்றலும் 13 பாங்கி 
உலகியல் உரைத்தலும் 14 தலைவன் மறுத்தலும் " 
பாங்கி அஞ்சி அச் சுறுத்தலும்18 ஆங்கு அவன் 
கையுறை புகழ்தலும் 17 தையல் மறுத்தலும் 18 
ஆற்றா நெஞ்சினோடு அவன்புலத் தலும் அவள் 
ஆற்றுவித்து அகற்றலும் 2 0 ஆகும் நாலைந்தும் ; 
இரந்து குறை பெறாது வருந்திய கிழவோன் 
மடலே பொருள் என மதித்தலும் 21 பாங்கிக்கு 
உலகின் மேல்வைத்து உரைத்தலும் 2 அதனைத் 
தன்மேல் வைத்துச் சாற்றலும் 2 3 பாங்கி 
தலைமகள் அவயவத்து அருமை சாற்றலும் 2 4 
தலைமகன் தன்னைத் தானே புகழ்தலும் 25 
அலர்முலைப் பாங்கி அருள் இயல் கிளத்தலும் 
கொண்டுநிலை கூறலும் 2 7 என்று இவை ஏழும் ; 
தலைவி இளமைத் தன்மை பாங்கி - 
தலைவற்கு உணர்த்தலும் 2 8 தலைவன் தலைவி 
வருத்திய வண்ணம் உரைத்தலும் 2 9 பாங்கி 
செவ்வி அருமை செப்பலும் 30 தலைவன் 
செவ்வி எளிமை செப்பலும் 31 பாங்கி 
என்னை மறைப்பின் எளிது என நகுதலும் 3 2 
அந்நகை பொறாஅது அவன்புலம் பலும் 3 3 அவள் 
தேற்றலும் கையுறை ஏற்றலும் 35 கிழவோன் 
ஆற்றலும் 3 8 என்னும் அவ்வோன் பானும் ; 
இறைவன் தனக்குக் குறைநேர் பாங்கி 


36 


அகத்திணையியல் - நூற்பா -137 

387 
இறைவிக்கு அவன்குறை உணர்த்தலும் 37 இறைவி 
அறியாள் போன்று குறியாள் கூறலும் 38 
பாங்கி இறையோன் கண்டமை பகர்தலும் 39 
பாங்கியைத் தலைவி மறைத்தலும் 4 0 பாங்கி 
என்னை மறைப்பது என்எனத் தழாஅலும் 31 
கையுறை புகழ்வும் - 2 என்று இவ்விரு முன்றும் ; 
தோழி கிழவோன் துயர்நிலை கிளத்தலும் - 3 
மறுத்தற்கு அருமை மாட்டலும் 4 4 தலைவன் 
குறிப்பு வேறாக நெறிப்படக் கூறலும் 15 
தலைவியை முனிதலும் 4 6 தலைவி பாங்கி 
தன்னை முனிதலும் - 7 தன்கைக் கையுறை 
ஏற்றலும் 43 எனமுறை சாற்றிய ஆறும் ; 
இறைவி கையுறை ஏற்றமை பாங்கி 
இறைவற்கு உணர்த்தலும் - 9 குறியிடம் கூறலும் 50 
குறியிடத்து இறைவியைக் கொண்டு சேறலும் 1 
குறியிடத்து உய்த்து நீங்கலும் " - இறையோன் 
இடத்து எதிர்ப் படுதலும் 3 இயைதலும் 4 புகழ்தலும் " * 
விடுத்தலும் 5 6 பாங்கி மெல்லியல் சார்ந்து 
கையுறை காட்டலும் 37 மைஉறை கண்ணியைப் 
பாங்கில் கூட்டலும் 5 8 நீங்கித் தலைவற்கு 
ஓம்படை சாற்றலும் 59 உலகியல் மேம்பட 
விருந்து விலக்கலும் " பெருந் தகை விருந்து இறை 
விரும்பலும் 81 எனமுறை தெரிந்தபன் மூன்றோடு 
அற்றம் இல் சிறப்பின் இவ் வறுபத் தொன்றும் 
குற்றம் இல் பாங்கியின் கூட்டத்து விரியே . 


இது பாங்கியிற்கூட்டத்து விரி இத்துணைப் பகுதித்து 


என்கின்றது 
. 


( இ - ள் ) தலைவன் உட்கோள் சாற்றல் முதலாகப் பாங்கி 
ஆற்றுவித்தல் ஈறாகச் சொல்லப்பட்ட இருபதும் , இரந்து 
குறைபெறாது வருந்திய கிழவோன் மடலே பொருள் என 
மதித்தல் முதலாகக் கொண்டு நிலைகூறல் ஈறாகச் சொல்லப் 


368 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
பட்ட ஏழும் , தலைவியின் இளமைத் தன்மை பாங்கி தலை 
வற்கு உணர்த்தல் முதலாகக் கிழவோன் ஆற்றல் ஈறாகச் 
சொல்லப்பட்ட ஒன்பதும் , இறைவன் தனக்குக் குறை நேர் 
பாங்கி இறைவிக்கு அவன்குறை உணர்த்தல் முதலாகப் 
பாங்கி கையுறை புகழ்தல் ஈறாகச் சொல்லப்பட்ட ஆறும் 
தோழி கிழவோன் துயர் நிலை கிளத்தல் முதலாகக் கையுறை 
ஏற்றல் ஈறாகச் சொல்லப்பட்ட ஆறும் , இறைவி கையுறை 
ஏற்றமை பாங்கி இறைவற்கு உணர்த்தல் முதலாகத் தலைவன் 
விருந்து இறை விரும்பல் ஈறாக ஆராய்ந்த பதின்மூன்றோடு 
கூட மிகுந்த சிறப்பினை உடைய இவ்வறுபத்தொரு 
யும் தீமை இல்லாத பாங்கியிற்கூட்டத்து விரியாம் எ - று . 


கிளவி 


விளக்கம் 


[ 1 தன் உள்ளத்துக்கொண்ட காதலைத் தலைவன் பாங்கிக் 

குச் சொல்லுதல் . 
2 தலைவன் குலத்தின் மேம்பாட்டையும் தங்கள் குலத்தின் 

தாழ்வையும் பாங்கி தலைவனுக்குச் சொல்லுதல் . 
3 தலைவன் தலைவியை மேம்படுத்திச் சொல்லுதல் . 
4 பாங்கி , தலைவன் விரும்பிய நங்கையை இன்னாள் என்று 

அறியாள் போன்று அவனை வினவுதல் . 
5 தலைவன் தலைவியின் சிறப்பிலக்கணத்தைத் தோழியிடம் 

கூறுதல் . 
6 பாங்கி தலைவனிடம் அவன் குறித்த நங்கை பெறுதற்கு 
அரியவள் என்பதைக் கூறுதல் . 


7 தனக்குத் தலைவி இன்றியமையாதவள் என்பதைத் தலை 

வன் தோழிக்குச் சொல்லுதல் . 
8 பாங்கி தலைவனிடம் நின்காரியத்தை நீயே சென்று 

தலைவியிடம் சொல்லு என்று குறிப்பிடுதல் . 
9 தலைவன் அச்சொல் பொறாது பாங்கியைப் பழித்துக் 
கூறுதல் . 


389 
அகத்திணையியல் - நூற்பா -137 
10 தலைவியின் அறியாமையை மனம் 

கொள்ளும்படி 
பாங்கி தலைவனுக்குக் கூறுதல் . 
11 

தலைவி முதிர்ந்த அறிவு உடையவள் என்பதைத் தலை 

வன் பாங்கிக்குச் சொல்லுதல் . 
12 முன்னமே தலைவனுக்குத் தலைவிபால் அமைந்திருந்த 

நட்பை அவனுக்குப் பாங்கி கூறல் . 
13 தலைவன் தன் நிலைமையைத் தோழிக்குக் கூறுதல் . 
14 ஒரு மங்கையை ஒரு தலைவன் மணம் செய்துகொள்வது 

தான் முறை என்று தலைவனுக்குப் பாங்கி சொல்லுதல் . 

( உலகியல்- ஆன்றோர் ஒழுக்கம் . ) 
15 

நீ தலைவியை மணந்து கொள் என்று பாங்கி கூறி 

யதைத் தலைவன் மறுத்தல் . 
16 தலைவன் செயலுக்கு அஞ்சிப் பாங்கி தலைவனை அச் 

சுறுத்தல் . 
17 தலைவன் தான் கொணர்ந்த 

தான் கொணர்ந்த கையுறைப் பொருளைப் 
புகழ்தல் . 
( கையுறை - தலைவியின் கையில் சேர்த்தற்கு உரியது 

பது . ) 
18 பாங்கி கையுறையை ஏற்றுக்கோடற்கு மறுத்தல் . 
19 பாங்கி மறுத்தலைப் பொறாத நெஞ்சுடையவனாகித் தலை 

வன் வெறுத்துக் கூறுதல் . 
20 தோழி தலைவன் துயரத்தை ஆறச்செய்து அவனை நீக் 

குதல் . 
21 தோழியை இரந்து வேண்டியும் தன் காரியம் கைகூடப் 

பெறாத தலைவன் . மடல் ஏறுதலே தான் செய்யத்தக்க 

பொருள் என்று தீர்மானித்தல் . 
22 ஒருவன் , முன் நட்பு உடைய தலைவியைத் தான் பெறா 

வீடின் மடல்மா ஊர்ந்து சென்று பெறுவது உலக வழக் 
கம் என்று தலைவன் பாங்கிக்குக் கூறுதல் . 


47 


370 

லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
23 

அம்மடல் ஊர் தலைத்தான் செய்வதாகத் தலைவன் பாங் 
கிக்குச் சொல்லுதல் . 


24 தலைமகளுடைய அவயவங்கள் படத்தில் எழுதுதற்கு 

அரியன என்பதைப் பாங்கி தலைவனுக்குச் சொல்லுதல் . 


25 தலைவன் தன் ஆற்றலைத் தானே புகழ்ந்து கூறுதல் . 
26 * மடலின் பொருட்டுப் பனையை நீ வெட்டினால் அதன் 

மேல் உள்ள பறவைகள் துன்புறும் . அப்பறவைகளின் 
முட்டைகள் உடையும் ஆதலால் அச்செயல் அருள் 
உடையார் இயல்புக்கு மாறாகும் என்று 

தலைவனுக்குக் கூறுதல் . 
27 தலைவன் குறையை உட்கொண்டு தான் உதவிசெய்ய 

நிற்றலைப் பாங்கி அவனுக்குக் கூறுதல் . ( நிலை -உடன் 

பட்டு நிற்றல் . ) 
28 தலைவியினுடைய பேதைமை பற்றிப் பாங்கி தலைவ 

னிடம் கூறுதல் . 
29 பார்வை முதலியவற்றால் தன்னை வருத்திய தலைவி 

மங்கைப் பருவத்தினள் என்று தலைவன் கூறுதல் . 


30 


தலைவியைப் பார்ப்பதற்கு உரிய காலம் பெறுதற்கு 
அரியது என்பதைப் பாங்கி தலைவற்குக் கூறுதல் . 


31 என் பெயரைக் கேட்கும் அளவிலேயே தலைவி செவ்வீ 

எளியள் ஆவள் என்பதைத் தலைவன் பாங்கிக்குக் 
கூறுதல் , 


32 ‘ தலைவிக்கு இன்றியமையாத என்னை மறைத்தபிறகு தலை 

வியைப் பெறுதல் உமக்கு எளிது என்று பாங்கி தலை 
வனைப் பரிகசித்தல் . 


33 


அவளது எள்ளல்சிரிப்பைப் பொறாது தலைவன் வருந் 
துதல் , 


அகத்திணையியல் - நூற்பா-137 


371 


34 பாங்கி தலைவனுக்கு ஆறுதல் மொழி கூறுதல் . 
35 பாங்கி தலைவன் கொணர்ந்த கையுறையை ஏற்றுக் 

கொள்ளுதல் . 
35 தலைவன் தன் துயரைத் தணித்துக் கொள்ளுதல் . 
37 பாங்கி தலைவிக்குத் 

தலைவிக்குத் தலைவனுடைய குறையை அறி 
வித்தல் . 
38 தலைவி , தலைவனை முன்பு அறியா தவள் போன்று , பாங்கி 

கூறியவற்றை உட்கொள்ளாதவள் போல் 
அவளை நோக்கி 

செய்தியைக் குறிப்பால் 
கூறுதல் . 


காட்டி , 


வேறு 


39 தலைவனைத் தான் கண்டமையைப் பாங்கி தலைவிக்குச் 

சொல்லுதல் , 


40 தலைவீ பாங்கியை மறைத்து நாணத்தால் ஒன்றும் 

சொல்லாதிருத்தல் . 


41 பாங்கி என்னை நீ மறைப்பது ஏன் என்று தலைவி 

யைத் தழுவிக் கொள்ளுதல் . 


42 பாங்கி தலைவன் கொடுத்த கையுறையைப் புகழ்தல் . 
43 தலைவியைப் பெறாத தலைவன் வருந்துதலைத் தோழி 

குறிப்பிடுதல் . 
44 தலைவி தலைவனுக்கு உடன்படாமல் இருத்தல் அருமை 

என்பதனைத் தலைவிக்குப் பாங்கி கூறுதல் . 


45 பாங்கி , தலைவன் மடல் ஏறுதலைத் துணிந்த செய்தியைத் 

தலைவியிடம் குறிப்பிடுதல் . 
46 விடை 
விடை கூறாதிருந்த தலைவியைப் 

பாங்கி சினந்து 
கூறுதல் . 


372 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
47 தன் உயிர்ப்பாங்கி தன் பொருட்டாகிய செயல் எதற் 

கும் தன்னைக் கேட்கவேண்டிய இன்றியமையாமை 
இல்லை என்று கூறித் தலைவி பாங்கியைச் சினந்து 

கூறுதல் . 
48 பாங்கி கொணர்ந்த 

கொணர்ந்த கையுறையைத் தலைவி ஏற்றுக் 
கோடல் . 
49 

தலைவி கையுறை ஏற்ற செய்தியைப் பாங்கி தலைவனுக் 

குக் கூறுதல் 
50 பாங்கி , தலைவியைக் காண்பதற்கு ஒரு குறிப்பிட்ட 

இடத்தைத் தலைவனுக்குக் கூறுதல் 
51 பாங்கி , குறி இடத்திற்குத் தலைவியை அழைத்துக் 

கொண்டு சேர்தல் . 
52 தலைவியைக் குறியிடத்திற்குச் செலுத்திவீட்டுப் பாங்கி 

மலர் கொய்து வருவதாகக் கூறித் தான் நீங்குதல் . 
53 தலைவன் குறியிடத்தில் தலைவியைச் சந்தித்தல் . 
54 இருவரும் புணர்ச்சியின் மகிழ்தல் . 
55 தலைவன் தலைவியைப் புனைந்து உரைத்தல் . 
56 தலைவன் தலைவியைப்பாங்கிபால் செல்லுமாறு விடுத்தல் , 


57 பாங்கி தலைவியைச் சார்ந்து தான் பறித்துவந்த பூக் 

களைக் காட்டுதல் . 
58 பாங்கி தலைவியை ஆயவெள்ளத்திடைச் சேர்த்தல் . 


59 தலைவியை எப்பொழுதும் பாதுகாக்கவேண்டும் என்று 

தலைவனுக்குப் பாங்கி சொல்லுதல் . 


60 ஊர்திரும்பஇருந்த தன் வனை நோக்கி விருந்து உண்டு 

செல்க என்று பாங்கி செலவு விலக்குதல் . 


61 விருந்தினனாய்த் தங்குதலைத் தலைவன் விரும்புதல் . 


அகத்திணையியல் - நூற்பா-137 


373 


ஒத்த நூற்பாக்கள் 


( 


குறையு றற்கு எதிரிய கிழவனை மறையுறப் 
பெருமையில் பெயர்ப்பினும் உலகுஉரைத்து 

ஒழிப்பினும் 
அருமையின் அகற்சியும் அவள் அறிவுறுத்துப் 
பின்வர வென்றலும் பேதைமை ஊட்டலும் 
முன்னுறு புணர்ச்சி முறைநிறுத்து உரைத்தலும் 
அஞ்சி அச் சுறுத்தலும் உரைத்துழிக் கூட்டமோடு 
எஞ்சாது கிளந்த இருநான்கு கிளவியும் 

தொ . பொ . 114 


இரந்துகுறை யுற்ற கிழவனைத் தோழி 
நிரம்ப நீக்கி நிறுத்தல் அன்றியும் 
வாய்மை கூறலும் பொய்த்தலைப் பெய்தலும் 
நல்வகை உடைய நயத்தில் கூறியும் 
பல்வகை யானும் படைக்கவும் பெறுமே . 


237 


. 


ஆங்குஉணர்ந் தல்லது கிழவோள் தேஎத்துத் 
தான்குறை உறுதல் தொழிக்கு இல்லை 

இறை அக . 8 
உள்ளத்து உணர்ச்சி தெள்ளிதின் கரந்து 
கிழவோள் தேஎத்துக் குறையுறூஉம் உளவே 
குறிப்பு அறி வுறூஉம் காலை யான , 

10 


11 


தன்னுள் குறிப்பினை அருகும் தோழிக்கு 
முன்னுறு புணர்ச்சியின் அருகலும் உண்டே . 
குறையுறும் கிழவனை உணர்ந்த தோழி 
சிறையுறக் கிளந்து சேட்பட நிறுத்தலும் 
என்னை மறைத்தது எவனா கியர் என 
முன்னுறு புணர்ச்சி முறைமுறை செப்பலும் 
மாயப் புணர்ச்சி அவனொடு நகா அ 
நீயே சென்று கூறுஎன விடுத்தலும் 


374 


இலக்கணவிளக்கம்-- பொருளதிகாரம் 


அறியாள் போறலும் குறியாள் கூறலும் 
படைத்து மொழி கிளவியும் குறிப்புவேறு கொளலும் 
அன்ன பிறவும் தலைப்பெயல் வேட்கை 
முன்னுறு புணர்ச்சிக்கு உரிய என்ப . இறை . அக . 12 


குறையுறு புணர்ச்சி தோழி தோத்துக் 
கிழவிக்கு இல்லை தலைப்பெயல் ஆன . 


13 


. 


ஆற்றாது உரைத்தல் உலகின் மேல் வைத்தல் 
தன் துணிபு உரைத்தலொடு மடல்வகை உரைத்தல் 
அருளால் அரிதுஎனல் நடையால் அரிதுஎனல் 
அவயவம் எழுதல் அரிது என விலக்கல் 
உடன்படாது விலக்கல் உடன்பட்டு விலக்கல் 
இடம்பட ஒன்பதும் செப்புங் காலை 
வடம்படு முலைமேல் மடலா கும்.மே . 

திருக்கோவை , மு வீ.கள. 15 


. 


குறிப்பு அறி தலோடு மென்மொழி கூறல் 
விரவிக் கூறல் அறியாள் போறல் 
வஞ்சித்து உரைத்தல் புலந்து கூறல் 
வன்மொழி கூறல் மனத்தொடு நேர் தல் 
சொன்ன இருநான்கும் துறைகுறை நயப்பு என 
மன்னிய பொருளில் வருத்திசி னோரே . 


16 


தழை கொண்டு சேறல் தகாது என மறுத்தல் 
நிலத்து இன்மை கூறல் நினைவு அறிவு கூறல் 
படைத்து மொழிதலொடு பனிமதி நுதலியை 
எடுத்து நாண் உரைத்தல் இசையாமை கூறல் 
செவ்வியிலள் என்றல் சேட்பட நிறுத்தல் 
அவ்வினிய மொழிநீ அவட்குஉரை என்றல் 
குலமுறை கிளத்தல் கோ தண் டத்தொழில் 
வலிசொல்லி மறுத்தல் மற்றவர்க்கு இரங்கல் 
சிறப்பின்மை கூறல் சிறியள் என்று உரைத்தல் 


அகத்திணையியல் - நூற்பா -137 


375 


மறைத்தமை கூறி நகைத்துஉரை செய்தல் 
நகைகண்டு மகிழ்தல் நான் அவள் தன்னை 
அறியேன் என்றல் அவயவம் கூறல் 
கண் நயந்து உரைத்தல் கையுறை எதிர்தல் 
முகம்புக உரைத்தல் முகம்கொண்டு கூறல் 
வகுத்துரைத் தல்லொடு வண் தழை அவட்கு 
மிகுத்துரை செய்து விரும்பிக் கொடுத்தல் 
தழைவிருப்பு உரைத்தல் தானிரு பத்தாறு 
இழைவளர் முலையாய் இவைசேட் படையே . 

திருக்கோவை , மு . வீ கள 17 . 
முழுதும் - ந . அ 144 , --1 50 - ஆம் நூற்பாக்கள் . 


குலமகன் உட்கோள் கூறலும் பாங்கி 
குலமுறை கிளத்தலும் குலமகன் கிழத்தி 
தன்னை உயர்த்தலும் மின் இடைச் சேடி 
விளங்கா தவள் போல் வினாதலும் வேந்தன் 
தலைவி தன்னைச் சாற்றலும் தாதி 
இறைவி அருமை இயம்பலும் இறைவன் 
இன்றியமை யாமை இயம்பலும் இகுளை 
நின்குறை நீயே சென்று உரை என்றலும் 
இகுளையை இறைவன் இகழ்தலும் இகுளை 
காதலி மடமை கழறலும் காதலன் 
மூதறி வுடைமை மொழிதலும் தோழி 
முன்னுறு புணர்ச்சி முன்னத்தின் மொழிதலும் 
தன்னிலை மன்னன் சாற்றலும் தோழி 
உலகுஒழுக்கு உணர்த்தலும் தலைமகன் மறுத்தலும் 
தோழி அஞ்சி அச் சுறுத்தலும் வாழி 
கையுறை புகழ்தலும் மொய்யிழை மறுத்தலும் 
ஆற்றா நெஞ்சினோடு அவன்புலத் தலும் அவள் 
ஆற்றுவித்து ஏகலும் ஆகும் ஐ நான்கும் 
இரந்து பின் நிற்றல் சேட்படை இரண்டற்கும் 
நிரந்தன என்ப நெறியுடை யோரே . மா . அ . 36 


376 


1 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
பேதையை இரந்து குறை பெறாதுபே துற்றோன் 
மடல் இனிப் பொருள் என மனங்கோ டலும் அதைக் 
கடன் என உலகினமேல் வைத்துக் கழறலும் 
தன்மேல் வைத்து இகுளைக்குச் சாற்றலும் 
தலைமகள் அவயவத்து அருமை சாற்றலும் 
தலைமகன் தன்னைத் தானே புகழ்தலும் 
எழுதும்முன் இரங்கலும் எழுதி இரங்கலும் 
கெழுதகை பாங்கி அருள் நிலை கிளத்தலும் 
கொண்டு நிலை கூறலும் என்று இவை ஒன்பதும் 
மடல் கூற் றிற்கும் மடல்விலக்கிற்கும் 
திடம்பட மொழிவர் தெளிவுடை யோரே . 


37 


. 


இளமைத் தன்மை இகுளைசெப்பலும் அவள் 
வளமைத் தன்மை வருத்தியது உணர்த்தலும் 
செவ்வீ அருமை செப்பலும் தலைமகன் 
செவ்வி எளிமை செப்பிய பின்னர் 
என்னை மறைப்பின் எளிதுஎன நகுதலும் 
அந்நகை பொறாது வருந்தலும் மன்னனைத் 
தெளித்தலும் கையுறை அளித்ததை ஏற்றலும் 
களித்தவன் உரைப்பதொடு கருதிய ஒன்பதும் 
உடன்பட லுடன் மடல் கூற்றொழி தற்கும் 
உடன்படும் என்பர் உரனுடை யோரே , 


38 


குரிசிற்கு இன்புறக் குறை நேர் பாங்கி 
அரிமதர் விழியாட்கு அவன் குறை உணர்த்தலும் 
அறியாள் போன்று அவள் குறியாள் கூறலும் 
இறையோற் கண்டமை இகுளை இயம்பலும் 
இகுளை அறியாது இறைவி மறைத்தலும் 
என்னை மறைப்பது என் எனத் தழா அலும் 
கையுறை புகழ்தலொடு மெய்பெற ஆறும் 
மெலிதாகச் சொல்லிக் குறைநயப் பித்தற்கும் 
வலிதாகக் கூறி மறுத்தற்கும் உரிய . 


39 


அகத்திணையியல் - நூற்பா- 137 


877 


பாங்கி இறைவன் பருவரல் உணர்த்தலும் 
மறுத்தற்கு அருமை வழங்கலும் உரவோன் 
உள்ளம்வே றாதலை உள்ளி உரைத்தலும் 
தலைவியை முனிதலும் தலைவி பாங்கியை 
வெய்துற முனிதலும் கையுறை ஏற்றலும் 
வலிதாகச் சொல்லிக் குறைநயப் பித்தற்கும் 
மெலிதாகச் சொல்லி மேவற்கும் உரிய . மா . அ . 40 
கற்புடைத் தையல் கையுறை ஏற்றமை 
கொற்றவற்கு இகுளை குறிப்புற நிகழ்த்தலும் 
குறியிடம் கூறலும் கொண்டு சேறலும் 
இடத்து உய்த்து நீங்கலும் இறைாதிர்ப் படுதலும் 
புணர்தலும் புகழ்தலும் புனைந்துற வீடுத்தலும் 
இணர்கொடு பாங்கிமெல் லியலைச் சார்ந்து 
கையுறை காட்டலும் பாங்கிற் கூட்டலும் 
பையர வல்குலை நீங்கிப் பார்த்திபற்கு 
ஓம்படை சாற்றலும் உலகியல் ஆம்படி 
விருந்து விலக்கலும் விருந்து இறை மருந்து என்று 
அருந்தலும் ஆகிய அறைந்தபன் மூன்றும் 
கூட்டல் வேட்டல் முதல்ஈறு ஆக 
இகுளை க்கு விதித்தஈ ரிரண்டற்கும் உரிய . 

மா . அ . 41 ) 
அழகுற உணர்த்தும் இவ் வறுபான் மூன்றும் 
குழகு அமர் பாங்கியின் கூட்டத்து விரியே . 
தலைவன் உட்கோள் சாற்றல் : 
மடுக்கோ கடலின் விடுதிமில் அன்றி மறிதிரைமீன் 
படுக்கோ பணிலம் பலகுளிக் கோபரன் தில்லை முன்றில் 
கொடுக்கோவளை மற்று நும்ஐயர்க்கு ஆயகுற்றேவல் செய்கோ 
கொடுக்கோ பணியீர் அணிஈர் மலர் நும் சுரிகுழற்கே . 

திருக்கோவை 63 
எனவும் , 

48 


42 ] 


378 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
( கடலில் மீன்பிடிக்கும் படகைச் செலுத்துவேனோ, 
அன்றி மீன் பிடிப்பேனோ, முத்துக் குளிப்பேனோ, அரன் 
தில்லை முன்றிலில் உங்களுக்கு வளைகளுக்காகச் சங்குகளைக் 
கொணர்ந்து கொடுப்பேனோ ? உம் அண்ணன்மார் இடும் 
குற்றேவல்களைச் செய்வேனோ ? உங்கள் கூந்தலில் சூட்டிக் 
கொள்ளப் பூக்களைத் தொடுப்பேனோ ? கூறுவீர்களாக ] 

பாங்கி குலமுறை கிளத்தல் : 
தெங்கம் பழம்கமு கின்குலை சாடிக் கதலிசெற்றுக் 
கொங்கு அம்பழனத்து ஒளிர்குளிர் நாட்டினை நீ உமைகூர் 
பங்கு அம் பலவன் பரங்குன்றில் குன்றன்ன மாபதைப்பச் 
சிங்கம் திரிதரு சீறூர்ச் சிறுமிஎம் தேமொழியே , 

திருக்கோவை 100 
எனவும் , 

( தேங்காய் , கமுகுக்குலைகளை மோதி வாழைக் கனிகளைத் 
தாக்கி வயலில் விழும் மருதநிலத்தினன் நீ ; சிவபெருமா 
னுடைய பரங்குன்றில் யானைகள் நடுங்கச் சிங்கம் திரியும் 
சீறூர்ச் சிறுமி எம் தலைவி . ) 

தலைவன் தன்னை உயர்த்தல் : 
‘ மாடம்செய் பொன் நகரும்நிகர் இல்லைஇம் மாதர்க்கு என்னப் 
பீடம்செய் தாமரை யோன்பெற்ற பிள்ளையை உள்ளலரைக் 
கீடம்செய்து என் பிறப் புக்கெடத் தில்லை நின் றோன்கயிலைக் 
கூடம் செய் சாரல் கொடிச்சி என் றோ நின்று கூறுவதே 

திருக்கோவை . 129 
எனவும் , 


( தன்னை நினையாதவர்களைப் புழுப்போலத் துடிக்கச்செய்து , 
என்பிறவித் துயரைப் போக்கிய தில்லையான் கயிலைச்சாரலில் , 
தேவர் உலகத்தாரும் தனக்கு நிகரில்லை என்னுமாறு பிரமனால் 
படைக்கப்பட்ட இத்தலை வீயைக் குறிஞ்சி நிலப் பெண் என்று 
குறைவாகப் பேசலாமா ? ] 


அகத்திணையியல் - நூற்பா-137 

379 
பாங்கி அறியாள் போன்று வினாதல் : 
விண் இறந் தார் நிலம் வீண்டவர் என்றுமிக் கார் இருவர் 
கண் இறந் தார் தில்லை அம்பலத் தார்கழுக் குன்றில் நின்று 
தண் நறுந் தாது இவர் சந்தனச் சோலைப்பந்து ஆடுகின்றார் 
எண் இறந் தார் அவர் யார் கண்ண தோமன்ன நின் அருளே 

திருக்கோவை . 107 
எனவும் , 


( மன்ன ! பிரமனும் திருமாலும் காணமுடியாத 

சிவ 
பெருமான் தங்கும் கழுக்குன்றில் சந்தனச்சோலையில் பந்தா 
டும் எண்ணிறந்த மங்கையருள் உன் அருள் யார்மாட்டு 
உள்ளது ? ] 


இறையோன் இறைவி தன்மை இயம்பல் : 


ருவவின கொங்கை குரும்பை குழல் கொன்றை கொவ்வைசெவ்வாய் 
கவவின வாள் நகை வெண்முத்தம் கண்மலர் செங்கழுநீர் 
தவவினை தீர்ப்பவன் தாழ்பொழில் சிற்றம் பலம் அனையாட்கு 
உவவீன நாள் மதி போன்று ஒளிர் கின்றது ஒளிமுகமே . 

திருக்கோவை 108 
எனவும் , 

( அடியார் வினைகளை மிகவும் தீர்க்கும் சிவபெருமா 
னுடைய சிற்றம்பலம் அனையாட்குக் கொங்கை குரும்பை 
போல்வன ; குழல் கொன்றை போல்வது ; செவ்வாய் நகை 
முத்துப்போல்வன ; கண் கழு நீர் போல்வன ; முகம் நிறை 
மதிபோல ஒளி வீசுவதாம் . ) 

பாங்கி தலைவி அருமை சாற்றல் : 


நெருநலும் முன்னாள் எல்லையும் ஒருசிறைப் 
புதுவை ஆகலின் கிளத்தல் நாணி 
நேர் இழை வளைத்தோள் நின்தோழி செய்த 
ஆர் அஞர் வருத்தம் களையா யோ என 


380 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


என்குறை உறுதிர் ஆயின் சொல்குறை 
எம்பதத்து எளியள் அல்லள் எமக்குஓர் 
கண்காண் கடவுள் அல்லளோ பெரும 
ஆய்கோல் மிளகின் அமலை அம் கொழுங்கொடி 
துஞ்சுபுலி வரிப்புறம் தைவரும் 
மஞ்சுசூழ் மணிவரை மன்னவன் மகளே . 


இறை . 12 மேற் 


எனவும் , 


[ நேற்றும் முதல் நாளும் இப்பக்கல் வந்து , புதியவர் 
ஆதலின் உரையாடற்கு நாணி , இன்று , உன்தோழி எனக் 
குச் செய்துள்ள அரிய துயரத்தை நீங்க மாட்டாயா ? என்று 
என்னிடம் குறை வேண்டுகிறீர் . 

வேண்டுகிறீர் . யாம் கூறி உடன்படுவிக் 
கும் அளவிற்கு , மிளகுக்கொடி , தூங்கும் புலியின் கோடுகள் 
உடைய முதுகைத் தடவிக்கொடுக்கும் மலை நாட்டு மன்னன் 
மகளாகிய அவள் எளியள் அல்லளாய் , எமக்குக் கண்ணால் 
காணப்படும் கடவுள் போல உள்ளாள் . ) 


தலைவன் இன்றியமையாமை இயம்பல் : 


பொருளா எனைப்பு குந்து ஆண்டு புரந்தரன் மால் அயன்பால் 
இருளாய் இருக்கும் ஒளிநின்ற சிற்றம் பலம்எனலாம் 
சுருள் ஆர் கருங்குழல் வெண்ணகைச்செவ்வாய்த்துடி இடையீர் 
அருளாது ஒழியின் ஒழியாது அழியும் என் ஆர்உயிரே 

திருக்கோவை 73 
எனவும் , 


[ என்னை ஒருபொருளாகக் கொண்டு ஆண்டு, இந்திரன் 
அரி அயன் ஆகியோர் காண இயலாதவனாய் உள்ள பெருமா 
னுடைய சிற்றம்பலம் அனைய துடி இடையீர் ! நீங்கள் அருள் 
செய்யாது விடுப்பின் , என் அரிய உயிர் தவறாது அழிந்து 
விடும் . ) 


381 


அகத்திணையியல் - நூற்பா-137 


பாங்கி நின்குறை நீயே சென்று உரை என்றல் : 
அந்தியின் வாயாழி லம்பலத்து எம்பரன் அம்பொன்வெற்பில் 
பந்தியின் வாய்ப்பல வீன்களை பைந்தே னொடும்கடுவன் 
மந்தியின் வாய்க்கொடுத்து ஓம்பும் சிலம்ப மனம்கனிய 
முந்தி நின்வாய்மொழி நீயேமொழிசென்று அம்மொய்குழற்கே 

திருக்கோவை . 99 
எனவும், 

( செவ்வான மேனியன் ஆகிய அம்பலவன் மலையிலே , 
மந்தியின்வாயில் பலாச்சுளைகளைத் தேனோடும் கடுவன் 
கொடுத்துக் காக்கும் சிலம்பனே ! தலைவியின் மனம் கனியு 
மாறு உன் கூற்றை நீயே சென்று அவட்குக் கூறு . ) 


பாங்கியைத் தலைவன் பழித்தல் : 


மாதர் குறை முடிக்க வல்லாமை வல்லை எனக் 
காதல் சிறப்பக் கருதியது -- மேதகைய 
பாம்பு அடுதேர் அல்குல் பயம்படு நீர் மானமான் 
தேம்படுதேர் மீது செலல் . 

சிற்றகத்தியம் 
எனவரும் . 


[ தோழியே ! தலைவியின் பொருட்டு யான் வேண்டுவ 
தனை முடிக்கும் ஆற்றல் அற்ற உன்னைத் தக்கவள் என்று 
அன்பு சிறக்கக் கருதியது , மான் கானல் நீரை உண்மையான 
நீர் என்று கருதிச் செல்வதனை ஒக்கும் ] 


பாங்கி பேதைமை ஊட்டல் : 


நறுந்தண் தகரம் வகுளம் இவற்றை 
வெறும்பு தல்போல் வேண்டாது வெட்டி எறிந்துழுது 
செந்தினை வித்துவார் தங்கை பிறர் நோய்க்கு 
நொந்து இனைய வல்லளோ நோக்கு , திணைமாலை . 24 


எனவரும் , 


382 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
( தலைவனே ! தகரம் மகிழ் முதலிய நறுமண மரங்களை 
வெற்றுப் புதர் போலக் கொண்டு வெட்டி எறிந்து அவ் 
விடத்தை உழுது தினை வீதைப்பார் மரபில் வந்துள்ள தலைவி 
பிறர் துன்பம் 

கண்டு மனம் 

நோகும் இயல்பினள் 
ஆவளோ ? என்பதனை ஆராய்ந்து பார் ] 


காதலன் தலைவி மூதறிவுடைமை மொழிதல் : 


அணங்குஉடைப் பனித்துறைத் தொண்டி அன்ன 
மணம்கமழ் பொழில்குறி நல்கினள் நுடங்கு இடைப் 
பொங்கு அரி பரந்த உண்கண் 
அம்கலுழ் மேனி அசை இயல் எமக்கே 

ஐங்குறு நூறு . 174 
எனவரும் . 


[ அசையும் இடை , அரிபரந்த உண்கண் , அழகுஒழுகும் 
மேனி , தளர்ந்த இயல் இவற்றை உடைய தலைவி , தெய்வம் 
தங்கும் குளிர்ந்த துறையை உடைய தொண்டி என்ற ஊரைப் 
போல நறுமணங் கமழும் பொழிற்கண் எனக்குக் குறிவாய்ப்ப 
அருளினாள் . ) 


பாங்கி முன்னுறு புணர்ச்சி முறை உறக் கூறல் : 


. 


* நறுந்தண் கூந்தல் குறுந்தொடி மடந்தை 
சிறுமுதுக் குறைவி ஆயினள் பெரிது என 
நின்எதிர் கிளத்தலும் அஞ்சுவல் எனக்குான் 
இன் உயிர் அன்னள் ஆயினும் 
தன்உறு வீழுமம் காத்த லானே . தொ . பொ . மே . 


எனவரும் . 


( தண்கூந்தலாளாகிய குறுந்தொடி மடந்தை எனக்கு உயிர் 
போலச் சிறந்தனளாயினும் தனக்குவந்த துயரத்தைத்தானே 
காத்துக் கோடலான் , இளமையிலேயே பேரறிவு படைத்து 
விட்டாள் என்பதை உன்னிடம் கூறுதற்கு அஞ்சுகிறேன் . 


அகத்திணையியல் - நூற்பா - 137 

383 
என்னை மறைத்து ஒழுகியவள் , யான் மறை உணர் 

உணர்ந்ததை 
அறியின் என்னை வெகுளலும் கூடும் . ஆதலின் மறையை 
யான் அறியாதது போல்வேனாக ; நீ முன்பு போல நேரிடை 
யாக அவள் தொடர்பைத் தொடர்ந்து கொள்க . ) 


தன் நிலை தலைவன் சாற்றல் : 


தோளும் கூந்தலும் பலபா ராட்டி 
வாழ்தல் ஒல்லுமோ மற்றே செங்கோல் 
குட்டுவன் தொண்டி அன்ன 
என்கண்டு நயந்து நீ நல்காக் காலே . 

ஐங்குறு நூறு 178 


எனவரும் . 


( செங்கோலனாகிய குட்டுவனுடைய தொண்டியைப் 
போன்ற இயற்கை அழகுடைய நீ , என் நிலையைக்கண்டு 
உதவாய் ஆயின் , யான் இனித் தலைவியின் தோள்களையும் 
கூந்தலையும் பலவாகப் பாராட்டி அவள் தொடர்புகொண்டு 
வாழ்தல் நிகழக்கூடிய செயல் ஆகுமோ ? ] 


பாங்கி உலகியல் உரைத்தல் : 


‘ கோடுஈர் எல்வளைக் கொழுமடல் கூந்தல் 
ஆய்தொடி மடவரல் வேண்டுதி யாயின் 
தெண்கழிச் சேயிறாஅப் படுஉம் 
தண்கடல் சேர்ப்ப வரைந்தனை கொண்மோ 

ஐங்குறுநூறு 196 


எனவரும். 


. 


(சங்குவளையலையும் பூ முடித்த கூந்தலையும் அழகிய 
தொடியினையும் உடைய தலைவியைக் கோடல்வேண்டின் , 
கழிகளில் இறாமீன் பிடிக்கப்படும் நெய்தல் நிலத்தலைவனே ! 
அவளை மணந்துகொண்டு தொடர்பு கொள்வாயாக . ] 


384 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


தலைமகன் மறுத்தல் : 


சிலைமேல் முகில் அன்ன நன்னுதல் மீது செறிகுழலாள் 
முலைமேல் முயங்குவன் நீ சொன்ன வாறு முழுமணியின் 
கலைமே லணிதழை அல்குல் நல்லாய் முன் கவிகொணர்ந்த 
மலைமேல் மருந்துவந் தோதலை மேல்விடம் மாற்றுவதே . 


அம்பி . 111 


எனவும் , 


[ மேகலைமீது தழைஉடை அணிந்துள்ள தோழியே ! 
வில்மேல் தங்கும் முகில்போல நெற்றிமேல் அமைந்த கூந் 
தலை உடைய தலைவியை நீ கூறியவாறு வரைந்துகொண்டு 
தொடர்பு கொள்வது , தலைக்கு ஏறியவிடத்தை விரைந்து 
போக்குவதற்குச் சஞ்சீவி மூலிகையைக் கொண்டுவர முயல் 
வதனை ஒக்கும் . ] 


பாங்கி அஞ்சி அச்சுறுத்தல் : 


. 


முனிதரும் அன்னையும் என்ஐயர் சாலவும் மூர்க்கர் இன்னே 
தனிதரும் இந்நிலத்து அன்று ஐய குன்றமும்தாழ்சடைமேல் 
பனிதரு திங்கள் அணி அம் பலவர் பகைசெகுக்கும் 
குனிதருதிண்சிலைக்கோடுசென்றான் சுடர்க்கொற்றவனே , 

திருக்கோவை 98 
எனவும் , 


( வேலவனே ! சந்திரனைச் சூடிய சிவபெருமான் திரி 
புரத்தை அழிக்கக்கொண்ட மேரு போன்ற மேலைமலைச் சிகரத் 
தைக் கதிரவன் அடைந்து விட்டான் இனிக்காலம் தாழ்த் 
தின் எம்தாயர் வெகுள்வர் ; எம் ஐயர் மிகக்கொடியர் . இனி , 
தனித்துக் காலம் தாழ்த்திப் போதல் கூடாது . 

எங்கள் 
மலையும் இந்நிலத்தில் இல்லை . சற்றுச் சேய்மையில் 
உள்ளது . ) 


அகத்திணையியல் - எற்பா -137 


385 


ஆங்கு அவன் கையுறை புகழ்தல் : 
வில்லும் பிறையும் திறையிடும் வாள் நுதல் மெல்லியலாய் 
எல்லும் குமுத மலரும்கண் டால் இருங் கோங்கு அரும்பும் 
வல்லும் பொருத வனமுலைக்கு ஆன மணிஇதுபேர் 
சொல்லும் பொழுது பிரமனும் மாலும் தொழத்தகுமே 

அம்பி 141 
எனவும் , 


(வில்லையும் பிறையையும் ஒத்த நுதலாய் ! குமுதம் கண் 
டால் மலரும் எனத்தக்க ஒளியுடையதாய் , பிரமனும் மாலும் 
போற்றத்தக்க இம்மணி , கோங்கரும்பும் வல்லும் ஒத்த தலை 
வியின் வனமுலைக்கு வனப்புத் தருவதாகும் .) 


தையல் மறுத்தல் : 


- 


ஆரத் தழை அராப் பூண்டு அம் பலத்து அள லாடி அன்பர்க்கு 
ஆரத் தழை அன்பு அருளி நின் றோன் சென்ற மாமலயத்து 
ஆரத் தழை அண்ணல் தந்தா லிவை அவள் அல்குல் கண்டால் 
ஆர் அத் தழைகொடு வந்தார் எனவரும் ஐயுறவே 

திருக்கோவை . 91 
எனவும் , 


[ அண்ணலே ! பாம்பு பூண்டு அம்பலத்தில் அனல் ஆடி 
அடியார் தமக்கு மிக்க அன்பு அருளும் சிவபெருமானுடைய 
மலையமலையின் சந்தனத் தழையை நீ தர , அதனைத் தலைவி 
உடுப்பதைக் கண்டால் , அத்தழை கொடுத்தவர் யாவர் என்ற 
ஐயுறவு ஏற்பட்டுவிடும் ) 


ஆற்றா நெஞ்சினோடு அவன்புலத்தல் 


கடுந்தேர் ஏறியும் காலில் சென்றும் 
கொடுங்கழி மருங்கின் அடம்பமலர் கொய்தும் 


49 


388 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


கைதை தூக்கிய நெய்தல் குற்றும் 
புணர்ந்தாம் போல உணர்ந்த நெஞ்சமொடு 
வைகலும் இனையம் ஆகவும் செய்தார்ப் 
பசும்பூண் வேந்தர் அழிந்த பாசறை 
ஒளிறுவேல் அழுவத்துக் களிறுப்படப் பொருத 
பெரும்புண் உறுநர்க்குப் போய் போலப் 
பின்னிலை முனியா நம்வயின் 
என்என நினையுங்கொல் பரதவர் மகளே , நற் . 349 


எனவும் , 


( தேர் ஏறி வந்தும் , பின் அதனை நிறுத்திக் காலால் 
நடந்துவந்தும் , இவள் பொருட்டு அடம்பமலர் கொய்தும் , 
தாழம்பூப் பறிக்குமாறு இவளைத் தூக்கிக்கொண்டும் , 
ஆடைக்கு நெய்தல் தழையும் சூடற்கு நெய்தற்பூவும் பறித்துக் 
கொடுத்தும் , இவளோடு நட்புக் கொண்டது போன்ற 
மகிழ்ந்த மனத்துடன் நாள்தோறும் யான் தோழியாகிய 
இவளை இவள்மனம் நெகிழும்வரை சுற்றித்திரியவும் , அரசர் 
பாசறையில் யானையொடு பொருது புண்பட்டுக் கிடக்கும் 
வீரர்க்கு அவர்உயிர் போம் துணையும் நாயும் நரியும் கழுகும் 
அவரைத் தீண்டாதவாறு பாதுகாக்கும் பேய் அவரைச் சுற் 
றித் திரிவதுபோல இவள் மனம் நெகிழும்வரை இவளைச் சுற் 
றித் திரியும் என்னைப் பரதவர் மகளாகிய தலைவி இவன் 
எக்கருத்தினன் ? என்று நினைப்பாளோ ? ] 


அவள் ஆற்றுவித்து அகற்றல் : 


யாழார் மொழிமங்கை பங்கத்து இறைவன் எறிதிரை நீர் 
ஏழாய் எழுபொழி லாய் இருந் தோன் நின்ற தில்லை அன்ன 
சூழ்ஆர் குழல் எழில் தொண்டைச்செவ் வாய்நவ்வி சொல் அறிந்தால் 
தாழாது எதிர்வந்து கோடும் சிலம்ப தரும் தழையே . 

திருக்கோவை . 93 
எனவும் , 


அகத்திணையியல் - நூற்பா-137 

387 
[ பார்வதி பங்கனாய் ஏழ்கடலாய் ஏழ் உலகாய் இருக்கும் 
சிவபெருமானின் தில்லையை ஒத்த மான் போன்ற தலைவியின் 
கருத்தை அறிந்து காலம் தாழ்க்காது நீ தந்த தழை ஆடை 
யைக் கொள்வல் . ] 


இரந்து குறைபெறாது வருந்திய கிழவோன் மடலே 
பொருள் என மதித்தல் : 


* காமம் உழந்து வருந்தினார்க்கு ஏமம் 
மடல் அல்லது இல்லை வலி 


- குறள் 1131 


எனவும் வரும் . 
தலையாய நண்புடையார் தளர்ந்தார் உயிர் தாங்குதற்கு ஓர் 
நிலையாக இன்றுஉளம் நின்றிலரேல் வெய்ய நீள்நெடுங்கண் 
வலையால் வளைப்புஉண்டுவார்குழல் கண்ணியில்வந்துப்பட்ட 
கலையார் விடுக்கவல் லார்விடு வார்எவர் கைப்பட்டதே , 

அம்பி 118 
இதுவும் அது , 


[ காமத்தில் அகப்பட்டு வருந்தினவர்களுக்குப் பாது 
காவலைத் தரும் மடல் ஏறுதலைத் தவிர வேறுசெயல் நிறை 
வேற்றுதற்குரிய வாய்ப்பு இல்லை . 


மேம்பட்ட நட்புடையவர் தளர்ந்தவர் உயிரைத் 
தாங்குதற்கு உதவாராயின் , கண்வலையால் வளைக்கப்பட்டுக் 
கூந்தலாகிய கண்ணியில் அகப்பட்ட தம் மனமாகிய கலை 
யை விடு தலை செய்வது இயலாது . அதனை விடுவிப்பவர் 
யாவர் ? ] 


பாங்கிக்கு உலகின் மேல் வைத்து உரைத்தல் : 


காய்சின வேல் அன்ன மின் இயல் கண்ணின் வலைகலந்து 
வீசின போது உள்ளம் மீன் இழந் தார்வீயன் தென்புலியூர் 


389 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
ஈசன சாந்தும் எருக்கும் அணிந்து ஓர் கிழிபிடித்துப் 
பாய்சின மாான ஏறுவர் சீறூர் பனை மடலே . 

திருக்கோவை 74 
என வரும் . 


( வேற்கண் வலைப்பட்டு உள்ளமாகிய மீனை இழந்தவர் - 
கள் சிவபெருமான் பூசும் சாம்பலைப் பூசி , எருக்கமாலை 
அணிந்து , தம் மனத்தைக் கொண்டவளது வடிவத்தை ஒரு 
துணியில் எழுதிப் பனங்கருக்கால் செய்யப்பட்ட குதிரையை 
ஏறிச் சீறூர்க்கண் மடல் ஊர்வர் . ] 


மாஎன மடலும் ஊர்ப் பூானக் 
குவிமுகிழ் எருக்கங் கண்ணியும் சூடுப 
மறுகில் ஆர்க்கவும் படுப் 
பிறிதும் ஆகுய காமம்காழ்க் கொளினே . 


குறுந். 17 


இதுவும் அது . 


பிறிதும் ஆகும் என்றது வரைபாய்தலை . 


( காமம் மிகுவதாயின் , அவர்கள் மா என்று சொல்லி 
மடல் ஏறி , எருக்கங்கண்ணி சூடி ஊரவர் ஆரவாரிக்கப் பனை 
மடல்மா ஊர்ந்து வருவதோடு , வரைபாய்தலுக்கும் உளம் 
கொள்வர் . ] 


மடலேற்றினைத் தலைமகன் தன் மேல் வைத்துச் சாற்றல் : 


கழிகின்ற என்னையும் நின்ற நின் கார்மயில் தன்னையும் யான் 
கிழி ஒன்ற நாடி எழுதிக்கைக் கொண்டு என் பிறவிகெட்டு இன்று 
அழிகின்றது ஆக்கிய தாள் அம் பலவன் கயிலை அந்தேன் 
பொழிகின்ற சாரல்நும் சீறூர்த் தெருவிடைப் போதுவனே . 

திருக்கோவை . 76 
எனவும் , 


அகத்திணையியல் - நூற்பா -137 


389 


( என் பிறவிப்பிணியைப் போக்கும் அம்பலவன் கயிலையை 
அடுத்த மலைப்பக்கத்துள்ள உம் சீறூரின்கண் , உயிர் போய்க் 
கொண்டிருக்கும் என்படத்தையும் உன் தலைவிபடத்தையும் 
ஒரே துணியில் சேர்த்து எழுதிக் கைக்கொண்டு மடலூர்ந்து 
வருவேன் . ) 


தலைமகள் அவயத்து அருமை பாங்கி சாற்றல் : 


அடிச்சந்தம் மால்கண் டிலா தன காட்டிவந்து , ஆண்டுகொண்டு , என் 
முடிச்சந்த மாமலர் ஆக்கும் முன் னோன்புலி யூர்புரையும் 
கடிச்சந்த யாழ்கற்ற மென்மொழிக் கன்னி அன நடைக்குப் 
படிச்சந்தம் ஆக்கும் படம் உள வோநும் பரிசு அகத்தே . 

திருக்கோவை , 78 , 
எனவும் , 

[ திருமால் காணமுடியாத திருவடிகளை என் தலைக்குப் பூக்க 
ளாக ஆக்கி என்னை ஆட்கொள்ளும் சிவபெருமானுடைய 
புலியூரை ஒத்த இன்மொழித் தலைவியின் அன்ன நடையை 
நீர் துணியில் எழுதுவதற்கு வாய்ப்பு இல்லையே !] 


தலைமகன் தன்னைத்தானே புகழ்தல் : 


காரார் கொடைத்தடக் கைக்கரு மாணிக்கன் கப்பல்வெற்பின் 
நேராக நீர் கொண்ட நெஞ்சுதந் தால் அந்த நெஞ்சுகொண்டே 
ஏர் ஆர் திருஉரு எல்லாம் எழுத வரும்எனக்கு 
வாரா திருப்பது ஐ யோமட வீர்உங்கள் வன்கண்மையே 

கப்பல் , 90 
எனவும் , 


([ கார்மேகம்போன்ற கொடைக் 

கையையுடைய கரு 
மாணிக்கனுடைய கப்பல் நகரைச் சார்ந்த மலையில் நீங்கள் 
என்னிடம் இருந்து கைப்பற்றிக்கொண்ட என்மனத்தை மீள 
வும் திருப்பித் தந்தால் , அதனைக்கொண்டு யான் தலைவியின் 
உருவ நலன்களை எல்லாம் கிழியில் எழுதவல்லேன் . உங்கள் 
கல்மனம் ஒன்றே எழுதுதற்கு அரிது . ) 


390 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


பாங்கி அருளியல் கிளத்தல் : 


• நடன் நாம் வணங்கும் தொல் லோன் எல்லை நான் முகன் மால் அறியாக் 
கடனாம் உருவத்து அரன் தில்லை மல்லல்கண் ஆர்ந்த பெண்ணை 
உடனாம் பெடையொடு ஒண்சேவலும் முட்டையும் கட்டழித்து 
மடல் நாம் புனை தரின் யார்கண்ண தோமன்ன இன்னருளே . 

திருக்கோவை . 97 
எனவும் , 


( கூத்தனாய் நாம் வணங்கும் தொல்லோனாய் , நான் 
முகன் மால் ஆகியோர் அறியாவடிவனாகிய சிவபெருமானின் 
தில்லையிலே மடல்மா அமைப்பதற்குப் பறவைகளும் முட்டை 
களும் செறிந்து இருக்கும் பனைமரத்தை வெட்டினால் , அவற் 
றிற்கு ஊறு நிகழும் ஆதலின் , அஃது அருளுடையாருக்கு 
இயைவது அன்றாம் . ) 


பாங்கி கொண்டு நிலை கூறல் : 


• ஊர்வாய்ஒழிவாய்உயர் பெண்ணைத்திண்மடல் நின்குறிப்புச் 
சீர்வாய்ச் சிலம்ப திருத்த இருந்திலம் ஈசர் தில்லைக் 
கார்வாய் குழலிக்கு உன் ஆதரவு ஓதிக்கற் பித்துக்கண்டால் 
ஆர்வாய் தரின் அறி வார் பின்னைச் செய்க அறிந்தனவே . 

திருக்கோவை 80 
எனவும் வரும் . 


இறந்துபடுவானை இச்சொல் தாங்கிக்கொண்டு நின்ற 
மையின் , கொண்டு நிலை ஆயிற்று . 


( வெற்பனே ! நீ மடல் ஊரினும் ஊர்க ; வீடுப்பினும் 
விடுக்க ; உன் கருத்தை மாற்ற யாம் விரும்புகிலம் . தில்லை 
யிலே உள்ள தலைவிக்கு உன் விருப்பத்தை எடுத்து உரைக் 
கிறேன் . அவள் அதனை நிறைவேற்ற உடன்படுதலும் ஆம் ; 
அதனை அறிந்தபின் நீ மடல்ஊர்தல் பற்றித் திட்டமிட்டுச் 
செயற்படுக ] 


அகத்திணையியல் நூற்பா -137 


391 


தலைவி இளமைத்தன்மை பாங்கி தலைவற்கு உணர்த்தல் : 
உருகு தலைச்சென்ற உள்ளத்தும் அம்பலத் தும் ஒளியே 
பெருகுதலைச் சென்று நின்றோன் பெருந்துறைப்பிள்ளைகள் ஆர் 
முருகு தலைச்சென்ற கூழை முடியா முலை பொடியா 
ஒருகு தலைச்சின் மழலைக்கு என் னோ ஐய ஓதுவதே 

திருக்கோவை . 104 
எனவும் , 


[உருகும் அடியார் தம் உள்ளத்தும் அம்பலத்தும் ஒளி 
மிக ஆடும் சிவபெருமானின் பெருந்துறை என்ற நகரைச் 
சார்ந்த தலைவிக்குத் தலைமயிர் கூட்டி முடிக்கும் அளவிற்கு 
இன்னும் வளரவில்லை ; நகில்களும் முகம் செய்யவில்லை . அவ் 
வாறான இளையாளாகிய தலைவிக்கு யான் சென்று ஓதும் 
செய்தி உண்டோ ? ] 


தலைவன் தலைவி வருந்தியவண்ணம் உரைத்தல் : 


அளை தாழ் அரவும் அரியும் வெந் தீயும் அரசும் இங்ஙன் 
இளைதா யினும் கொல்லும் என்பது நீ வந்து இருஞ்சுரும்பின் 
கிளை தாழ் குழல்வஞ்சி கேட்டிலை யோ இளங் கிள்ளை மென்சொல் 
முளைவாள் நகைப்பெண் அரசு அல்ல வோ அந்த மொய்குழலே , 

அம்பி . 126 
எனவும் , 

( வண்டுகள் படியும் குழலைஉடைய வஞ்சியே ! பாம்பும் , 
சிங்கமும் , நெருப்பும் அரசும் இளைய ஆயினும் கொன்று 
வீடும் ஆற்றல்உடையன என்பதை நீ அறியாயோ ? கிள்ளை 
மொழி வெண்பல் தலைவி பெண் அரசு அல்லளோ ? அவள் 
வாட்டும் திறம் சிறிதோ ? ] 


பாங்கி தலைவி செவ்வி அருமை செப்பல் : 


கற்றில கண்டு அன்னம் மென்னடை கண்மலர் நோக்கருளப் 
பெற்றிலமென்பிணை பேச்சுப்பெறாகிள்ளை பிள்ளை இன்றொன்று 


392 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
உற்றிலள் உற்றது அறிந்திலள் ஆகத்து ஒளிமிளிரும் 
புற்றில் வாள் அர வன்புலி யூர் அன்ன பூங்கொடியே . 

திருக்கோவை 97 
எனவும் , 


[ மார்பில் பாம்புகளை அணிகலனாகத் தரித்த சிவபெருமா 
னுடைய புலியூரை ஒத்த தலைவி இன்று மனம் ஒருவகையாக 
உள்ளாள் . அன்னம் தன் நடையைக் கற்கவும் , மான் தன் 
கண் அழகைக் கண்டுகொள்ளவும் , 

கிளி தன் பேச்சைக் 
கேட்டுப் பழகவும் வாய்ப்பு அளிக்கும் வகையில் இன்று 
தலைவி விளையாட்டின்கண் ஈடுபடவில்லை ; மேலும் , யான் 
நுமக்குக் குறை நேர்ந்தவாறும் இன்னும் அறிந்திலள் ] 


தலைவன் செவ்வி எளிமை செப்பல் : 


தேன்வந்த ஆயிதழ்ச் சேயிழை யாய் இன்ன செவ்வி நவ்வி 
மான்வந்த வாள்விழி வஞ்சிக்கு நீதஞ்சை வாணன் வெற்பில் 
யான் வந்த வாசென்று இயம்புதி யேல் அவர் யாவர் என்னாள் 
தான்வந்து அவாவுடனே நின்னை ஆரத்தழீ இக்கொள்ளுமே . 


தஞ்சை 111 


எனவும் , 

( இன்சொல் தோழியே ! மான் விழித் தலைவிக்கு நீ 
தஞ்சைவாணன் வெற்பில் யான் வந்துள்ள செய்தியைத் 
தெரிவிப்பாயாயின் , வந்துள்ளவர் யாவர் ? என்று கூடவின 
வாது , அன்போடுவந்து உன்னைத் தழுவிக்கொள்ளுவாள் . ) 


பாங்கி என்னை மறைப்பின் எளிதுஎன நகுதல் : 


பண்டு ஆல் இயலும் இலைவளர் பாலகன் பார்கிழித்துத் 
தொண்டால் இயலும் சுடர்க்சழ லோன் தொல்லைத் தில்லையின் வாய் 
வண்டு ஆல் இயலும் வளர்பூந் துறைவ மறைக்கில் என்னைக் 
கண்டால் இயலும் கடன் இல்லை கொல்லோ கருதியதே . 

திருக்கோவை . 105 
எனவும், 


அகத்திணையியல் - நூற்பா- 137 


393 


( ஆலிலையில் கண்வளரும் திருமால் உலகை இடந்தும் 
காண இயலாது , பின் தொண்டுசெய்து காணும் கழலோனாகிய 
சிவபெருமானின் தில்லையைச் சார்ந்த வண்டு ஒலிக்கும் பூந் 
துறைவ ! என்னை மறைப்பின் நீ கருதியது முடிக்கும் 
முறைமை இல்லைபோலும் ! ) 


அந்நகை பொறாது அவன் புலம்பல் : 


மத்தகம் சேர்தனி நோக்கினன் வாக்கு இறந்து பேறு அமுதே 
ஒத்து அகம் சேர்ந்து என்னை உய்யநின் றோன் தில்லை ஒத்து இலங்கு 
முத்து அகம் சேர்மென் நகைப்பெருந் தோளி முகம்மதியின் 
வித்தகம் சேர்மெல்லென் நோக்கம் அன் றோ என் விழுத்துணையே . 

திருக்கோவை . 106 


எனவும் வரும் . 


பெருந்தோளி 


அண்மைவிளி . 


( நெற்றிக்கண்ணனாய்ச் சொல்லும் அளவைக் கடந்து 
ஊறும் அமுதம்போல என் உள்ளத்துச் சேர்ந்து என்னை 
ஆட்கொண்ட சிவபெருமானுடைய தில்லையை ஒத்து ஒளி 
வீசும் பற்களை உடைய பெருந்தோளி ஆகிய தோழி ! நின் 
முகமாகிய மதியின் கண் உண்டாகிய சதுரப்பாட்டினை 
உடைய கருணைப் பார்வையே இன்று எனக்குச் சிறந்த துணை 
யாகும் . ] 


பாங்கி தலைமகனைத் தேற்றல் : 


எனக்கு ஆவி நின்னை வருத்திய மான் அவ் விளங்குஇழையாள் 
தனக்கு ஆவியானும் தடமலை நாட தளை அவிழ்பூஞ் 
சினைக்காவில் நீகொய்த தேமென் தழையும் சிலம்பில் அந்தண் 
சுனைக்காவி யும்கரு கத்துவ ளேல் இறை சோர நின்றே . 

அம்பி . 231 
எனவும் , 


50 


394 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
[உன்னை வருத்திய தலைவி எனக்கு உயிர் ; யானும் 
அவளுக்கு உயிர் ; ஆதலின் நீ கொய்துவந்த தழை ஆடை 
யும் குவளைப்பூக்களும் கைகளில் நின்று கருகிச் சோருமாறு 
வருந்தாதே . ] 

கையுறை ஏற்றல் : 
" தோலாக் கரிவென்ற தற்கும் துவள்விற்கும் இல்லின் தொன்மைக்கு 
ஏலாப் பரிசுஉள வே அன்றி ஏலேம் இருஞ்சிலம்ப 
மாலார்க்கு அரிய மலர்க்கழல் அம்பல வன்மலையில் 
கோலாப் பிரசம் அன் னாட்கு ஐய நீதந்த கொய்தழையே . 

திருக்கோவை , 110 
எனவும், 


[ திருமால் காணமுடியாத திருவடிகளையுடைய அம்பலத் 
தான் மலையில் நீ தரும் தழை ஆடையை , வண்டுகள் தேடிச் 
சேர்க்காத இயற்கையாகிய தேனைப் போன்ற தலைவிக்கு யான் 
ஏற்பது எம் குடும்பச்சிறப்பிற்கு ஏலாது எனினும் , நீ எமக்குத் 
தீங்கு செய்யவந்த யானையை வென்றதனையும் , நீ எம்மிடய 
அன்புபூண்டு எம்மைவிட்டு நீங்காது துவளும் வருத்தத்தினை 
யும் உட்கொண்டே ஏற்றுக்கொள்கிறோம் . ] 


கிழவோன் ஆற்றல் : 


உறாஅ தவர்போல் உறினும் செறாஅர்சொல் 
ஒல்லை உணரப்படும் 

-குறள் 1098 
எனவும் வரும் . 


• மொய்ம்மால் வரைஎன்ன விம்மா எழுமான் முகிழ்மூலைக்கு 
நம்மால் வரைவினை நாள்தொறும் சொல்லி நலம் சிறக்க 
எம்மால் ஒருபயன் ஏலாது அருந்தழை ஏற்றசெங்கை 
மைம்மான் விழிக்கு ஒரு கைம்மாறு கண்டிலம் வையகத்தே 


அம்பி . 133 


395 


அகத்திணையியல் - நூற்பா-137 


இதுவும் அது . 


( வெளியே மனம் பொருந்தா தவர்போல நடிப்பினும் , 
மனத்தில் பகைமை இல்லா தவர் சொற்களால் அப்பகைமை 
யின்மை விரைவில் உணரப்படும் . 


மலை போன்று வீம்மி எழும் முகிழ்முலைத் தலைவிக்கு என் 
உள்ளக் கிடக்கையைத் தெரிவித்து நான் நாளும் சிறக்குமாறு 
என்னிடம் ஒருபயனும் கருதாது தழை ஆடையைக் கையுறை 
யாகத் தலைவிக்குப் பெற்றுச்சென்ற இம் மான்விழித் தோழிக் 
குக் கைம்மாறாகச் செய்யக்கடவது இவ்வுலகில் ஒன்றும் 
இல்லை . ) 


இறைவன் தனக்குக் குறைநேர் பாங்கி இறைவிக்கு 
அவன் குறை உணர்த்தல் : 


தாதுஏய் மலர்க்குஞ்சி அஞ்சிறை வண்டுதண் தேன் பருகித 
தேதே எனும் தில்லை யோன் சேய் எனச்சின வேல் ஒருவர் 
மாதே புனத்திடை வாளா வருவர்வந்து யாதும் சொல்லார் 
யாதே செயத்தக் கதுமது வார்குழல் ஏந்திழையே . 

திருக்கோவை 82 
எனவும் , 


( மாதே ! ஏந்திழையே ! தன் மயிர்முடியில் உள்ள பூக் 
களில் வண்டு தேன் பருகி முரலும் தில்லையான் மகனான முரு 
கனைப்போல , வேல் ஏந்திய தலைவன் ஒருவன் நம்புனத்திடை 
வந்து உரையாடாது நிற்கின்றான் . அவன் திறத்து நாம் 
செய்யத்தக்கது யாது . ? ) 


இறைவி அறியாள் போன்று குறியாள் கூறல் : 


சங்கம் தருமுத்து யாம்பெற வான்கழி தான்கெழுமிப் 
பொங்கும் புனல்கங்கை தாங்கிப் பொலிகலிப் பாறுஉலவு 


396 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
துங்கம் மலிதலை ஏந்தலின் ஏந்திழை தொல்லைப்பன்மா 
வங்கம் மலிகலி நீர் தில்லை வானவன் நேர்வருமே . 

திருக்கோவை 85 
எனவும் , 


[தலைவீ தன்னை வினவிய தோழிக்கு நாணத்தான் 
வெளிப்படையாக விடை கூறாள் ஆயினும் , குறிப்பால் 
விடை பகருவது இது . 


தோழி ! மரக்கலங்கள் இயங்கும் இக்கடல் சிவபெரு 
மானுக்கு நிகராகக் காட்சி அளிக்கிறது . எங்ஙனம் எனின் , 
இக்கடல் சங்கு தரும் முத்துக்களை நாம் பெறுமாறு பெரியகழி 
களைத் தான் பொருந்திப் பொங்கும் புனலையுடைய கங்கை 
யைத் தான் தாங்கிப் பொலிந்த ஆரவாரத்தை உடைய மரக் 
கலங்கள் இயங்கும் மிகுதியான அலைகளை உடையது ; 

சிவ 
பெருமான் , தன் திருவடிக்கண் உண்டாகிய பற்றுத்தரும் 
முத்தியை யாம் பெறும்வண்ணம் , எல்லாப் பொருள்களையும் 
அகப்படுத்தி நிற்கும் ஆகாயத்தையும் கடந்து நின்ற ஒரு 
வடிவு கொண்டுவந்து பொருந்திப் பொங்கும் புனலைஉடைய 
கங்கையைச் சூடி மிக்க ஆரவாரத்தைஉடைய கழுகுகள் 
சூழும் உயர்வுமிக்க தலை ஓட்டை ஏந்துகிறான் என்று இரட் 
டுற மொழிதல் அமைந்துள்ளது . இதன் கண் தில்லையான் 
சேய் போன்ற பெரியவன் தன்மாட்டு உண்டான புணர்ச்சி 
யாகிய பேரின்பத்தை யாம் பெறுமாறு இங்ஙனம் எளிவந்து 
உன்னை வந்து சேர்ந்தான் ; அஃது என்போல்வது எனின் , 
பெறுதற்கு அரிய சங்கு தருகின்ற முத்தினை நாம் பெறுவ 
தற்காக எளிதாகச் கடல் பெரியகழியை வந்து பொருந்தினாற் 
போல்வதாம் . இனி உனக்கு வேண்டியது செய்க என்ற 
குறிப்புப் பொருளைத் தலைவி அமைத்தவாறு . 


397 


அகத்திணையியல் - நூற்பா- 137 


‘ கலைதொடக் கீண்ட , கருவி அந் தேன்பல கால்கொடுமா 
மலைதொடுத்து ஊர்ந்து வருகின்ற தால் தஞ்சை வாணன் வென்றிச் 
சிலை தொடுத் தாங்குஎழில் சேர்நுத லாய்பயில் செம்பழுக்காய்க் 
குலைதொடுத்து ஓங்குபைல் கேழ்ப்பூகம் நாகம் குழாம்கவர்ந்தே . 


தஞ்சை. 128 


என்ற பாடலையும் நோக்குக . 


முசுக்கலை தீண்டியதால் விண்ட தேன்கூட்டிலிருந்து 
பெருக்கெடுத்த தேன் ஆறுபோல ஓடிப் பாக்கு நாகம் இம் 
மரங்களை அடித்துக்கொண்டு மலையிலிருந்து ஊர்ந்து வரு 
கின்றது என்பது வெளிப்படைப் பொருள் . 


தலைவன் தீண்டியதால் தன்கண் வெளிப்பட்ட காம 
வெள்ளம் பெருக்கெடுக்கவே , அப்பெருக்கில் தன் நாணம் , 
மடம் ஆகிய 

ஆகிய பண்புகள் அடித்துச்செல்லப்பட்டுவீட்டன 
என்ற குறிப்புப்பொருள் அமைந்தவாறும் காண்க . ) 


பாங்கி இறையோற் கண்டமை பகர்தல் 


. 


வளை அணி முன்கை வால் எயிற்று இன்னகை 
இளையர் ஆடும் தளை அவிழ் கானல் 
குறுந்துறை வினவி நின்ற 
நெடுந்தேர் அண்ணலைக் கண்டிகும் யாமே .. 

ஐங்குறு . 198 
எனவும் , 


[ வளையலை அணிந்த முன்கைகளையும் வெள்ளியபற்களை 
யும் இனியசிரிப்பையும் உடைய மகளிர் ஆடும் கடற்கரைச் 
சோலையில் நீர்த்துறையை வினவி நின்ற , பெரியதேர் ஏறி 
வந்த அண்ணலை யாம் கண்டோம் ) 


பாங்கியைத் தலைவி மறைத்தல் : 


. 


இறவு ஆர் குருகுஇனம் தங்குபைங் கானலில் இன்று அளவும் 
பிறவாதது ஒன்று பிறந்தது வேபெரு நீர்உலகில் 


398 

இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
சுறவு ஆர் கொடி உயர்த் நோன் தொண்டை மான் கப்பல் சூழ் திருநாட்டு 
உறைவார் தமக்குஇது வும் தகு மோசொல்லு ஒண்ணுதலே . 

கப்பல் , 104 
எனவும் , 


[ தோழி ! உலகில் மீனக்கொடியை உயர்த்த தொண்டை 
மானது கப்பலைச் சூழ்ந்த நாட்டில் இதுவரை ஏற்படாத பழி 
ஒன்று நமக்கு ஏற்படுவதுபோலும் , நமக்கு இத்தகைய பழி 
தருவதா ? சொல்லுவாயாக ) 


பாங்கி என்னை மறைப்பது என் எனத் தழாஅல் : 


மஞ்சு அறி யாமின்னும் வான்அறி யா தமருந்தும்மற்றுஉன் 
நெஞ்சு அறி யாதநினைவும்உண் டோநெடு நீர் உலகில் 
நஞ்சுஅறி யா அன்பின் நல்லவர் ஊட்டினும் நாணியசெம் 
பஞ்சு அறியாத பனிமலர்ச் சீறடிப் பைந்தொடியே 


அம்பி . 140 


எனவும் , 


( வஞ்சனை அறியாத தோழியர் செம்பஞ்சு தீட்டினும் 
மென்மையால் நாணுதலால் செம்பஞ்சே தீட்டி அறியாத 
மலர்ச் சீறடித் தலைவியே ! மேகம் அறியாத மின்னலும் , தேவர் 
அறியாத அமுதமும் , உன்மனம் அறியாத என் நினைவும் இவ் 
வுலகில் உண்டோ ? ] 


பாங்கி கையுறை புகழ்தல் : 


தெவ்வரைமெய்எரிகாய்சிலை ஆண்டுஎன்னை ஆண்டுகொண்ட 
செவ்வரை மேனியன் சிற்றம் பலவன் செழுங்கயிலை 
அவ்வரை மேலன்றி இல்லைகண் டாய் உள்ள வாறருளான் 
இவ்வரை மேல்சிலம் பன்எளி தில் தந்த ஈர்ந்தழையே 

திருக்கோவை . 114 
எனவும் , 


அகத்திணையியல் - நூற்பா 137 

399 
( திரிபுரத்தை அழித்து என்னை ஆட்கொண்ட செக்கர் 
மேனிப் பெருமானுடைய கயிலைமலையின்மேன் அன்றி வேறு 
இடங்களில் , அருளே காரணமாகத் தலைவன் கொணர்ந்து 
நமக்கு எளிதாக தந்துள்ள இத்தழை காண்பது அரிது . ) 

தோழி கிழவோன் துயர் நிலை கிளத்தல் : 
மைத்தழை யா நின்ற மாமிடற்று அம்பல வன்கழற்கே 
மெய்த்தழை யா நின்ற அன்பினர் போல விதிர்விதிர்த்துக் 
கைத்தழை ஏந்திக் கடமா வீனாய்க்கையில் வில் இன்றியே 
பித்து அழையாநிற்ப ரால் என்ன பாவம் பெரியவரே 

திருக்கோவை 102 
எனவும் , 

[ நீலகண்டனான சிவபெருமான் திருவடிக்கே பித்துக் 
கொண்ட அன்பர் போல , மெய் நடுங்கிக்கொண்டு கையில் தழை 
ஏந்தித் தன் அம்புபட்ட யானையை வினவிக் கையில் வில் 
இன்றிப் பெரியோன் ஒருவன் பித்தன் போலப் பேசுகிறான் ; 
என்ன பாவமிது ! ] 


மறுத்தற்கு அருமை மாட்டல் : 


நீகண் டனை எனின் வாழலை நேரிழை அம்பலத்தான் 
சேய்கண் டனையன் சென்று ஆங்குார் அலவன் தன் சீர்ப்பெடையின் 
வாய்வண்டு னையது ஒரு நாவல் கனிகனி நல்கக்கண்டு 
பேய்கண் டனையது ஒன் சசியின் முன் அப் பெருந்தகையே 

திருக்கோவை 84 
எனவும் , 


[ நேரிழையே ! சிவபெருமான் மகனாகிய முருகனைப் 
போன்ற தலைவன் , நண்டு ஒன்று தன் பெடைநண்டின் 
வாயில் வண்டுபோல்வது ஒரு நாவற்கனியை உண்ணக் 
கொடுத்தனைக் கண்டு , பேயைக் கண்டவனைப்போலப் பித்துக் 
கொண்டு நின்றான் . அதனை நீ கண்டிருந்தால் உயிர்வாக 

பழ 
மாட்டாய் . ] 


400 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

தோழி தலைமகன் குறிப்பு வேறாக நெறிப்படக் கூறல் : 


மேவி அந்தோல் உடுக் கும் தில்லை யான் பொடி மெய்யில் கையில் 
ஒவியம் தோன்றும் கிழிநின் எழில் என்று உரைஉளதால் 
தூவி அந் தோகை அன் னாய் என்ன பாவம் சொல் ஆடல்செய்யான் 
பாவி அந் தோபனை மாமடல் ஏறக்கொல் பாவித்ததே , 

திருக்கோவை . 88 
எனவும் , 


( மயிலனையாய் ! புலித்தோல் உடுக்கும் சிவபெருமான் 
பூசும் வெண்ணீற்றை மெய்யில்பூசி , உன்வடிவு கொண்ட 
துணியைக் கையில் 

கொண்டு 

யாருடனும் 
திருக்கும் தலைவன் மடல்ஏறத் துணிந்துவிட்டான் போலும் ! 
என்ன பாவம் ! பெரிதும் இரங்கத் தக்கான் . ] 


உரையாடா 


தோழி தலைவியை முனிதல் : 


உள்ளப் படுவன உள்ளி உரைத்தக் கவர்க்குஉரைத்து 
மெள்ளப் படிறு துணிதுணி யேல்இது வேண்டுவல்யான் 
கள்ளப் படிறர்க்கு அருளா அரன் தில்லை காணலர்போல் 
கொள்ளப் படாது மறப்பது அறிவு இல்என் கூற்றுக்களே . 

திருக்கோவை . 87 
எனவும் , 


( கள்ளமனத்தவர்க்கு அருளாத சிவபெருமானுடைய 
தில்லையைத் தரிசிக்காதவர் சொற்கள் கொள்ளத் தகாதன 
ஆவது போல அறிவு அற்ற என்சொற்களைக் கொள்ளாது 
மறந்து , நினைக்கத்தக்கனவற்றை நீயே நினைத்து , 
யாடத்தக்க மேம்பட்ட தோழியரோடு உரையாடி நீ பொய் 
என்று கருதிய இதனை மெள்ளத் துணிவாயாக ) 


உரை 


தலைவி பாங்கி தன்னை முனிதல் : 


வாளாது வந்து எனை வந்தன சொல்லி மணிவரைவேய்த் 
தோளாய் புலந்து துயர்வது என் னோதொன்று தொட்டுவர் ச இந் 


அகத்திணையியல் - நூற்பா-137 

401 
நாளாக ஒன்றி நயந்தநம் கேண்மையில் நாளும் உன் சொல் 
கேளா தனவும்உண்டோஎன் கொலோ என்னைக் கேட்கின்றதே 

அம்பி . 145 
எனவும் , 


[ வேய்த்தோளாய் ! ஒருதேவையு மின்றி என்னிடத்து 
வந்து மனம்போன போக்கில் பேசி என்னை வெறுத்து நீ 
வருந்துவது 

எதற்கு ? தொன்றுதொட்டு இன்று வரை 
தொடர்ந்து வரும் நட்பில் நீ சொல்லி யான் கேளாத செய்தி 
ஏதேனும் உண்டோ ? அவ்வாறாக என்னை நீ கேட்பது 
எதனுக்கு ? ] 


தலைவி பாங்கி தன்கைக் கையுறை ஏற்றல் : 


தீது ஆகில் என் அன்றி நன்று ஆகில்என் திண்சிலம்பர் தந்த 
போது ஆர் தழையும் புது நறுங்கண்ணியும் பூங்குவளைத் 
தாது ஆர்மலர்க்குழல் தையல் நல்லாய்வையம் சாற்றுவன 
யா தாகில்என்வந்து நின்கையது ஆனதின்று என்கையதே . 

அம்பி , 144 
எனவும் , 


[ தோழி ! தீதாகில் என்ன ? நன்றாகில் என்ன ? உல 
கம் யாது கூறில் என்ன ? 

கூறில் என்ன ? சிலம்பன் நின்னிடத்துத்தந்த 
தழையும் கண்ணியும் யான் இன்று பெற்றுக்கொள்கிறேன் ) 


இறைவி கையுறை ஏற்றமை பாங்கி இறைவற்கு உணர்த்தல் : 


பாசத்தளை அறுத்து ஆண்டுகொண்டோன் தில்லை அம்பலம் சூழ் 
தேசத் தனசெம்மல் நீதந் தனசென்று யான் கொடுத்தேன் 
பேசில் பெருகும் சுருங்கும் மருங்குல் பெயர்த்து அரைத்துப் 
பூசிற் றிலள் அன்றிச் செய்யாதன இல்லை பூந்தழையே 

திருக்கோவை . 115 
எனவும் , 


51 


402 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


[ பற்றறுத்து என்னை ஆண்டுகொண்ட சிற்றம்பலவன் 
தில்லையைச் சூழ்ந்த தேசத்தனவாய் நின்னால் தரப்பட்டன 
வாகிய பூக்களையும் தழையுடையையும் யான் தலைவியிடத்துக் 
கொடுத்த அளவில் , அவள் நிகழ்த்திய செயல்களைக் கூறப் 
புகில் அக்கூற்று நீண்டுவிடும் . சுருங்கச் சொல்லின் , 
அவற்றை அரைத்துத் தன் மெய்யில் அவள் பூசிக்கொள்ளு 
தலைத் தவிர்த்து அவற்றைக் கொண்டு வேறு எல்லாச்செயல் 
களையும் செய்து வீட்டாள் . ) 

குறியிடம் கூறல் : 
வானுழைவாள் அம்பலத்தரன்குன்றுான்றுவட்கி வெய்போன் 
தான் நுழையா இரு ளாய்ப்புறம் நாப்பண்வண் தாரகைபோல் 
தேன் நுழை நாகம் மலர்ந்து திகழ்பளிங் கால்மதியோன் 
கானுழைவாழ்வுபெற்றாங்குாழில்காட்டும் ஓர் கார்ப்பொழில் , 

திருக்கோவை . 116 
எனவும் , 


[ இருட்கு அப்பாலாகிய வான் இடத்து உண்டாகிய ஒளி 
யாய்ச் சேயன் ஆயினும் அணியனாய் அம்பலத்து நிற்கும் அர 
ன துகுன்று என்று கூறி வெய்யவன் நுழையாத இருளாய்ப் 
புறத்தே காட்சி தந்து , நடுவில் விண்மீன் போல ஒளி வீசும் 
நாகப்பூக்கள் மலர்ந்து , திகழும் பளிங்கு ஒளியினால் சந்திரன் 
வான் இடத்து வாழ்தலை விடுத்துக் கான் இடத்து வாழ்தலைப் 
பெற்றாற்போல ஒரு கரிய பொழில் தன் எழிலை வெளிப் 
படுத்தும் . ) 


குறியிடத்து இறைவியைக் கொண்டு சேறல் : 
புயல் வளர் ஊசல்முன் ஆடிப்பொன் னேபின்னைப் போய்ப்பொலியும் 
அயல்வளர் குன்றில் நின்று ஏற்றும் அருவி திருஉருவில் 
கயல்வளர் வாள்கண்ணி போ தரு காதரம் தீர்த்து அருளும் 
தயல்வளர் மேனியன் அம்பலத் தான்வரைத் தண்புனத்தே 

திருக்கோவை 117 
எனவும், 


அகத்திணையியல் - நூற்பா-137 


403 


( கயற்கண்ணியே ! வா ! அச்சத்தைப் போக்கி அருளும் 
பார்வதி பாகனான சிவபெருமான் மலையில் உள்ள தண்புனத் 
தில் முதலில் ஊசல் ஆடிப் பக்கத்துக் குன்றில் நின்று விழும் 
அருவியில் நீராடுவோம் ] 


குறியிடத்து உய்த்து நீங்கள் : 
நால்வேய் இனம்நின தோட்கு உடைந்து உக்கான் முத்தம் சிந்திப் 
பால்வேய் அறைஉ - றக் கும்பஞ்சு அடிபான் தில்லை அன்னாய் 
வால்வேய் தருவன் இவ் கேரில் உங் சேசென்றுஉன் வார்குழற்குசர்க் 
குரல்வேய் அளிமுரல் கொங்குஆர் தடமலர் கொண்டுவந்தே . 

திருக்கோவை 1119 
எனவும் வரும் . 


( செம்பஞ்சு ஊட்டிய அடிகளைஉடைய , சிவபெருமான் 
தில்லையை ஒப்பாய் ! உன்தோள் அழகுக்கு உடைந்த மூங் 
கில்களிலிருந்து தெறித்த முத்துக்கள் பருக்கைக் கற்களைப் 
போல உன் அடிகளுக்குத் துன்பம் தரும் ஆதலின் நீ என்னு 
டன் வருதல் வேண்டா ; இங்கேயே நில் ; யான் அப்பக்கம் 
சென்று உன் நீண்ட கூந்தலில் சூட்டுதற்கு ஆகும் வண்டு 
மொய்க்கும் நறுமண மலர்களைக் கொய்து உன்னிடம் வந்து 
சேருகிறேன் . ] 
ஒன்றென , 

முடித்தலால் , நீங்கும் தோழி தலைவற்கு 
உணர்த்தலும் வரவும் பெறும் . 


அதற்குச் செய்யுள் : 
பனிஏர் நறுமலர்ப் பாயலில் கண்வளர் பாவை ஒரு 
தனியே கிடந்து அழும் தாயும் இங்கு இல்லை தடஞ்சிலம்பா 
முனியேல் விடை கொள்வன் முற்றும் நின் காவல் முகிழ்நகைச்செங் 
கனியே அனைய செவ் வாய் நவ்வி மான் விழிக் காரிகையே . 

அம்பி . 153 
எனவரும் . 

( சிலம்பா ! நறுமலர்ப் பாயலில் படுத்து உறங்கும் 
பாவை போன்ற தலை வீ தனிமையை நினைத்தால் அழுவாள் . 


404 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
உடன் உறையத் தாயும் இல்லை . இம்மான்விழிக் காரிகை 
இனி முழுதும் உன்காவலினள் ஆவாள் . இங்ஙனம் உன்னை 
அவளைக் காக்குமாறு பணிப்பதற்காக என்னை வெகுளாதே ; 
நான் வீடை கொள்கிறேன் . ) 


இறையோன் இடத்து எதிர்ப்படுதல் : 


. 


படமா சுணப்பள்ளி இக்குவடு ஆக்கிப் பங்கயக்கண் 
நெடுமால் எனஎன்னை நீ நினைந் தோநெஞ்சத் தாமரையே 
இடமா இருக்கல்உற் றோதில்லை நின்றவன் ஈர்ங்கயிலை 
வடமார் முலை மடவாய்வந்துவைகிற்றிவ்வார் பொழிற்கே . 

திருக்கோவை 120 
எனவும் , 

[ இம்மலைப்பகுதியை ஆதிசேடனாகிய படுக்கை என்றும் 
என்னைத் திருமால் என்றும் கருதியோ , என்மனமாகிய 
தாமரையில் தங்கலாம் என்று விருப்பம்கொண்டோ , தில்லை 
யான் கயிலையைப் போன்ற முலைகளையுடையாய் ! இப் 
பொழிற்கண் நீ வந்து தங்கியுள்ளாய் ? நீ வந்த காரணம் 
தான் யாதோ ? ] 


இயைதல் : 


செழுநீர் மதிக்கண்ணிச் சிற்றம் பலவன் திருக்கழலே 
கெழுநீர்மை யில்சென்று கிண்கிணி வாய்க்கொள்ளும் கள் அகத்த 
கழுநீர் மலர் இவள் யான் அதன் கண்மரு விப்பிரியாக் 
கொழுநீர் நறப்பரு கும்பெரு நீர்மை அளிகுலமே . 

திருக்கோவை . 123 
எனவும் , 


[சிற்றம்பலவன் திருவடிகளையே பொருந்தும் நீர்மை 
யான் உள் மகிழ்ந்து முகம் மலர்வது போலச் சிறிதே மலரத் 
தொடங்கும் தேன் துளிக்கும் கழுநீர்மலர் இவள் ; நான் அதன் 
கண் பொருந்தித் தேன் பருகும் வண்டாவேன் .] 


405 


அகத்திணையியல் - நூற்பா- 137 
புகழ்தல் : 


மயனார் வீதித்தன்ன மாமதில் சூழ்தஞ்சை வாணன் வெற்பில் 
பயனார் பயோதரப் பாவை அன்னீர்பசும் பொன்குழைதோய் 
நயனார விந்தத்து நஞ்சமும் வாய் இதழ் நல் அமுதும் 
அயனார் படைத்தில் ரேல் அடங் காது அவ் வரனுக்குமே 

தஞ்சை . 135 
எனவும் , 


(சிறந்த மதிலை உடைய தஞ்சைமன்னன் மலையில் உள்ள 
பாவை அன்னீர் ! குழை அளவு நீண்ட கண்களில் நஞ்சினைப் 
படைத்த பிரமன் உங்கள் வாய் இதழில் அமுதத்தைப் படைக் 
காது விட்டால் , உங்கள் கண் நஞ்சம் சிவபெருமானும் தாங் 
குதல் இயலாது . ] 


தலைமகளைத் தலைமகன் விடுத்தல் : 


* கொழுந்தா ரகைமுகை கொண்டலம் பாசடை வீண்மடுவில் 
எழுந்து ஆர் மதிக்கம லம் எழில் தந்தென இப்பிறப்பில் 
அழுந்தா வகைானை ஆண்டவன் சிற்றம் பலம் அனையாய் 
செழுந்தாது அவீழ்பொழில் ஆயத்துச் சேர்க திருத்தகவே . 

திருக்கோவை . 124 
எனவும் வரும் . 


[ இப்பிறவியில் அழுந்தாது என்னை ஆண்டவனது சிற் 
றம்பலம் அனைய தலைவியே ! வீண் ஆகிய நீர் நிலையில் விண் 
மீன்களாகியமொட்டுக்களுக்கும் மேகங்களாகிய இலைகளுக்கும் 
நடுவில் சந்திரனாகிய தாமரை அழகுற அமைவது போலச் 
சோலையில் உள்ள உன்தோழியர் கூட்டத்தைச் சென்று 
அடைவாயாக . ] 


. 


என்றதனால் , தலைவி 


இன்னும் அற்றமில் சிறப்பின் 
சோர்தலும் கொள்க : 


406 


இலக்கணவிளக்கம் - பொருள திகாரம் 


அதற்குச் செய்யுள் : 


பொன்றாத காதல் பொறை அறும் ஆவி புலம்பிநைய 
இன்று ஆருயிர் இன்றி இருந்தனன் யான் இக் குருந்திடையே 
குன்றாத அன்பொடு கூடியும் வாடியும் கோலம் கொண்டு 
சென்றார் மணிநெடுந் தேருடன் போனது என் சிந்தையுமே 


அம்பி 157 


எனவரும் , 


( அழியாத காதலால் பிரிவைப் பொறுத்தல் ஆற்றாத 
என்உயிர் புலம்பி வருந்த இன்று உயிரற்றவள்போல யான் 
உள்ளேன் ; இக் குருந்தமரங்களிடையே குறையா அன்போடு 
கூடியும் வாடியும் என் அழகைக் கைக்கொண்டு சென்ற தலை 
வனது தேருடன் என் உள்ளமும் சென்றுவிட்டது . ) 


பாங்கி தலைவியைச் சார்ந்து கையுறை காட்டல் : 


பொன் அனையான் தில்லைப்பொங்கு அரவம்புன்சடைமிடைந்த 
மின் அனை யான் அருள் மேவலர் போல் மெல் விரல்வருந்த 
மெல்நனை ஆய்மறி யேபறி யேல்வெறி ஆர்மலர்கள் 
இன்னன யான்கொணர்ந்தேன்மணம் தாழ்குழற்கு எய்வனவே 

திருக்கோவை 125 
எனவும் , 


[ மான் அனையாய் ! தில்லைப்பிரான் அருள் மேவப்பெறா 
தவர் போல உன் மெல்லிய விரல்கள் வருந்த மெல்லிய மொட் 
டுக்களைப் பறிக்காதே ; யான் உன்கூந்தலுக்குப் பொருத்த 
மான , நறுமண மலர்கள் இவற்றைக் கொய்து கொண்டு வந் 
துள்ளேன் என்று தோழி , தலைமகனைப் பிரிந்த பிரிவாற் 
றாமையாலும் , தலைமகன் புணர்ச்சி நீக்கத்துக்கண் தன்னைக் 
கோலம் செய்த அக்கோலத்தைத் தோழி காணாநின்றாள் 
என்ற பெருநாணினாலும் ஆற்றாளாய் மயங்கி மலரைப் பறிப் 
பதற்கு மாறாக மொட்டினைப் பறித்துக் கொண்டிருந்த தலைவி 
யிடம் கூறியவாறு . ) 


407 


அகத்திணையியல் - நூற்பா-137 
பாங்கி தலைவியைப் பாங்கிற் கூட்டல் : 


அறுகால் நிறைமலர் ஐம்பால் நிறை அணிந் தேன் அணி ஆர் 
துறுகான்மலர்த்தொத்துத்தோகைதொல் ஆயம்மெல்லப்புகுக் 
சிறுகால் மருங்குல் வருந்தா வகைமிக என்சிரத்தின் 
உறுகால் பிறர்க்கு அரி யோன் புலி யூர் அன்ன ஒண்ணுதலே . 

திருக்கோவை 126 
எனவும் , 


( என் தலையில் தான் வைத்த திருவடி பிறருக்கு மிக அரிய 
வனாகிய சிவபெருமானுடைய புலியூரை ஒத்த தலைவியே ! 
மயிலனையாய் ! வண்டுகள் நிறைந்த மலர்களை அணிந்த 
உன் கூந்தலில் நறுமணம் மிக்க இப்பூங்கொத்துக்களையும் 
செருகியுள்ளேன் , உ.ன் சிறிய இடை வருந்தாதபடி மெல் 
லத் தோழியர் கூட்டத்தை அடைவாயாக ) 


பாங்கி தலைவியை நீங்கி ஓம்படை சாற்றல் : 
பெடைநின்று காண உடன் நின்ற தோகை பெருநடம்செய் 
புடைநின்ற சோலைப் பொதியின் வெற் பாபொற்குழைதொடரும் 
கடை நின்று உ.குபுனல் கண்ணிக்கும் நின்புவி காவலுக்கும் 
இடை நின்ற பாவிக்கும் ஏ தம் உறாவண்ணம் எண்ணுகவே . 

அம்பி . 161 
எனவும் , 


( பெண்மயில் காண ஆண்மயில் நடஞ்செய்யும் சோலை 
களை உடைய பொதியமலைத் தலைவனே ! உன்னையே நினைத் 
துக் கண்ணீர்விடும் தலைவிக்கும் , நிலஉலகைக் காக்கும் உன் 
காவலுக்கும் , உங்களுக்கு இடையே நட்புறவை வளர்த்து 
நிற்கும் எனக்கும் தீங்கு நேராதபடி நடந்துகொள்வாயாக . ] 


விருந்து விலக்கல் : 
தழங்கும் அருவிஎம் சீறூர் பெரும் இதுமதுவும் 
கிழங்கும் அருந்தி இருந்து எம்மொடு இன்று கிளர்ந்துகுன்றர் 


408 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
முழங்கும் குரவை இரவில்கண்டு ஏகுக முத்தன் முத்தி 
வழங்கும் பிரான்எரி யாடிதென் தில்லை மணி நகர்க்கே , 

திருக்கோவை . 127 
எனவும் , 


[ இயல்பாகவே விடுபட்டவனாய் நமக்கு முத்தி வழங்கும் 
பெருமானாய் எரியாடும் சிவபெருமானுடைய தில்லை நகரை 
ஒட்டி , அருவீ முழங்கும் எம் சீறூர் இது . இன்று எம்மொடு 
இருந்து மதுவும் கிழங்கும் உண்டு , குறவர் ஆடும் கூத்தினை 
இரவில் கண்டு பின் உன் ஊருக்குச் செல்வாயாக . ] 


விருந்து இறை விரும்பல் : 


இது ஆர் வனமுலைத் தோசை அன் னீர் உங்கள் செங்கைதொட்டது 
யாதா யினும் எனக்கு இன்னமு தாம்எல்லை சாயும் எல்லை 
தாது ஆர் மலர்ப்பொழில் தங்கலும் ஆம் இங்கள் உங்கள் வெற்புக் 
காது.ஆர் நறுங்குழைக் கானவர் வானவர் காவல் இன்றே . 

அம்பி 163 
எனவும் வரும் . 


(மயிலனையீர் ! உங்கள் கையால் தொடப்பட்ட 
பொருள் எதுவாயினும் எனக்கு அமுதமாகும் . கதிரவன் 
மறையும் நேரத்தில் இப்பொழில் தங்குதற்கும் இனிதாக 
உள்ளது . உங்கள் மலையும் காதில் குழை சூடிய கானவர் 
காவலோ , தேவர் காவலோ உடையது அன்று . ) 

இவற்றுள் , இயைதலும் அதன்பாற்படும் இடத்துாதிர்ப் 
படுதலும் புகழ்தலும் வீடுத்தலும் விருந்து இறை விரும்பலும் 
ஆகிய தலைவன் கூற்றுக்கள் ஐந்தும் , இயைதல் நிமித்தமாகி 
நிகழும் தோழிகூற்று முப்பத்து நான்குமாக ஈண்டைக்கு 
உரிய புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் ஆகிய கிளவிகள் 
முப்பத்தொன்பதுமே அன்றித் தோழி கூற்று நிகழ்தற்கு 
நிமித்தம் ஆகிய ஏனைத் தலைவன் கூற்றுப் பதினெட்டும் 
தலைவிகூற்று நான்குமாக ஈண்டைக்கு உரிய அல்ல ஆகிய 
இருபத்திரண்டும் , அநுவாத முகத்தான் ஈண்டே நிகழப் 


அகத்திணையியல் - நூற்பா- 137 


409 


பெறுதலின் , இவற்றையும் அவற்றோடு தலைப்பெய்து இவ் 
வறுபத்தொன்றும் பாங்கியிற்கூட்டத்து வீரி என ஒருங்கு 
தொகுத்து ஓதினார் . 

அற்றேல் , ஆசிரியர் தொல்காப்பியனார் தலைவன் கூற்றும் 
தலைவிகூற்றுய் பாங்கிகூற்றும் தனித்தனி எடுத்து ஓதுப் 
ஆதலின் , இவர் பாங்கிகூற்றோடு ஏனை இருதிறத்தோர் 
கூற்றையும் வீரவித்தொகுத்து ஓதியது மாறுகொளக் கூற 
லாம் பிறானின் , ஆகாது ; இது புடைநூல் ஆகலின் என்க 
இவ்வாறு வந்துழி எல்லாம் இக்கடாவிடைகளை மத்திமதீப 
மாக்கி , முன்னும் பின்னும் உய்த்து உரைத்துக் கொள்க . 


தலைமகன் உட்கோள் சாற்றல் முதலாகப் பாங்கி ஆற்று 
வித்து அகற்றல் ஈறாகச் சொல்லப்பட்ட இருபதனுள் தலைவன் 
கூற்றாயின எல்லாம் இரந்து பின் நிற்றற்கும் , தோழி கூற்றா 
யின எல்லாம் சேட்படுத்தற்கும் , 


இரந்து குறைபெறாது வருந்திய கிழவோன் மடலே பொருள் 
என மதித்தல் முதலாகக் கொண்டு நிலை கூறல் ஈறாகச் சொல் 
லப்பட்ட ஏழனுள் தலைவன் கூற்றாயின எல்லாம் மடல் கூற் 
றிற்கும் , தோழி கூற்றாயின எல்லாம் மடல் விலக்கிற்கும் , 


தலைவி இளமைத்தன்மை பாங்கி தலைவற்கு உணர்த்தல் 
முதலாகக் கிழவோன் ஆற்றல் ஈறாகச் சொல்லப்பட்ட ஒன்ப 
தனுள் தோழிகூற்றாயின எல்லாம் உடன்படற்கும் , தலைவன் 
கூற்று ஆயின எல்லாம் மடல் கூற்று ஒழிதற்கும் , 


இறைவன் தனக்குக் குறை நேர் பாங்கி இறைவீக்கு 
அவன் குறை உணர்த்தல் முதலாகப் பாங்கி கையுறை 
புகழ்தல் ஈறாகச் சொல்லப்பட்ட ஆறனுள் பாங்கி கூற்றாயின 
எல்லாம் மெலிதாகச் சொல்லிக் குறை நயப்பித்தற்கும் ,, 
தலைவிகூற்று ஆயின எல்லாம் வலிதாகச் சொல்லி மறுத் 
தற்கும் , 


52 


410 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


தோழி கிழவோன் துயர் நிலை கிளத்தல் முதலாகக் 
கையுறை ஏற்றல் ஈறாகச் சொல்லப்பட்ட ஆறனுள் தோழி 
கூற்றாயின எல்லாம் வலிதாகச் சொல்லிக் குறை நயப்பித் 
தற்கும் , தலைவி கூற்று ஆயின எல்லாம் மெலிதாகச் சொல் 
லிக் குறை நயத்தற்கும் , 

இறைவிகையுறை ஏற்றமை பாங்கி இறைவற்கு உணர்த் 
தல் முதலாகத் தலைமகன் விருந்து இறை விரும்பல் ஈறாகச் 
சொல்லப்பட்ட பதின்மூன்றனுள் தோழி கூற்று ஆயின எல் 
லாம் கூட்டற்கும் தலைவன் கூற்று ஆயினஎல்லாம் கூடற்கும் 
கூட்டற்கும் வேட்டற்கும் உரிய எனக்கொள்க . 

137 
பகற்குறியின் வகை 
510 கூட்டல் கூடல் பாங்கிற் கூட்டல் 

வேட்டல் என்று ஒருநால் வகைத்தே பகற்குறி . 
நிறுத்த முறையானே பகற்குறி கூறுவனவற்றுள் இஃது 
அதன்வகை இத்துணைத்து என்கின்றது . 


( இ - ள் ) கூட்டல் முதலாக வேட்டல் ஈறாக நான்கு வகை 
யினை உடைத்துப் பகற்குறி என்றவாறு . 

விளக்கம் 


133 


இவை பாங்கியிற் கூட்டத்து வகையில் இறுதியில் 
கூறப்பட்டனவே . 


ஒத்த நூற்பாக்கள் 


- 


ந . அ 151 


முழுதும் 
பாழுது அறக் கூட்டல் கூடல் பாங்கின் 
விழுமிதின் கூட்டல் வேட்டல் என்றா 
வழுவில் பகற்குறி வகை நான்கு என்ப . மா . அ . 43 


188 


அகத்திணையியல் - நூற்பா- 139 

411 
பகற்குறியின் விரி 
51 

குறி இடம் கூறல் முதலாப் பெறல் அரும் 
விருந்து இறை விரும்பல் ஈறாப் பொருந்தப் 
பகர்ந்தபன்னிரண்டும் பகற்குறி விரியே . 
இது பகற்குறி விரி இத்துணைப் பகுதித்து என்கின்றது . 

( இ -ள் ) குறி இடம் கூறல் முதலாக விருந்து இறை 
விரும்பல் ஈறாக மேல் பாங்கியிற் கூட்டத்துள் எடுத்து 
ஓதப்பட்ட பன்னிரண்டும் பகற்குறி விரியாம் என்றவாறு . 


உதாரணம் மேல் காட்டிய எனக்கொள்க . 


139 


ஒத்த நூற்பாக்கள் 


முழுதும் 


ந . அ , 152 


குறியிடம் கூறல் ஆடுஇடம் படர்தல் 
குறியிடைச் சேறல் இடத்து உய்த்து நீங்கள் 
உவந்துரைத் தலலொடு மருங்கு அணை தல்லே 
அறிவு அறிவித்தல் அவன்உள் மகிழ்தல் 
ஆயத்து உய்த்தல் தோழிவந்து கூடல் 
ஆடுஇடம் புகுதல் தனிகண்டு உரைத்தல் 
தடமென் முலையாள் பருவம் கூறி 
வரவு விலக்கல் வரைவுஉடன் படாது 
மிகுத்துரைத் தல்லொடு மெய்ம்மை உரைத்தல் 
வருத்தம் கூறல் தாய் அச்சம் கூறல் 
இல்செறிவு அறிவித்தல் தமர் நினைவு உரைத்தல் 
எதிர்கோள் கூறல் ஏறுகோள் கூறல் 
ஏதிலார் தம்உரை கூறல் அவளொடு 
கூறுவாள் போன்று தினைமுதிர்வு உரைத்தல் 
பகல்வரல் விலக்கல் பையுள் எய்தித் 
தினை யொடு வெறுத்தல் சிறைப்புற மாக 
வேங்கையொடு வெறுத்தல் வெற்பு அமர் நாடற்குக் 


412 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


கழுமலுற்று இரங்கல் கடிப்புனம் கையறக் 
கொய்தமை கூறல் பிரிவு அருமை கூறல் 
மயிலொடு கூறல் வறும்புனம் காண்டல் 
பயில்பதி நோக்கிப் பதிமிக வாடல் 
சொன்ன நா லெட்டும் தோன்றும் இயற்கை 
மன்னிய பகற்குறி வகையா கும்மே . 

திருக்கோவை மு . வீ . கள , 18 
முற்றிழை குறியிடம் கூறல்முத லாகக் 
கொற்றவன் விருந்துகைக் கோடல் ஈறாப் 
பகர்ந்தபன் னிரண்டும் பகற்குறி வீரியே . 

மா . அ . 44 


5 


பாங்குணர் வையுற இரந்து குறை யுறுதலும் 
ஆங்கு அவள் வினாதலும் மதியுடன் ஆக்கலும் 
துணிதலும் சேட்பட நிறுத்தலும் சுட்டியது 
அறியேன் அறிவன் மறையேல் என்றலும் 
குறியா கூறலும் படைத்தன மொழிதலும் 
அரியள் என்றலும் நீகூறு என்றலும் . 
நகைகொண்டு ஆற்றலும் நகாதுஉரை என்றலும் 
கையுறை எளிமை காட்டலும் மெய்யுற 
ஒவ்வாது என்றலும் அவள் நிலை உணர்ந்து 
கொள்குவன் என்றலும் மடன்மாக் கூறலும் 
மற்று அது விலக்கலும் கையுறை கோடலும் 
விழைய உணர்தலும் நாணொடு நீங்கலும் 
வலிதாகச் சொல்லிக் குறை நயப் பித்தலும் 
தழீஇக் கோடலும் தழைரற் பித்தலும் 
சையுறை எதிர்ந்தமை மெய்பெற இசைத்தலும் 
விரும்புஇடம் உரைத்தலும் குறி யொடு நீங்கலும் 
புனைந்து நிலையலும் நிலைமை கூறலும் 
பாங்கிகொண்டு இகத்தலும் பகற்குறி ஆகும் . 


த நெ . வி . 17 

139 


512 


அகத்திணையியல் - நூற்பா -140 

413 
ஒருசார் பகற்குறியின் வகை 
ரங்கல் வன்புறை இற்சேறிப்பு உணர்த்தல் என்று 
ஒருங்குமூ வகைத்து ஒருசார் பகற்குறி . 
இஃது ஒருசார்பகற்குறி வகை இத்துணைத்து என் 


கின்றது 


( இ - ள் ) இரங்கலும் வன்புறையும் இல்செறிப்பு உணர்த் 
தலும் என மூன்று வகையினை உடைத்து ஒருகூற்றுப் பகற் 
குறி பான்றவாறு . 

140 
விளக்கம் 


ரங்கல் - தலைவி மனம் வருந்துதல் . 


வன்புறை 


தோழி தலைவியை வருந்தாதவாறு வற் 


புறுத்துதல் . 


இற்செறிப்பு உணர்த்தல் - தோழி தலைவனுக்குத் தலைவி 
இல் செறிக்கப்பட்ட செய்தியைத் தெரிவித்தல் . 

ஒத்த நூற்பாக்கள் 
முழுதும் - 

ந . அ . 

153 


513 


புல்லென் றிரங்கல்வன் புறைசெறிப்பு உணர்த்தலென்று 
ஒல்லுதல் மூவகைத்து ஒருசார் பகற்குறி , மா , அ , 45 

140 
ஒருசார் பகற்குறியின் விரி 
கிழவோன் பிரிந்துழிக் கிழத்தி மாலை அம் 
பொழுதுகண்டு இரங்கலும் 1 பாங்கி புலம்பலும் 
தலைவன் நீடத் தலைவி வருந்தலும் 
தலைவியைப் பாங்கி கழறலும் தலைவி 
முன்னிலைப் புறமொழி மொழிதலும் இன்னுயிர்ப் 
பாங்கியொடு பகர்தலும் பாங்கி அச்சுறுத்தலும் 
நீங்கற்கு அருமை தலைவிநினைந்து இரங்கலும் 
தலைவிக்கு அவன்வரல் பாங்கி சாற்றலும் 


8 


414 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
சிறைப்புற மாகச் செறிப்பு அறி வுறுத்தலும் 10 
முன்னிலைப் புறமொழி மொழிந்து அறி வுறுத்தலும்11 
முன்நின்று உணர்த்தலும் 12 முன்நின்று உணர்த்தி 
ஓம்படை சாற்றலும் 13 மேம்படு கிழவோன் 
தஞ்சம் பெறாது நெஞ்சொடு கிளத்தலும் 14 
என்றார் எழும் எல்லுக்குறி விரியே . 


இஃது ஒருசார்பகற்குறி 


விரி இத்துணைத்து 


என் 


கின்றது . 


( இ - ள் ) கிழவோன் பிரிந்துழிக் கிழத்தி மாலை அம் 
பொழுது கண்டு இரங்கல் முதலாகக் கிழவோன் தஞ்சம் 
பெறாது நெஞ்சொடு கிளத்தல் ஈறாகச் சொல்லப்பட்ட பதி 
னான்கும் ஒருசார் பகற்குறி வீரியாம் என்றவாறு . 


விளக்கம் 


[ 1 அந்திப்பொழுது கண்டு தலைவி ஆற்றாது வருந்துதல் . 
2 

தலைவியின் செயலால் களவு வெளிப்பட்டு விடுமோ ? 
என்று பாங்கி வருந்துதல். 
3 தலைவன் வரக் காலம் தாழ்க்கவே , தலைவி வருந்துதல் . 
4 தலைவியைப் பாங்கி இடித்து உரைத்தல். 
5 பாங்கி தன் முன்னே நிற்கவும் அவள் மேல் உள்ள 

வெறுப்பால் தலைவி அவளை நோக்கிக் கூறாமல் அவ 
ளுக்குப் புறமாக மொழிந்து அவளுக்கு அறிவுறுத்தல் . 


6 பின் தலைவி பாங்கியிடம் நேராக உரையாடுதல் 


களவு வெளிப்படும் 


7 தலைவியை நோக்கிப் பாங்கி 

என்று அச்சம் உறச்செய்தல் . 
8 ‘ தலைவனைப் பிரிந்திருத்தல் இயலாத செயலாய் உள்ளதே 

என்பதனை நினைத்துத் தலைவி வருந்துதல் . 


அகத்திணையியல் - நூற்பா- 141 


415 


9 தலைவிக்குத் தலைவன் வந்துகொண்டிருக்கும் செய் 

தியைப் பாங்கி குறிப்பிடுதல். 
10 தலைவன் வெளிப்புறத்தே நிற்ப , தலைவியை வீட்டின் கண் 

செறித்த செய்தியைப் பாங்கி கிளி முதலியவற்றிற்குக் 
கூறுவாள் போல அவனுக்கு அறிவித்தல் . 


11 


தலைவன் முன்னே நிற்பவும் தோழி அவனை நோக்கிக் 
கூறாமல் , வண்டினை நோக்கிக் கூறுவாள் போன்று , 
இற்செறிப்பை அவனுக்கு அறிவித்தல் . 


12 பாங்கி தலைவன் முன்னே நின்று தலைவியைச் செவிலி 

வீட்டில் செறித்த செய்தியைக் குறிப்பிடுதல் . 


13 தலைவன் முன் நின்று தோழி தலைவியைப் பாதுகாக்க 

வேண்டும் என்று அவனை வேண்டுதல் . 


14 


தலைவன் தன் துயர் நீக்கப் பற்றுக்கோடின்றி மனத் 
துடனே கூறிக்கொண்டு வருந்துதல் . 


ஒத்த நூற்பாக்கள் 


முழுதும் 


- 


ந.அ. 154 


பூங்கொடி மாலையம் பொழுதுகண்டு இரங்கலும் 
பாங்கி புலம்பலும் பார்த்திபன் நீடக் 
காரிகை வருந்தலும் பாங்கி கழறலும் 
மொய்குழல் முன்னிலைப் புறமொழி மொழிதலும் 
பையரவு அல்குல் பாங்கியொடு பகர்தலும் 
பாங்கி அச் சுறுத்தலும் நீங்கற்கு அருமை 
இறைவீ நினைந்து இரங்கலும் இறைவிக்கு அவன்வரல் 
பிறைநுதல் பாங்கி உரைத்தபின் பெயர்த்தும் 
சிறைப்புற மாகச் செறிப்பு அறி வுறுத்தலும் 
முன்னிலைப் புறமொழி பாங்கி மொழிதலும் 


418 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

முன்னின்று உணர்த்தலும் ஓம்படை மொழிதலும் 
தளர்ந்த நெஞ்சமொடு தஞ்சம் பெறா அது 
விளம்பல்ஈ ரேழ் ஒரு சார்பகற் குறிவீரி மா . அ 46 ] 
கிழவோன் பிரிந்துழிக்கிழத்தி மாலையம் பொழுது கண்டு 
இரங்கல் : 


பகலோன் கரந்தனன் காப்பவர் சேயர்பற்று அற்றவர்க்குப் 
புகலோன் புகுநர்க்குப் போக்கு அரி யோன் எவரும்புகலத் 
தசலோன் பயில் தில்லைப் பைம்பொழில் சேக்கைகள் போக்கினவால் 
அகல்ஓங்கு இருகழிவாய்க்கொழு மீன்உண்ட அன்னங்களே . 

திருக்கோவை . 188 
எனவும் , 

[ கதிரவன் மறைந்து விட்டான் . என்னைக் காக்கும் தலை 
வரும் தூரத்திலுள்ளார் . பற்றற்ற அடியாருக்குப் புகலிட 
மாய் , தன்னை வந்து அடைந்தார் . நீங்குதல் இலராய் எல் 
லோராலும் விரும்பத் தகுபவராயுள்ள சிவபெருமானுடைய 
தில்லைப்பொழிலில் உள்ள தத்தம் கூடுகளை நோக்கி , உப்பங் 
கழிகளில் இரைதேடிய அன்னங்கள் புகத் தொடங்கிவிட்டன ] 


பாங்கி புலம்பல் : 


பொன்னார் நறுமலர்ப் புன்னையங் கானல் புளினம் தங்கி 
பன்னாள் மணந்து மறந்தவர் போல அருக்கன் சென்ற 
பின்னா அதன் முன்ன மேசெக்கர் மாலை பிறந்தது இனி 
என்னாகும் என்றறி யேன் வளங் கோதை இளங்கொடிக்கே , 


அம்பி . 165 


எனவும், 

[ புன்னையங்கானலில் மணற்குன்றில் ஒளிவீசிப் பல 
நாளும் நம்மைக்கூடி இப்பொழுது மறந்தவர் புலப்படாமல் 
இருப்பது போலக் கதிரவன் புலப்படாது போனதை ஒட்டிச் 
செந்நிறமாலை தோன்றிவிட்டது . இப்பொழுது தலைவிக்கு 
என்ன நிலை ஏற்படுமோ என்று அறியேன் 


அகத்திணையியல் - நூற்பா- 141 


417 


தலைவன் நீடத்தலைவி வருந்தல் : 


. 


மூவல் தழீஇய அருள்முத லோன் தில்லைச் செல்வன் முந்நீர் 
நாவல் தழீஇய இந் நானிலம் துஞ்சும் நயந்தஇன்பச் 
சேவல் தழீஇச்சென்றுதான் துஞ்சும்யான் துயிலாச்செயிர்எம் 
காவல் தழீஇயவர்க்கு ஓதாது அளிய களி அன்னமே . 

திருக்கோவை 191 
எனவும் , 


[ முவல் என்ற ஊரில் கோயில்கொண்டுள்ள தில்லைப் 
பெருமானுடைய கடலால் சூழப்பட்ட இவ்வுலகத்தவர் உறங் 
கத் தொடங்கிவிட்டனர் . சேவலைத் தழுவி உ.றங்கா நின்ற 
பெண் அன்னம் யான் துயிலாத துயரத்தை என்னைக் காக்கும் 
பொறுப்புடைய தலைவருக்கு உரைப்பதாக இல்லையே . ] 


தலைவியைப் பாங்கி கழறல் : 


சிறந்தார் தெரிந்த செழுந்தமிழ்வாணன் தென் மாறைவெற்பர் 
துறந்தார் எனை என்று சொல்லுவது ஏன் இந்தத் தொல்உலகில் 
பிறந்தார் எவர்க்கும் பிரிவுஉள தால்வெய்ய பேர் அமர்க்கண் 
புறம் தாழ் கரிய குழல் செய்ய வாய் ஐய பூங்கொடியே . 

தஞ்சை . 145 
எனவும் , 


[ பூங்கொடியே ! தமிழ்வாணன் தென்மாறை வெற்யர் 
உன்னைத் துறந்துவிட்டார் என்று நீ சொல்லுவது ஏன் ? 
இவ்வுலகில் பிறந்தவர் எல்லோருக்கும் பிரிவு உண்டு என் 
பதை நீ அறியாயோ .) 


தலைவி முன்னிலைப் புறமொழி மொழிதல் : 


யாவதும் அறிகிலார் கழறு வோரே 
தாய் இல் முட்டை போல உள் கிடந்து 


53 


418 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


சாயின் அல்லது பிறிதுாவன் உடைத்தே 
யாமைப் பார்ப்பின் அன்ன 
காமம் காதலர் கையற வீடினே . 


குறுந் . 152 


எனவும் , 


உடைய 


( தாய்முகம் நோக்கி வளரும் தன்மையை 
ஆமையின் பார்ப்பைப் போலத் தலைவரைப் பல்கால் காண் 
டலால் வளரும் தன்மையை உடைய காமமானது , காதலர் 
நாம் செயலறும்படி நம்மைப் பிரிந்து கைவிட்டால் தாய் 
இல்லாத முட்டை கிடந்தபடியே அழிவதுபோல , உள்ளத் 
துள்ளே கிடந்து மெலியின் அன்றி வேறு என்ன உறுதியை 
உடையது ? என்னை இடித்துக் கூறுவோர் இதனைச் சிறிதும் 
அறிகிலர் . ] 
தலைவீ பாங்கியொடு பகர் தற்குச் செய்யுள் : 
நோம்என் நெஞ்சே நோம்என் நெஞ்சே 
புன்புலத்து அமன்ற சிறியிலை தெருஞ்சி 
கட்குஇன் புதுமலர் முள்பயந் தா அங்கு 
இனிய செய்த நம் காதலர் 
இன்னா செய்தல் நோம்என் நெஞ்சே . 


. 


குறுந் . 202 


எனவும் , 


[ தோழி ! 

மனைக் கொல்லையில் நெருங்கி முளைத்த 
நெருஞ்சிப்பூ கட்கு இனிதாகத்தோன்றிப் பின் துயர் தரும் 
முள்ளைப் பயந்தாற்போலத் தோற்றத்தில் இனியராகிய நம் 
காதலர் தம் செயலால் துயரம் தருதலால் என்நெஞ்சு 
நோவா நின்றது . ] 


தலைவியைப் பாங்கி அஞ்சி அச்சுறுத்தல் : 


• மனம்கா வலருழை வைத்து மென் கூர்வளை வாய்ப்பசும்புள் 
இனம்காவல் மாற்றிய ஏனல்கண் டால் அன்னை எப்படி பும் 


அகத்திணையியல் - நூற்பா-141 

419 
கனம்காவல் கொண்ட கழைஇருஞ் சாரல் கனங்குழை நின் 
புனங்காவல் மாற்றும தன்பின்னர்க் காவலும் பூணும்வந்தே . 

அம்பி . 171 
எனவும் , 


( தலைவியே ! உன் மனத்தைத் தனைவனிடம் வைத்துப் 
பறவைகளின் இனங்கள் தினை கவராமல் 

தினை கவராமல் பாதுகாவாது 
விடுத்துள்ள தினைப்புனத்தைக் கண்டால் , அன்னை எப்படியும் 
மேகத்தை அளாவிய மூங்கில்களை உடைய மலைச்சாரலில் 
உன்னைப் 

புனங்காவலில் இருந்து நீக்கிவிட்டுப் பின்னை 
உனக்கு இற்செறிப்பும் அளித்து விடுவாள் . ) 


நீங்கற்கு அருமை தலைவி நினைந்து இரங்கல் : 
இமையாத வேழம் ஓர் எட்டும் குலகிரி ஏழும்முற்றும் 
சுமை ஆற வந்து அருளும் தொண்டை பான்கப்பல் தோசை அன்னீர் 
அமையாத அன்புதந்தார் பிரிந்தால் அரிது ஆற்றுவது என்று 
உமையாள் அறிந்து அல்லவோசிவந்தாள் தன் ஒருபக்கமே . 

கப்பல் . 130 
எனவும் , 

( எட்டுக்குலயானைகளும் ஏழுகுலமலைகளும் தம்சுமை 
நீங்கத்தோன்றி அருள் செய்யும் தொண்டைமானுடைய கப் 
பலைச் சேர்ந்த மயில் அன்னீர் ! அன்பரைப் பிரிந்தால் 
ஆற்றுவது அரிது என்று கருதியே உமையாள் தன் ஒரு 
பகுதியாகச் சிவபெருமானைப் பிரிவு அறக் கொண்டுள்ளாள் . 
தோகை அன்னீர் என்ற பன்மை இழித்தற்கண் வந்தது ) 


தலைவிக்கு அவன்வரல் பாங்கி சாற்றல் : 
.: சேண் ஆர் கொடி நெடுந் தேர்மணி ஓசை செவிப்படும் இவ் 
வாள் நாக மேல்வரு கின்றனர் போலுவர் வந்து நம்மைக் 
காணாது அலமரும் துன்பமும் காதலும் காண இங்ஙன் 
நீள் நாக நீழல் மறைகுவம் போலும் நிரைவளையே . 

அம்பி . 168 
எனவும் , 


420 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
( தலைவியே ! தலைவனுடைய தேர்மணிகளின் ஓசை 
கேட்கிறது . இவ்வொளி மிக்க மலையை நோக்கி வருகின்றார் 
போலும் . வந்து நம்மைக் காணாமல் , மனம் சுழலும் துன்பத் 
தையும் அவர் அன்பையும் காண , நாகமர நிழலிலே இப்படிச் 
சிறிது மறைந்திருப்போம் . ) 

தோழி சிறைப்புறமாகத் தலைமகட்குச் செறிப்பு 
அறிவுறுத்தல் : 
* இயலும் கலவ மயிலும் மென் மானும் இனக்கிளியும் 
முயலும் தவங்கள் முடிவது போலும் முதுமறலி 
செயலும் கமலமும் செங்கழு நீரும் செழியர்வெற்றிக் 
கயலும் பொருகண் நல் லாய் இன்று நாளைக் கடிபுனத்தே 

அம்பி . 175 
எனவும் , 


( இயமனுடைய செயலும் கமலமும் கழுநீரும் பாண்டியர் 
தம்கயலும் ஒத்த கண்களை உடையாய் ! இன்று நாளை இக் 
காவலை உடைய புனத்தே , மயிலும் மானும் கிளியும் முயன்று 
செய்யும் தவங்கள் முடிந்து வீடுவன போலும் ! ] 

தோழி முன்னிலைப் புறமொழி மொழிந்து இல்செறிப்பு 
உணர்த்தல் : 


பயில்காள பந்திப் புயல் அன்ன ஓதியைப் பைங்கிள்ளைகாள் 
மயில்காள் சிறிதும் மறக்கப் பெறீர்தஞ்சை வாணன் வற்பில் 
குயில்காள் எங்கும் இயம்புதண் சோலையில் கூடி இன்ப 
மயில்காள் வெங்கதிர் வேல்அன்பர் சால அயர்ப்பினுமே . 


தஞ்சை . 152 


எனவும், 


( கிளிகாள் ! மயில்காள் ! தஞ்சைவாணன் வெற்பில் 
குயில்காள் ! சோலையில் கூடின மயில்காள் ! கார்மேகம் 
போன்ற கூந்தலை உடைய தலைவியைத் தலைவன் மறப்பினும் , 
நீங்கள் சிறிதும் மறவாதீர்கள் ஆகுக .] 


அகத்திணையியல் - வற்பா-141 

421 
பாங்கி தலைவன் முன் நின்று இல் செறிப்பு உணர்த்தல் : 
* மால்வரை வெற்ப வணங்குகுர ல் ஏனல் 
காவல் இயற்கை ஒழிந்தேம்யாம் - தூஅருவி 
பூக்கண் கழுஉம் புறவிற்றால் பொன்விளையும் 
பாக்கம் உதுஎம் இடம் . 

ஐந் . ஐம் . 12 
எனவும் , 


( மூங்கில் வளரும் மலை நாடனே ! வளைந்த கதிர்களை 
உடைய தினைக்காவலை நாங்கள் இன்றோடு நீத்துவிட்டோம் . 
அருவி நீர் பூக்களைக் கழுவும் காட்டில் பொன் விளையும் அந்தப் 
பாக்கமே யாங்கள் உறையும் இடமாகும் ] 

பாங்கி தலைவன் முன் நின்று இல்செறிப்பு உணர்த்தி 
ஓம்படை சாற்றல் : 
‘ காவைப் பொருவு செங் கைக்கரு மாணிக்கன் கப்பல்வள்ளிக் 
கோவைப் பொருசெய்ய வேல்கொற்றவா நின் குறைநயந்து 
மாவைக் குளிர் நிழல் ஆக்கிய என்னை மறப்பினும் என் 
பூவைக்கு நல்உயிர் நீ உடம் பேகொண்டு போகின்றதே . 

கப்பல் . 123 
எனவும் , 


( கற்பகச் சோலையை ஒத்த கொடைக்கையுடைய கரு 
மாணிக்கனுடைய கப்பல் என்ற ஊரைச்சார்ந்த மலையில் 
முருகனை ஒத்த செவ்வேல் கொற்றவா ! உன் குறையை 
விரும்பி ஏற்று மாமர நிழலிலே உனக்குத் தலைவியைக் கூட்டு 
வித்த என்னை மறந்தாலும் , என் தலைவிக்கு நீயே உயிர் , 
யான் அவள் உடலையே அழைத்துச் செல்கின்றேன் என் , 
பதை உணர்வாயாக . ) 

தலைவன் தஞ்சம் பெறாது நெஞ்சொடு கிளத்தல் : 
ஏ அலர் ஏய்விழி மாந்தளிர் மேனியர் ஏவல் இனிக் 
பாவல ரேமனம் காத்தனம் நாம்களி யானை செம்பொன் 


422 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


நாவல ரேபெற நல்கும்கை மேகம் நறுங்குவளை 
மா அலர் ஏய்தொடையான் தஞ்சை வாணன் வரையில்வந்தே . 


தஞ்சை . 155 


எனவும் வரும் . 


உடைய 


( அம்பையும் பூவையும் ஒத்த விழியையும் மாந்தளிர் 
மேனியினையும் 

இவர்கள் இனித் தினைப்புனம் 
காவற்கு வாரார் . யானைகளையும் பொன்னையும் புலவருக்கு 
நல்கும் கார்மேகக் கொடைக் கைகளையுடைய மலர்மாலை 
அணிந்த தொண்டைமான் ஆகும் தஞ்சை வாணன் வரையில் 
வந்து , நாம் நம் மனத்தை அடக்கிக்கொண்டு இருக்க 
வேண்டியவர் ஆயினோமே . ) 


இவற்றுள் , கிழவோன் பிரிந்துழிக் கிழத்தி மாலையம் 
பொழுது கண்டு இரங்கலும் , பாங்கி புலம்பலும் , தலைவன் 
நீடத்தலைவி வருந்தலும் , முன்னிலைப்புறமொழி மொழிதலும் , 
பாங்கியொடு பகர் தலும் , நீங்கற்கு அருமை தலைவி நினைந்து 
இரங்கலும் , கிழவோன் தஞ்சம்பெறாது நெஞ்சொடு கிளத் 
தலும் ஆகிய ஏழும் இரங்கற்கும் , 


இவற்றுள் , கிழவோன் தஞ்சம்பெறாது நெஞ்சொடு 
கிளத்தல் ஒழித்து ஏனைய ஆறும் வரை தல் வேட்கைக்கும் , 


தலைவியைப் பாங்கி கழறலும் , தலைவியைப் பாங்கி 
அஞ்சி அச்சுறுத்தலும் , தலைவிக்கு அவன் வரல் பாங்கி 
சாற்றலும் ஆகிய மூன்றும் வன்புறைக்கும் , 


சிறைப்புறமாகச் செறிப்பு அறிவுறுத்தலும் , முன்னிலைப் 
புறமொழி மொழிந்து அறிவுறுத்தலும் , முன் நின்று உணர்த் 
தலும் , முன் நின்று உணர்த்தி ஓம்படை சாற்றலும் ஆகிய 
நான்கும் இற்செறிப்பு உணர்த்தற்கும் உரிய எனக்கொள்க ; 
வரைவு கடாதற்கும் ஆம் . 


141 


அகத்திணையியல் நூற்பா- 142 , 143 423 

பகற்குறி இடையீட்டு வகை 
514 விலக்கல் சேறல் கலக்கம் என்றாங்கு 

இகப்பில்மு வகைத்தே பகற்குறி இடையீடு . 
இது நிறுத்த முறையானே பகற்குறி இடையீட்டுவகை 
இத்துணைத்து என்கின்றது . 


( இ - ள் ) வீலக்கலும் சேறலும் கலக்கமும் எனமூன்று 
வகையினை உடைத்தாம் , பகற்குறி இடையீடு என்றவாறு . 

142 
விளக்கம் 


சேறல் 


விலக்கல் தோழி தலைவனையும் தலைவியையும் குறிக் 
கண் வாராதவாறு விலக்குதல் . 

தலைவன் குறியிடத்தை அடைதல் . 
கலக்கம் - தலைவன் தலைவியைச் சந்தித்த இடத்தை 
நோக்கி மனம் கலங்குதல் . 

பகற்குறி இடையீடு பகற்குறிக்கு இடையில் சில 
தடைகள் நிகழ்தல் 

ஒத்த நூற்பாக்கள் 


- 


ந . அ . 155 


முழுதும் - 
* தேர்ந்து விலக்கல் சேறல் கலக்கம் என்று 
ஏய்ந்தமூ வகைத்தே பகற்குறி இடையீடு 

மா . அ . 47 

142 


515 


பகற்குறி இடையீட்டு விரி 
இறைவனைப் பாங்கி குறிவரல் விலக்கலும் ! 
இறைவியைக் குறிவரல் விலக்கலும் : இறைமகள் 
ஆடு இடம் நோக்கி அழிதலும் பாங்கி 
ஆஇேடம் விடுத்துக்கொண்டு அகறலும் 4 பின்னாள் 


424 


லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


நெடுந்தகை சரி வயின் நீடுசென்று இரங்கலும் 5 
வறுங்களம் நாடி மறுகலும் குறுந்தொடி 
வாழும்ஊர் நோக்கி மதிமயங் கலும் எனும் 
ஏழும் பகற்குறி இடையீட்டு விரியே . 
இது பகற்குறி இடையீட்டுவிரி இத்துணைத்து என் 


கின்றது . 


( இ - ள் ) இறைவனைப் பாங்கி குறிவரல் வீலக்கல் முத 
லாகக் குறுந்தொடி வாழும் ஊர்நோக்கி மதிமயங்கல் ஈ 
சொல்லப்பட்ட ஏழும் பகற்குறி இடையீட்டு விரியாம் 


ஈறாகச் 


என்றவாறு . 


விளக்கம் 


1 


தலைவனைத் தோழி குறித்த இடத்திற்கு வருவதைத் 
தடுத்தல் . 
தலைவியும் குறியிடத்திற்கு வாராதவாறு 

தோழி 
தடுத்தல் . 


2 


3 


5 


தலைவி தலைவனோடு விளையாடும் இடங்களைப் பார்த்து 
மனம் இரங்குதல் . 
விளையாடும் இடங்களை வீட்டுத் 

தலைவியை நீக்கிக் 
கொண்டு பாங்கி வீட்டிற்குச் செல்லுதல் . 
மறுநாள் தலைவன் குறியிடத்து வந்து நீண்ட நேரம் 
தங்கித் தலைவியைக்கண்டு அளவளாவும் வாய்ப்பினை 
இழந்தமைக்கு மனம் இரங்குதல் . 
தலைவி இல்லாத இடத்தைக்கண்டு மனம் சோருதல் . 
தலைவி வாழும் ஊரை நோக்கித் தலைவன் மதி மயங்கிக் 
கூறுதல் . 

ஒத்த நூற்பாக்கள் 
முழுதும் 


6 


7 


ந.அ. 155 


அகத்திணையியல் -- நூற்பா எண் 143 


425 


மன்னனைக் குறிவரல் விலக்கலும் மின் இடைக் 
கோதையைப் பாங்கி குறிவால் விலக்கலும் 
ஆடு இடம் நோக்கி ஆயிழை அயர்தலும் 
ஆடு இடம் விடுத்துக்கொண்டு அகறலும் பின்னாள் 
நீடுநினைந்து இரங்கலும் நிறைபொறை வழுவா 
அண்ணல் வறுங்களம் நண்ணி மறுகலும் 
ஒண்ணுதல் வாழும் ஊரினை நோக்கி 
மதிமயங் கலும் என வகுத்தா ரேழும் 
விதிமுறை பகற்குறி இடையீட்டு விரியே . மா . அ 48 . 


இறைவனைப் பாங்கி குறிவரல் விலக்கல் : 
வடிவு ஆர் வயல்தில்லை யோன் மலை யத்து நின்றும்வருதேன் 
கடிவார் களிவண்டு நின்று அலர் தூற்றப் பெருங்கணியார் 
நொடிவார் நமக்கு இனி நோதக யான் நுமக்கு என் உரைக்கேன் 
தடிவார் தினை எமர் காவேம் பெரும் இத் தண்புனமே . 

திரு . 139 
எனவும் , 

( பெரும ! தில்லையான்மலையத்து நின்றும் தேன் நாடிவரும் 
வண்டு தன் அலர்களில் மொய்க்குமாறு வேங்கை பூத்துத் தினை 
கொய்ய வேண்டிய காலத்தை அறிவியா நின்றது . அச்செயல் 
நமக்குத் துன்பம் தருவதாயிற்று . எமர் தினையைக் கொய்து 
விடுவர் ; யாமும் இனிப் புனம் காவேம் . நுமக்கு யான் என்ன 
கூறல் வல்லேன் ? ] 


பாங்கி இறைவியைக் குறிவரல் விலக்கல் : 
அது நாம் அறிந்திலம் அன்னை இப்போது அணி நீர்த்துவரைத் 
துதி நாவலர்புகழும் தொண்டைமான்வெற்பில் தோள் மெலிவும் 
புது நாள் மதிநுதல் வண்ணமும் பார்த்துப் புகைஉயிர்த்தாள் 
இது நாம் இனி அன்ன மேவண்டல் ஆடும் இடம் அல்லவே . 

கப்பல் . 136 
எனவும் , 


54 


- 


426 இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் 

[ அன்னமே ! துவராபதியில் நாவலர்புகழவாழும்தொண் 
டைமான் மலையிலே அன்னை இப்போது உன்தோள் மெலிவும் 
நுதல்வண்ணமும் பார்த்து அனல் மூச்சுவிட்டாள் . இனி நமக்கு 
இப்பொழில் விளையாட்டிடம் ஆகாது , அன்னை கருதியதை 
நாம் அறியோம் . ] 


இறைமகள் ஆடு இடம் நோக்கி அழிதல் : 
பரிவு செய்து ஆண்டு அம் பலத்துப் பயில்வோன் பரங்குன்றின் வாய் 
அருவிசெய் தாழ்புனத்து ஐவனம் கொய்யவும் இவ்வனத்தே 
பிரிவு செய் தால் அரி தேசொள்கை பேயொடும் என்னும் பற்றி 
இருவிசெய் தாளின்இருந்து இன்று காட்டும் இளங்கிளியே . திரு .144 


பா 


[ அன்போடு நம்மை ஆட்கொள்ளும் 

சிவபெரும் 
னுடைய பரங்குன்றில் அருவி நீர் பாயும் புனத்தில் மலைநெல் 
லைக் கொய்த பின்னரும் , பேயோடு பழகினாலும் பிரிதல் அரிது 
என்பதைக் காட்டுவன போல , நெல் கொய்த அரிதாளில் இன் 
றும் கிளிகள் தங்கியுள்ளன . ) 
எனவும் , 

பாங்கி ஆடு இடம் விடுத்துக்கொண்டு அகறல் : 
கணியார் கருத்து இன்று முற்றிற்று யாம் சென்றும் கார்ப்புனமே 
மணி ஆர் பொழில்காள் மறத்திர்கண்டீர்மன்னும் அம்பலத்தோன் 
பணியார் கயிலை மயில்காள் அயில்வேல் ஒருவர் வந்தால் 
துணியா தன துணிந் நார் என்னும் நீர்மைகள் சொல்லுமினே . திரு 145 
எனவும் வரும் . 

[ புனமே ! பொழில்களே ! அம்பலத்தான் கயிலை மயில் 
களே ! வேங்கையின் எண்ணம் ஈடேறிவிட்டது . 
வீட்டிற்குப் போகிறோம் . தலைவர் வந்தால் துணியக் 
கூடாத பிரிதலைத்துணிந்து சென்றுவிட்டனர் என் 
பெற்றிகளை அவருக்குக் கூறுங்கள் . ) 
பின்னாள் நெடுந்தகை குறிவயின் நீடுசென்று இரங்கல் : 
பொழவிளில் தீர்த்து என்னை ஆண்டோன் புலியூர் அன்பொருப்பே 
இதுஎனில் என் என்று இருக்கின்ற வாறும் இரும்பொழிலே 


யாம் 


எம் 


அகத்திணையியல் - நூற்பா எண் 143 427 
எதுஉமக்கு எய்தியது என் உற்ற னிர் அறை ஈண்டு அருவி 
மதுவினில் கைப்புவைத் தால்ஒத்த வாமற்று இவ் வான்புனமே . 

திரு. 146 
எனவும் , 


[ இறைவனை அடைய அதுவோ இதுவோ வழி என்று 
மயங்கிப் பொதுவாக நின்ற நிலையை நீக்கி என்னை ஆட் 
கொண்ட தில்லை அரன் பொருப்பாய் யான் முன்பு பயின்ற 
இடம் இன்று எவ்வாறு காட்சியளிக்கின்றது ? சோலைகளே ! 
உ மக்கு எய்திய குறைதான் யாது ? நீர் என்ன துன்பம் 
உற்றிருக்கிறீர் ? அருவி நீர் பாயும் இப்புனம் தேனில் 
கசப்பை வைத்தாற் போன்று இருக்கின்ற காரணம் யாது ? ] 


தலைவன் வறுங்களம் நாடி மறுகல் : 


தொடைவந்த தண்ணந்துழாய்த்தொண்டை வேந்தன் துவரைவெற்பின் 
இடைவந்த கானவர் ஏகுஎன்ற போதில் இருங்கயல்கண் 
கடைவந்து உகுபுனல் கச்சு இள நீர்புக கால்கள் அங்கன் 
நடைவந்த தோமயில் காள் என்னை வாழ்வித்த நன்னுதற்கே. 

கப்பல் 141 
எனவும் , 


( திருத்துழாய்மாலையை 

அணிந்த தொண்டைமா 
னுடைய துவரையை அடுத்தமலையிலே , கானவர் , தலைவியை 
வீட்டிற்குச் செல் என்றபோதில் , அவள் விடுத்த கண்ணீர் 
நகில்கள் மேல் பாய , மயில்களே ! என்னை வாழ்வீத்த தலை 
வீக்கு வீடு செல்வதற்குக் கால்கள் எவ்வாறு நடந்து சென்ற 
னவோ ? ] 


தலைமகன் தலைமகள் வாழும் ஊர் நோக்கி மதிமயங்கல் : 
ஆனந்த மாக்கடல் ஆடுசிற் றம்பலம் அன்னபொன்னின் 
தேன் உந்து மாமலைச் சீறூர் இது செய்ய லாவது இல்லை 
வான்உந்து மாமதி வேண்டி அழும்மழப் போலும் மன்னோ 
நானும் தளர்ந்தனன் நீயும் தளர்ந்தனை நன்னெஞ்சமே . 

திரு . 147 
எனவும் வரும் . 


128 


இலக்கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


( மனமே ! ஆனந்தக்கடலாய் நடமாடும் சிவபெருமா 
னுடைய சிற்றம்பலத்தை ஒத்த தலைவி வாழும் தேன்கூடுகள் 
செறிந்த மலையகத்துச் சீறூர் இது எனினும் , யான் செய்யத் 
தக்க செயல் ஒன்றுமில்லை . வானத்திலுள்ள சந்திரனைத் தான் 
பெறல் வேண்டும் என்று விரும்பி அழும் குழந்தையைப் 
போல , நானும் தளர்ந்தேன் : நீயும் தளர்ந்தாய் . ) 

இவற்றுள் முன்னைய இரண்டும் விலக்கற் தம் , பாங்கி 
ஆடு இடம் விடுத்துக்கொண்டு அகறல் ஆகிய ஒன்றும் 
சேறற்கும் , ஏனைய நான்கும் கலக்கத்துக்கும் உரியவாம் 
என்றவாறு . உரையிற் கோடலான் , பாங்கி ஆடு இடம் 
விடுத்துக்கொண்டு அகன்ற பின்னர் , அவன் உருவு வெளிப் 
பட இரங்கலும் வரப்பெறும் . அதற்குச் செய்யுள் : 
அழியும் இரும்புன மும் அழி யாமணல் ஆழிதொட்ட 
சுழியும் மறிந்த இதணமும் பார்த்துத் துணைவிழிநீர் 
பொழிய இருந்து புலம்பும் என் ஆவியும் பாவிஎம்மூர் 
வழியும் அறிந்து இங்ஙனே வந்த வாஎம் உழைவள்ளலே . 

அம்பி . 186 
என வரும் . 


[ புனம் அழிய , சுழி மறிய , விழிநீர் பொழியப் புலம் 
பும் என் ஆவி நிலை பார்த்துத் தலைவன் எம் ஊர்வழி வினவி 
வந்துள்ளானோ? என்று தலைவி தலைவன்உருவெளி கண்டு 
சொற்றது . ) 

143 
இரவுக்குறியின் வகை 
516 வேண்டல் மறுத்தல் 2 உடன்படல் 3 கூட்டல் 4 

கூடல் 5 பாராட்டல் பாங்கில் கூட்டல் 
உயங்கல் 8 நீங்கல் என்று ஒன்பது வகைத்தே 
இயம்பிப் போந்த இரவுக் குறியே . 


நிறுத்தமுறையானே 
துணைத்து என்கின்றது . 


இரவுக்குறிவகை 


அகத்திணையியல் - நூற்பா எண் 144 , 45 

429 
( இ - ள் ) வேண்டல் முதலாக நீங்கல் ஈறாகச் சொல்லப் 
பட்ட ஒன்பது வகையினை உடைத்து , மேல் சொல்லிப்போந்த 
இரவுக்குறி என்றவாறு . 

144 


விளக்கம் 


1 தலைவன் இரவுக்குறி விரும்புதல் 
2 முதலில் பாங்கி இரவுக்குறியை மறுத்தல் . 
3 தலைவனது சோர்வுகண்டு பாங்கி உடன்படுதல் . 
4 தலைவியை இரவுக்குறியில் தலைவனிடம் பாங்கி கூட்டல் . 
5 தலைவன் தலைவியைக் கூடல் . 
6 தலைவன் தலைவியைப் புகழ்ந்து உரைத்தல் . 
7 தலைவியைத் தலைவன் பாங்கியோடு அனுப்புதல் . 
8 தோழி இரவுக்குறியை விலக்கத் தலைவன் வாடுதல் . 

தலைவியை இரவுக்குறிக்கண் கூடிய தலைவன் நீங்குதல் . 


ஒத்த நூற்பாக்கள் : 
முழுதும் 

ந.அ. 157 
மாட்சியின் வேண்டல் மறுத்தல் உடன்படல் 
சூழ்ச்சியின் கூட்டம் சோலையில் கூடல் 
பாராட்டுதலொடு பாங்கிற் கூட்டல் 
உயத்தல் நீங்கலென்று ஒன்பான் ஆகும் 
வகுத்துப் போந்த இரவீற்குறி வகையே . மா . அ . 49 

144 
இரவுக்குறியின் விரி 


517 


இறையோன் இருட்குறி வேண்டலும் 1 பாங்கி 
நெறியினது அருமை கூறலும் இறையோன் 
நெறியினது எளிமை கூறலும் பாங்கி 
அவன்நாட்டு அணி இயல் வினாதலும் 4 கிழவோன் 
அவள் நாட்டு அணி இயல் வினாதலும் அவற்குத் 
தன்நாட்டு அணி இயல் பாங்கி சாற்றலும் 
இறைவிக்கு இறையோன் குறிப்பு அறி வுறுத்தலும் 


6 


430 


லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


நேராது இறைவி கெஞ்சொடு கிளத்தலும் 
நேரிழை பாங்கியொடு நேர்ந்துஉரைத் தலும் அவள் 
நேர்ந்தமை பாங்கி நெடுந்தகைக்கு உரைத்தலும் 10 
குறியிடை நிறீஇத் தாய்துயில் அறிதலும் 11 
இறைவிக்கு இறைவன் வரவு அறி வுறுத்தலும் 1 2 
அவள் கொண்டு சேறலும் 13 குறிஉய்த்து அகறலும் 4 
வண்டுஉறை தாரோன் வந்து எதிர்ப் படுதலும் 15 
பெருயகள் ஆற்றினது அருமைநினைந்து இரங்கலும் 18 
புரவலன் தேற்றலும் 17 புணர்தலும் 18புகழ்தலும் 
இறைமகள் இறைவனைக் குறிவிலக் கலும் " அவன் 
இறைவியை இல்வயின் விடுத்தலும் 31 இறைவியை 
எய்திப் பாங்கி கையுறை காட்டலும் 2 2 
இல்கொண்டு ஏகலும் 2 3 பின்சென்று இறைவனை 
வரவு விலக்கலும் 2 4 பெருமகன் மயங்கலும் ? 5 
தோழி தலைமகள் துயர்கிளந்து விடுத்தலும் 
திருமகள் புணர்ந்தவன் சேறலும் 2 7 என்று ஆங்கு 
இருபத் தேழும் இரவுக் குறியே . 


26 


இஃது இரவுக்குறிவீரி இத்துணைப் பகுதித்து என்கின்றது . 

( இ - ள் ) இறையோன் இருட்குறி வேண்டல் முதலாகத் 
திருமகள் 

புணர்ந்தவன் சேறல் ஈறாகச் சொல்லப்பட்ட 
இருபத்தேழும் இரவுக்குறிவிரியாம் என்றவாறு . 


விளக்கம் 


1 தலைவன் தோழியிடம் இரவுக்குறி வேண்டுதல் . 
2 தோழி அவன் வரும் வழி அரிதாய் இருத்தலைக் குறிப் 

பிடுதல் . 
3. தலைவன் தனக்கு வழி எளிதாய் இருத்தலைக் கூறுதல் . 

தலைவனுடைய நாட்டிலுள்ள மகளிர் அணியும் அணி 
கலன்களையும் அவர்களுடைய இயலையும் பற்றித் தோழி 
தலைவனை வீனாவுதல் . 


431 


அகத்திணையியல் - நூற்பா எண் 145 


5 தலைவன் தலைவி நாட்டிலுள்ளார் அணிகலன்களையும் 

இயல்பையும்பற்றித் தோழியிடம் உசாவுதல் . 


6 தன் நாட்டிலுள்ளார் அணிகளையும் இயல்பையும் தோழி 

தலைவனிடம் குறிப்பிடுதல் . 
7 தோழி தலைவிக்குத் தலைவன் இரவுக்குறி விரும்பும் 

குறிப்பை அறிவித்தல் , 


8 அதற்கு உடன்படாமல் தலைவி தன் மனத்திடை வருந்து 


தல் , 


9 தலைவி பாங்கியிடம் உடன்பட்டு உரைத்தல் . 


10 தலைவி இரவுக்குறிக்கு உடன்பட்ட செய்தியைத் தோழி 

தலைவனுக்குத் தெரிவித்தல் . 


11 தலைவனைக் குறியிடத்து நிறுத்தித் தோழி தாயினது 

துயிலுதலைச் சோதித்து அறிதல் . 


12 தலைவிக்குத் தலைவன் வந்துள்ள செய்தியைத் தோழி 

தெரிவித்தல் . 


13 தோழி குறியிடத்துத் தலைவியைக்கொண்டு சேருதல் . 


14 தலைவியைக் குறியிடத்து நிறுத்திப் பூக்கொய்து வருவ 

தாகக் கூறித் தோழி நீங்குதல் . 
15 தலைவன் தலைவியை எதிர்ப்படுதல் . 
16 தலைவி தலைவன் வரும் வழியின் அருமையை நினைத்து 

வருந்துதல் . 


17 


வழி வருவதற்கு எளியதாய் இருந்தது என்று கூறித் 
தலைவன் தலைவியைத் தெளிவித்தல் , 


18 தலைவன் தலைவியைக் கூடுதல் . 


482 


இலக்கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


19 தலைவன் தலைவியைப் புனைந்து உரைத்தல் . 
20 ஆற்றின் ஏதம் கூறித் தலைவி தலைவன் குறிக்கண் வரு 

தலை விலக்குதல் . 
21 தலைவன் தலைவியை வீட்டுக் 

கட்டிட எல்லைக்குக் 
கொண்டு வந்து விடுத்தல் . 
22 தோழி தலைவியை அடைந்து தான் பறித்துவந்த மலர் 

முதலியவற்றைக் காட்டுதல் . 


23 தோழி தலைவியை வீட்டிற்குள் அழைத்துச் செல்லுதல் . 
24 பாங்கி , பின் தலைவனை அடைந்து இரவில் தலைவியைக் 

காண வருவதைத் தவிருமாறு வேண்டுதல் . 
25 பாங்கி வரவுவிலக்கியதை ஆற்றாத தலைவன் வருந்திக் 

கூறுதல் . 
26 

தலைவன் வரும்வழி அவனுக்குத் துன்பம் தருமே 
என்று தலைவி கொண்ட துன்பத்தைத் தோழி தலைவ 

னுக்குக் கூறி விடுத்தல் . 
27 தலைவியைக் கூடிய தலைவன் தன் இருப்பிடம் அடைதல் . 

[ இரவுக்குறி தலைவி வீட்டுச் சூழலைக்கடவாது கட்டிடத் 
திற்கு அப்பால் மனைக்கொல்லையில் நிகழ்வதாகும் ) 


5 


ஒத்த நூற்பாக்கள் 


இரவுக்குறி வேண்டல் ஆற்று அருமை கூறல் 
நின்று நெஞ்சு உடைதல் நிலைகண்டு நேர்தல் 
உட்கொள வினாதல் உட்கொண்டு வினாதல் 
குறியிடம் கூறல் குறிஏற் பித்தல் 
இரவா வுரைத்தல் ஏதம் கூறல் 
குறி நேர் தல்லொடு குறை நயப்பு உரைத்தல் 
மயில்மேல் இசைத்து வரவுஉணர்ந்து உரைத்தல் 


அகத்திணையியல் 


நூற்பா எண் 145 


433 


தாய்துயில் அறிதல் தலைவிதுயில் எடுத்தல் 
இடத்து உய்த்து நீங்கல் தளர்வு அகன்று உரைத்தல் 
மருங்கு அணை தல்லொடு முகம் கண்டு மகிழ்தல் 
பள்ளியிடத்து உய்த்தல் பள்ளியிடத்து உய்த்து 
வரைவு கடாவி வரவு விலக்கல் 
வரைவு உடன் படா அது ஆற்றாது உரைத்தல் 
அதரிடைச் செலவிற்கு இரக்கம் கூறல் 
இருள் அற நிலவு வெளிப்பட வருந்தல் 
வேற்றுக்குறி கூறல் கடல் இடை வைத்துத் 
துயர் அறி வித்தல் தோழியும் இன்றி 
தானே கிடந்து தனிமையுற்று ஆற்றும் 
காமம் மிக்க கழிபடர் கிளவி 
காப்புச்சிறை மிக்க கையறு கிளவி 
ஆறுபார்த்து உற்ற அச்சக் கிளவி 
தன்னுள் கையாறு எய்திடு கிளவி 
நிலைகண்டு உரைத்தல் நெடுங்கடல் சேர்த்தல் 
அலர் அறி வித்தலோடு ஆறைம் மூன்றும் 
இரவுக் குறியிவை என்றிசி னோரே . திருக்கோவை 

மு . வீ . கள .19 
வேந்தன் இருட்குறி வேண்டலும் சேடி 
ஆய்ந்த வழியினது அருமை கூறலும் 
வேந்தன் வழியினது எளிமை விளம்பலும் 
வேந்தன் நாட்டு அணியியல் பாங்கி வீனாதலும் 
அவள் நாட்டு அணியியல் அண்ணல் வினாதலும் 
பாங்கி தன் நாட்டு அணியியல் பகர்தலும் 
கோற்றொடிக்கு இறைவன் குறி அறி வுறுத்தலும் 
மாற்றம் நேராது அவள் மனத்தொடு கிளத்தலும் 
திருந்திழை பாங்கியொடு திருந்தி உரைத்தலும் 
பொருந்தியது இகுளை புரவலற்கு உணர்த்தலும் 
தான் குறி யிடைநிறீஇத் தாய் துயில் அறிதலும் 


4 


55 


434 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


மான் தனக்கு இறைவன் வரவு அறி வித்தலும் 
கொண்டு இடம் சேறலும் குறி உய்த்து அகறலும் 
மண்டமர்க் கடந்தோன் வந்து எதிர்ப் படுதலும் 
இறைமகள் ஆற்றினது அருமைநினைந்து இரங்கலும் 
இறைவன் தேற்றலும் எய்தலும் புகழ்தலும் 
குலமகள் இறைவனைக் குறிவிலக் கலும் அவன் 
மெல்லியல் மடந்தையை இல்வயின் விடுத்தலும் 
காரிகைக்கு இகுளை கையுறை காட்டலும் 
இறைவியை இதளை இல்கொண்டு ஏகலும் 
இறைவனை இகுளை வரவு விலக்கலும் 
இறைமகன் மயங்கலும் இன்னவள் துயர் நிலை 
செப்பி விடுத்தலும் திருநுதல் புணர்ந்தவன் 
நீங்கலும் என்ன நிகழ்த்துமூ வொன்பதும் 
ஈங்கு இனிது உணர்த்தும் இரவுக்குறி விரியே . 


மா . அ . 50 


5 


காதல் மிகவின் வாய்விடு கிளவியும் 
தோழி சிறைப்புறத்து ஏகிடு கிளவியும் 
செறிப்பு அறி வுறுத்தலும் சூள் என நினைத்தலும் 
இறப்ப நுவறலும் இருள்வர வேண்டலும் 
மறுத்தலும் நேர்தலும் குறியிடம் வகுத்தலும் 
நயப்ப மொழிதலும் அவன் வரவு உணர்த்தலும் 
குறித்துழி உய்த்தலும் பெயர்ச்சியொடு அல்குறிச் 
சிறைப்புற மாகச் செப்பலும் நோதலும் 
இறைப்புறம் ஆகிய இரவுக்குறி விரியே . 


த.நெ.வி 18 


இறையோன் இருட்குறிவேண்டல் : 
மருந்து நம் அல்லல் பிறவிப் பிணிக்கு அம் பலத்து அமிர்தாய் 
இருந்தனர் குன்றில் நின்று எங்கும் அருவிசென்று ஏர்திகழப் 
பொருந்தின மேகம் புதைந்து இருள் தூங்கும் புனை இறும்பில் 
விருந்தினன் யான் நுங்கள் சீறூர் அதனுக்கு வெள்வளையே . 


திரு 148 


எனவும் . 


அகத்திணையியல் நூற்பா எண் 145 

435 
( வெள்வளையாய் ! நம் பிறவிப்பிணிக்கு மருந்தாய் அம் 
பலத்தில் அமிர்தாமவன் சிவபெருமான் . அவன் குன்றி 
லிருந்து விழும் அருவிகள் அழகு திகழுமாறு 

மேகம் 
பொதிந்து இருள் செறிந்த குறுங்காட்டில்உள்ள உங்கள் . 
சீறாருக்கு யான் விருந்தினனாக வந்துள்ளேன் . ) 


பாங்கி நெறியினது அருமைகூறல் : 
விசும்பினுக்கு ஏணி நெறி அன்னசின்னெறி மேல்மழைதூங்கு 
அசும்பினில் துன்னி அளை நுழைந் தால் ஒக்கும் ஐய மெய்யே 
இசும்பினில் சிந்தைக்கும் ஏறற்கு அரிதுாழில் அம்பலத்துப் 
பசும்பனிக் கோடு மிலைந்தான் மலையத்துவம் வாழ்பதியே . 


திரு . 149 


( இசும்பு - ஏற்று இழிவு] 
எனவும் , 

[ பிறைசூடி அம்பலத்தாடும் பெருமானுடைய மலைய 
மலையைச்சார்ந்த எம்வாழ்பதி , விசும்பில் கிடந்தது ஓர் 
ஏணி நெறிபோலும் சிறுநெறிமேல் மழை இடையறாது 
நிற்றலான் இடை இடை உண்டாகும் சிறு திவலைகளோடு 
பொருந்தி ஏறுமிடத்துக் குறுகியிருப்பதனால் குகையில் 
நுழைந்து செல்வதை ஒத்திருப்பதோடு , வழுக்குதலினாலும் 
ஏற்றிழீவுகளாலும் மனத்தாலும் ஏறுதற்கு அரிதாயிருக்கும் . ) 


தலைவன் நெறியினது எளிமை கூறல் : 


அரவுக்கு மெல்லியல் சாயல்உள் ளேஉண்டு அறஇருண்ட 
இரவுக்கு இனிய திருமுகம் தோன்றும் எடுத்த வெண்ணெய்க் 
கரவுக் கடியுண்ட மால்கரு மாணிக்கன் கப்பல் அன்னாய் 
உருமுக்கு நீதந்த காமவெந் தீ உண்டுஎன் உள்ளத்திலே . 

கப்பல்-145 
எனவும் , 

( வெண்ணெயைத் திருடியுண்ட திருமாலின் அவதார 
மான கருமாணிக்கனுடைய கப்பல் என்ற ஊரை ஒத்த 
இயற்கை அழகு உடையாய் ! வழியிடைப் பாம்புகளை ஓட்ட 


( 35 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் : 


மயில் போன்ற சாயலை உடைய தலைவி என் உள்ளே உள் 
ளாள் ; மிக இருண்ட இருட்டைப் போக்கத் தலைவியின் ஒளி 
முகம் எனக்கு உருவெளியாகக் காட்சி வழங்கும் ; இடியைத் 
தடுக்க அவள் தந்த காமத்தீ என் உள்ளத்தில் உண்டு ; 
ஆதலின் இவ்விரவிடை இந்நெறிக்கண் வருதல் எனக்கு 
எளிதே . ] 


பாங்கி அவன் நாட்டு அணியியல் வினாதல் : 


வரை அன்று ஒருகால் இருகால் வளைய நிமிர்த்துவட்கார் 
நிரை அன்று அனல்எழஎய்து நின்றோன் தில்லை அன்ன நின்ஊர் 
வீரைஎன்ன மென் நிழல் என்ன வெறுயுறு தாது இவர்போது 
உரைஎன்ன வோசிலம் பா நலம் பாவீ ஒளிர்வனவே . 

திரு , 152 
எனவும் , 


( சிலம்பா ! மேருவை வளைத்துத் திரிபுரத்தை அழித்த 
சிவபெருமானின் தில்லையை ஒத்த உன்ஊரினர் பூசும் நறு 
மணப்பொருள் யாது ? அவர்கள் தங்கி விளையாடும் நிழல் 
யாது ? அவர்கள் அணிந்து வனப்புக்கொள்ளும் நறுமண 
மலர்கள் தாம் யாவை ? ] 


தலைமகன் அவள் நாட்டு அணியியல் வினாதல் : 


செம்மலர் ஆயிரம் தூஉய்க்கரு மால் திருக் கண் அணியும் 
மொய்ம்மலர் ஈங்கழல் அம்பலத்தோன் மன்னும் தென்மலையத்து 
எம்மலர்சூடி நின்று எச்சாந்து அணிந்து என்ன நன்னிழல்வாய் 
அம்மலர் வாள்கண் நல் லாய் எல்லி வாய் நுமர் ஆடுவதே . 


திரு . 153 


எனவும் , 


[ மலரும் வாளும் போன்ற கண்ணாய் ! ஆயிரம் 
தாமரைகளைத் தூவி அருச்சித்து இறுதியில் தன் கண்ணையும் 
இடந்து திருமால் அருச்சிக்கும் திருவடிகளை 


டைய 


அகத்திணையியல் - நூற்பா எண் 145 


437 


அம்பலத்தோன் பொருந்திய தென் மலையத்திலே , இரவில் 
நுமர் எம்மலர் சூடி எச்சாந்து அணிந்து எந்த மரத்தின் 
நிழலிலே ஆடுவர் ? கூறுவாயாக என்று . தோழி வினாவிய 
வினாவின் உட்கருத்தை உணர்ந்த தலைவன் அவளை நோக்கி 
அவள் நாடு பற்றி வினவியவாறு ) 

அவற்குத் தன் நாட்டு அணியியல் பாங்கி சாற்றல் : 
பனைவளர்கைம்மாப்படாத்து அம்பலத்தரன்பாதம்வீண்ணோர் 
புனைவளர் சாரல் பொதியின் மலைப்பொலி சந்து அணிந்து 
கனவளர் காவிகள் சூடிப்பைந் தோகை துயில்பயிலும் 
சினை வளர்வேங்கைகள் யாங்கள் நின்று ஆடும் செழும்பொழிலே . 


திரு . 154 


எனவும் ,, 


( யானைத்தோலைப் போர்த்த சிவபெருமான் திருவடி 
களைத் தேவர்கள் போற்றும் பக்கத்தைஉடைய பொதியமலைச் 
சந்தனத்தை அணிந்து , குவளைப்பூக்களைச்சூடி , மயில்கள் 
துயிலும் கிளைகளையுடைய வேங்கைமரச் சோலையே யாங்கள் 
ஆடும் இடமாகும் . ] 


பாங்கி இறைவிக்கு இறையோன் குறை அறிவுறுத்தல் : 


மோட்டு அம் கதிர்முலை பங்குடைத் தில்லை முன் னோன்கழற்கே 
கோட்டம் தருநம் குருமுடி வெற்பன் மழைகுழுமி 
நாட்டம் புதைத்தன்ன நள்ளிருள் நாகம் நடுங்கச்சிங்கம் 
வேட்டம் திரிசரி வாய்வரு வான் சொல்லும் மெல்லியலே . 


திரு . 156 


எனவும் , 


( தலைவியே ! பார்வதிபங்கனாகிய சிவபெருமான் திரு 
வடியே பணிந்து வணங்கும் தலையினை உடைய நம் தலைவன் , 
மேகங்கள் கூடுதலால் கண் ஒளி பயன்படாத செறிந்த இரு 
ளில் , 

யானைகள் நடுங்கச் சிங்கம் வேட்டைக்குத்திரியும் 
மலைப்பகுதியின் வழியே இரவுக்குறிக்கு வருவதாகக் கூறு 
கிறான் . ) 


438 இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் 

நேராது இறைவி நெஞ்சொடு கிளத்தல் : 
செழுங்கார் முழவு அதிர் சிற்றம் பலத்துப் பெருந்திருமால் 
கொழுங்கான் மலரிடக் கூத்தயர் வோன்கழல் ஏத்தலர்போல் 
முழங்குஆர் அரிமுாண் வாரணம் வேட்டைசெய் மொய்இருள்வாய் 
வழங்கா அதரின் வழங்குான்று மோ இன்று எம் வள்ளலையே . 


திரு . 157 


எனவும் , 

[ மேகம்போல முழவு ஒலிக்கும் சிற்றம்பலத்தில் திருமால் 
மலர் இட்டு அருச்சிக்கும்படி கூத்தாடும் சிவபெருமான் கழல் 
களை வழிபடா தவர்போலச் சிங்கம் யானைகளை வேட்டை 
யாடும் இருள் செறிந்த மக்கள் போக்குவரத்து அற்ற வழியிலே 
நம்வள்ளலை ‘ வருக என்றுகூற நம்மனம் இசையுமா ? ] 

நேரிழை , பாங்கியொடு நேர்ந்து உரைத்தல் : 
ஓங்கும் ஒருவிடம் உண்டு.அம் பலத்துடம்பர் உய்ய அன்று 
தாங்கும் ஒருவன் தடவரை வாய்த்தழங் கும் அருவி 
வீங்கும் சுனைப்புனல்வீழ்ந்து அன்று அழுங்கப்பிடித்து எடுத்து 
வாங்கு மவர்க்கு அறி யேனசிறி யேன் சொல்லும் வாசகமே . 

( திரு . 158 ) 
எனவும் , 

( ஆலகாலவிடத்தை உண்டு அம்பலத்துத் தேவர் உய் 
யத் தாங்கும் சிவபெருமானுடைய மலையிலே அருவியால் 
நிறைந்த புனலை உடைய சுனையில் விழுந்து நாம் தடுமாறிய 
போது நம்மை எடுத்துக்காத்த தலைவனுக்கு யான் என்ன 
விடை கூறுவது ? என்று அறியாது தடுமாறுகிறேன் . ) 

நேர்ந்தமை பாங்கி நெடுந்தகைக்கு உரைத்தல் : 


ஏனல் பசுங்கதிர் என்றூழ்க்கு அழிய எழிலிஉன்னிக் 
கானக் குறவர்கள் கம்பலை செய்யும் வம்பு ஆர்சிலம்பா 
யானிற்றையாமத்து நின் அருள் மேல் நிற்கல் உற்றுச்சென்றேன் 
தேன் நக்க கொன்றையன் தில்லை உறார் செல்லும் செல்லல்களே . 
எனவும், 


( திரு . 159 ) 


அகத்திணையியல் நூற்பா எண் 145 


439 


[ வெப்பம் தாங்காது தினைப்பயிர் கருகிற்றாகக் குறவர் 
கள் மழையை வேண்டித் தெய்வத்தை வழிபட்டு ஒலி செய்யும் 
மலை நாடனே ! யான் இன்று இரவில் நினக்கு இருட்குறி 
வேண்டித் தலைவியிடம் சென்று சிவபெருமானுடைய தில் 
லையை அடையா தவர் அடையும் துன்பங்களை ஒத்த இன்ன 
லுடன் அவள் இசைவைப் பெற்றுள்ளேன் .] 


பாங்கி தலைமகனைக் 
குறியிடத்து நிறுத்திவந்து தாய் துயில் அறிதல் : 


கூடார் அரண் எரி கூடக் கொடுஞ்சிலை கொண்ட அண்டன் 
சேடு ஆர் மதில் மல்லல் தில்லை அன் னாய்சிறு கண்பெருவெண் 
கோடு ஆர் கரிகுரு மாமணி ஊசலைக் கோப்பு அழித்துத் 
தோடு ஆர் மதுமலர் நாகத்தை நூக்கும் நம் சூழ்பொழிற்கே. 


திரு . 161 


எனவும் , 


2.டைய 


( திரிபுரத்தை எறித்த அரனுடைய மேதக்க மதில்களை 

வளமான தில்லை அன்னாய் ! யானை ஒன்று நம் 
ஊசலை அழித்து நம் சோலையில் பூச்கள் மிக்க நாகமரத்தை 
ஒடிக்கின்றது ) 


பாங்கி தலைவிக்குத் தலைவன் வரவு அறிவுறுத்தல் : 


முன்னும் ஒருவர் இரும்பொழில் மூன்றிற்கும் முற்றும் இற்றால் 
பின்னும் ஒருவர்சிற் றம்பலத் தார் தரும் பேரருள் போல் 
துன்னும் ஓர் இன்பம் மென் தோகைதம் தோகைக்குச் சொல்லுவபோல் 
மன்னும் அரவத்த வாய்த்துயில் பேரும் மயில் இனமே . 


திரு . 160 


எனவும் , 

[ உ.லகத் தோற்றத்தின் முன்னும் உலகங்களின் அழி 
வின் பின்னும் தாம் ஒருவராய் இருக்கும் சிவபெருமானுடைய 
பேரருள் போலத் தமக்கு ஏற்பட்ட இன்பத்தை ஆண்மயில் 
கள் தம்பெடைகளுக்குச் சொல்லுவன போலத் துயில்இன்றி 
ஒலித்துக்கொண்டிருக்கின்றன . ) 


440 

இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 
பாங்கி தலைவியைக் குறியிடத்துக் கொண்டுசேறல் : 
விண்ணுக்கு மேல்வியன் பாதலக் கீழ்விரி நீர் உடுத்த 
மண்ணுக்கு நாப்பண் நயந்து தென் தில்லை நின்றோன் மிடற்றின் 
வண்ணக் குவளை மலர்கின் றனசின வாள் மிளிர் நின் 
கண் ஒக்கு மேல் கண்டு காண்வண்டு வாழும் கருங்குழலே . 
எனவும் , 


திரு . 162 


[ கருங்குழலே! விண்ணுக்கு மேலாகவும் பாதலத்துக்கும் 
கீழாகவும் உலகின் நடுவிலும் விரும்பித் தில்லையில் நிற்கும் 
சிவபெருமான் நீலகண்டத்தைப் போல மலர்ந்துள்ள குவளைப் 
பூக்கள் நின்கண்களை ஒத்துள்ளனவா ? என்பதனைக் கண்டு 
ஒப்பிட வந்து காண்பாயாக ) 

பாங்கி தலைவியைக் குறியிடத்து உய்த்து நீங்கல் : 
நந்தீ வரம் என்னும் நாரணன் நாள்மலர்க் கண்ணிற்குஎஃகம் 
தந்துஈ வரன்புலி யூர் அனை யாய்தடங் கண்கடந்த 
இந்தீ வரம் இவை காண் நின் இருள்சேர் குழற்தாழில்சேர் 
சந்துஈ வரமுறி யும்வெறி வீயும் தருகுவனே . 
எனவும் , 

[ சிவபெருமானே ! வரம் தருக என்று திருமால் தன் 
கண் இடந்து அருச்சிக்க அதற்குச் சக்கரம் 
சிவபெருமானுடைய புலியூர் அனையாய் ! உன் கண் அழகை 
ஒத்த அழகுடைய நீலமலர்கள் இவை ; உன் கூந்தலுக்கு 
ஏற்ற சந்தனத்தளிர்களையும் நறுமணம் மிக்க மலர்களையும் 
சென்று கொய்து மீள்வேன் . ] 


திரு . 163 


வழங்கிய 


தலைவன் தலைவியைக் குறியிடத்து எதிர்ப்படுதல் : 
காமரை வென்றகண் ணோன் தில்லைப் பல்கதி ரோன் அடைத்த 
தாமரை இல்லின் இதழ்க்கத வம்திறந் தோ தமியே 
பாம் அரை மேகலை பற்றிச் சிலம்பு ஒதுக் கிப்பையவே 
நாம் அரை யாமத்து என் னோவந்து வைகி நயந்ததுவே . 
எனவும் , 


திரு . 164 


அகத்திணையியல் - நூற்பா எண் 145 

441 
[ மன்மதனை அழித்த சிவபெருமான் தில்லையிலே சூரியன் 
அடைத்த உம் இல்லாகிய தாமரையின் கதவுகளைச் சூரியனே 
திறப்பதன் முன் நீங்களே திறந்துகொண்டு வந்துவிட் 
டீர்களா ? மேகலையை ஒலியாமல் பிடித்துக்கொண்டு சிலம்பு 
களை அசையாதபடி மேலே கடுக்கி அஞ்சத்தக்க அரையாமத் 
தில் ஈண்டுவந்து தங்கி விரும்பியது யாதோ ? கூறுவீராக .] 
[ நாம் முன்னிலையைத் தன்மையாகக் கூறியது . ] 


தலைவீ ஆற்றினது அருமை நினைந்து இரங்கல் : 


பெயல்கால் மறைத்தலின் விசும்புகா ணலரே 
நீர்பரந்து ஒழுகலின் நிலம்கா ணலரே 
எல்லை சேறலின் இருள் பெரிது பட்டன்று 
பல்லோர் துஞ்சும் பால் நாள் கங்குல் 
யாங்குவந் தனையோ ஓங்கல் வெற்ப 
வேங்கை கமழும் எம் சிறுகுடி 
யாங்கு அறிந் தனையோ நோகோ யானே . 


குறுந். 355 


எனவும் , 

( வெற்ப ! மழையால் வானமும் புலப்படவில்லை . நீர் 
ஓடுவதால் தரையும் புலனாகாது . கதிரவன் மறைந்ததால் 
இருளும் மிகுதியும் பரவிவிட்டது . பலரும் உறங்கும் இப் 
பாதி இரவு இருட்டில் நீ எவ்வாறு நடந்துவந்தாய் ? வேங்கை 
மணக்கும் எம் ஊரை எவ்வாறு அறிந்தாய் ? நீ பட்டுள்ள 
துன்பத்தை நினைத்து யான் வருந்துகிறேன் . ) 


புரவலன் தேற்றல் : 


மேகம் சிறந்த குழல் நிழல் ஓடிய வேல்நெடுங்கண் 
மாகம் சிறந்த மதிநுத லாய்மல்கும் அல்குலுக்கும் 


55 


442 

இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் 
ஆகம் செறிந்த முலைக்கும் முன் தோற்ற அடல்எயிற்று 
நாகங்கள் என்னை நலிவுசெய் யாஉம்கண் அன்பன் என்றே . 

அம்பி . 207 
எனவும் , 


( மேகம் போன்ற கூந்தலையும் , ஒளி வீசும் வேற்கண் 
களையும் பிறைபோன்ற நெற்றியையும் உடையாய் ! உன் 
அல்குல் வனப்பிற்குத் தோற்ற பாம்புகளும் நகில்வனப்பிற் 
குத் தோற்ற கொம்புகளை உடைய யானைகளும் . 
உன் அன்பன் என்று கொண்டு துன்புறுத்தமாட்டா .) 


என்னை 


புணர்தல் : 


தம்மில் இருந்து தமதுபாத்து உண்டற்றால் 
அம்மா அரிவை முயக்கு . 


குறள் , 1107 


எனவும் வரும். 


அரிஆர் மதர்விழி ஆலம் அன் னீர்சொல் அமுதம் அன்னீர் 
புரிஆர் தளை அவிழ் பூமலர்க் காவில் புணர்ந்து இங்ஙனே 
தரியாத அன்பு தயங்க முயங்குந் தகைபகலும் 
பிரியாமல் இங்குஎவர்க் கும்தெரி யாவிஞ்சை பெற்றிலமே . 


அம்பி . 208 


இதுவும் அது. 

(தம் இல்லத்தில் இருந்துகொண்டு தாம் ஈட்டிய 
பொருள்களைப் பிறருக்கும் பகுத்துக்கொடுத்து உண்டாற் 
போன்ற இன்பம் தரும் , தலைவியைத் தழுவுதல் என்பது . 


விழியால் நஞ்சத்தை ஒப்பாய் ! சொல்லால் அமுதத்தை 
ஒப்பாய் ! பூமலர்க்கா வீல் , இவ்வாறு பிரிவாற்றாமை தரும் 
அன்புசிறக்க , இவ்விரவு போன்று பகலும் தழுவிக்கொண்டு 
இருப்பதற்கு , ஒருவர் கண்ணுக்கும் நாம் புலப்படாது இருப் 
பதற்கு உரிய மாய வித்தையைக் கற்கவில்லையே ! என்று 
வருந்துகிறேன் . ] 


443 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 145 


புகழ்தல் : 


அழுந்தேன் நாகத்து யான் என்று இருப்பவந்து கண்டு கொண்ட 
செழுந்தேன் திகழ்பொழில் தில்லைப் புறவில் செறு அகத்த 
கொழுந்தேன் மலர்வாய்க் குமுதம் இவள்யான் குழுஉச் சுடர் கொண்டு 
எழுந்து ஆங்கு அதுமலர்த் தும்உயர் வானத்து இளமதியே . 


திரு . 166 


எனவும் , 


( யான் நரகத்துன்பத்தில் அழுந்தாதபடி என்னை வந்து 
ஆட்கொண்ட செழுந்தேனாகிய சிவபெருமானது தில்லையை 
அடுத்த காட்டில் தேன் வெளிப்படும் குமுத மலர் இவள் . 
நான் நிறமான கிரணங்களைக்கொண்டு அதனை மலர்த்தும் 
வான் அகத்து இளமதியம் ஆவேன் . ] 


தலைவீ தலைவனைக் குறிவிலக்கல் : 


மூரல் கதிர்முத்த வார்முலை ஆவியின் மூழ்க நனி 
வாரற்க நீதஞ்சை வாணன்வெற் பாவய மாவழங்கும் 
வேரல் கடிய கவலையி னூடு வெயிலவற்கும் 
சாரற்கு அருமைய தாய் இருள் கூரும் நம் சாரலிலே . 

தஞ்சை . 182 


எனவும் , 


( தஞ்சை வாணன் வெற்பா ! முத்துமாலை அணிந்த 
நகில்களாகிய குளத்தில் முழுக , புலி முதலியன வழங்கும் மூங் 
கில் வளர்ந்துள்ள பிளவுபட்ட வழிகளின் ஊடே, கதிரவனும் 
நுழைகல்லா இருள் மிக்க நம் மலைச்சரிவில் நீ வாரற்க . ) 


தலைவன் தலைவியை இல்வயின் விடுத்தல் 


3 


சுரும்புஉறு நீலம் கொய் யல்தமி நின்று துயில்பயின்மோ 
அரும்பெறல் தோழியோடு ஆயத்து நாப்பண் அமரர் ஒன்னார் 


444 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


இரும்புஉறுமாமதிள் பொன் இஞ்சி வெள்ளிப்புரிசை அன்று ஓர் 
துரும்புறச்செற்றகொற்றத்து எம்பிரான் தில்லைசூழ்பொழிற்கே. 


திரு . 167 


எனவும் , 


( திரிபுர அசுரர்களின் பொன் வெள்ளி இரும்பு மதில்களை 
அழித்த வெற்றியை உடைய சிவபெருமானது தில்லையைச் 
சூழ்ந்த பொழிற்கண் தனியே நின்று நீலப்பூக்களைக் கொய்து 
கொண்டு இராதே . உன் பெறற்கரிய தோழியோடு சென்று 
தோழியர் கூட்டத்திடையே உறக்கம் கொள்வாயாக .) 


பாங்கி இறைவியை எய்திக் கையுறை காட்டல் : 


செஞ்சேல் பொருகுழை சேர்க்கும் குவளையும் தேன் இரங்கும் 
மஞ்சு ஏர் குழற்கு அணி மவ்வலும் கொய்தனன் வந்தனன் முன் 
அஞ்சேல் அரிவை அஞ் சேல் அடி யேன்விட்டு அகன்றதற்கு 
நெஞ்சே பட்டது நீஏது பின்னை நினைத்தனையே . 

அம்பி . 211 
எனவும் , 


[ அரிவை ! காதுகளில் செருகும் குவளைப்பூக்களையும் 
வண்டுகள் ஒலிக்கும் கார்மேகம்போன்ற கூந்தலுக்கு அணி 
யத் தக்க முல்லைப்பூக்களையும் யான் கொய்து வந்துள்ளேன் . 
உன்னைத் தனியே விட்டுப்போனதற்கு என் நெஞ்சு மிகவும் 
துன்பப்பட்டது . நீ யாது நினைத்தாயோ ? அஞ்சாதே ] 


பாங்கி தலைவியை இல்கொண்டு ஏகல் : 


புழைக்கால் நறுங்கு வளைச்செவ்விப் போதும் புயல் அகன்ற 
குழற்கான மவ்வலும் கொய் தனம் ஆயின் கொடிய அன்னை 
அழல்கால் விழிதுயில் நீத்துஉண ராமுன் அடைகுவம்யாம் 
கழல்கால் மதன்கணை போல்விழி யார் தம் கடிமனைக்கே . 


அம்பி . 212 


எனவும் , 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 145 445 
( துளையுள்ள தண்டுகளை உடைய குவளைப்பூக்களும் 
கூந்தலுக்கு ஆன முல்லைப்பூக்களும் கொய்து வீட்டோம் ஆத 
லின் அன்னையின் தீக்கண்கள் உறக்கம் நீங்காமுன் மலர்விழி 
யார் காவல் புரியும் நம் கடிமனையைச் சென்று அடைந்து 
விடுவோம் ) 


பாங்கி தலைவனை வரவு விலக்கல் : 


நற்பகல் சோமன் எரிதரு நாட்டத்தான் தில்லை அன்ன 
வில்பகைத்து ஓங்கும் புருவத்து இவளின்மெய் யேஎளிதே 
வெற்பகச்சோலையின் வேய்வளர் தீச்சென்றுவிண்ணின் நின்ற 
கற்பகச் சோலை கதுவும்கல் நாடஇக் கல் அதரே . 


திரு . 108 


எனவும் , 


[ மலையிடைச் சோலையில் உண்டான மூங்கிலில் பிறந்து 
வளரும் தீ வானிலுள்ள கற்பகச்சோலையைச் சென்று பற்றும் 
கல் நாடனே ! சூரியன் , சந்திரன் , அக்கினி என்ற முத்தேவ 
ரையும் முக்கண்களாக உடைய சிவபெருமானின் தில்லையை 
அன்ன , வில்போன்ற புருவமுடைய இவள்பொருட்டாக , 
இக்கல்வழி உனக்கு எளிதாம் ஆயினும் , இனித்தொடர்ந்து 
நீ வரற்பாலை அல்லை . ) 


தலைமகன் மயங்கல் : 


பைவாய் அரவு அரை அம்பலத்து எம்பரன் பைங்கயிலைச் 
செவ்வாய்க் கருங்கண் பெரும்பணைத் தோள்சிற் றிடைச்கொடியை 
மொய்வார் கமலத்தின் முற்றிழை இன்று என்முன் னைத்தவத்தால் 
இவ்வாறு இருக்கும் என்றே நிற்பது என்றும் என் இன் உயிரே . 

திரு 169 
எனவும் , 


[ அரவை அணிந்த இடையை உடைய சிவபெருமானு 
டைய கயிலையில்உள்ள செவ்வாயினையும் கருங்கண் களையும் 
பெரிய மூங்கில் போன்ற தோள்களையும் சிறிய இடையையும் 


உடைய 


446 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

கொடிபோல்வாள் ஆகிய தாமரையில் வாழும் 
திருமகளாகிய இத்தலைவி என் முன் நல்வினையால் யான் 
எய்தலாம்வண்ணம் இன்று இவ்வாறு குறமகளாக இருப் 
பதைக் கருதியே என் உயிர் நிலைத்துள்ளது . இவளை யான் 
எவ்வாறு பிரிந்து வரையுந்துணை ஆற்றியிருத்தல் கூடும் . ? ] 


தோழி தலைமகள் துயர் கிளந்து விடுத்தல் ; 
இடிக்கொத்து ஒளிரும் இலங்கு எயிற்று ஆளி இபமருப்பை 
ஓடிக்கத் திரியும் உழுவை அஞ் சாரல் ஒருதனியே 
வடிக்கச் சுடர்வடி வேல்மன்ன நீசெல் வழிக்கு இரங்கும் 
கொடிக்குப் படர்கொம்பு கூடி நின் சாரல் குறித்த கொம்பே . 

அம்பி . 117 
எனவும் , 


உடைய 


[ வேலவ ! இடிபோல முழங்கும் ஒளிவீசும் பற்களை 
யாளிகள் 

யானைகளின் மருப்புக்களை ஒடிப்பதற்கு 
அவற்றைத் தேடித் திரியும் சாரலிலே நீ திரும்பிப்போம் வழி 
கருதி வருந்தும் தலைவியது துயர் நீங்க , நீ உன் ஊர் சேர்ந்த 
வுடன் உன் ஊதுகொம்பினை ஊதி ஏ தமின்றிச் சேர்ந்ததைக் 
குறிப்பிடுவாயாக .] 


திருமகள் புணர்ந்தவன் சேறல் : 


இருங்குன்று அன்னமதில் எம்பதிக்கு ஏகல் எளிது செம்மை 
தரும்குங்குமமுலைத்தையல் நல்லாய்தஞ்சைவாணன்வெற்பில் 
கருங்குஞ் சர இனம் வெண்சிங்க ஏறு அஞ்சும் கங்குலில் எம் 
மருங்கும் சுடர்வீளக் காம்மட வார்குழை மாணிக்கமே . 


தஞ்சை 189 


எனவும் வரும் . 


[ குங்கும முலைத்தோழியே ! தஞ்சைவாணன் மலையிலே 
யானைகள் ஆண்சிங்கத்திற்கு அஞ்சும் இரவிலே , எனக்கு 
உருவெளியாகக் காட்சி வழங்கும் தலைவி அணிந்துள்ள 


447 


அகத்திணையியல் - நூற்பாஎண் - 145 
குழையில் உள்ள மணிகள் நல்ல வெளிச்சத்தை எனக்கு 
நாற்புறமும் வழங்கும் ஆதலின் , மலைபோன்ற மதில்களை 
உடைய எம் ஊருக்குச் செல்லுதல் எனக்கு மிகாளிய செயலே . ) 


உரையிற் கோடலால் , தலைமகன் நெறியினது எளிமை 
கூறலின் பின் பாங்கி இரவுக்குறிக்கு உடன்படலும் , நேராது 
இறைவி நெஞ்சொடு கிளத்தலின் பின் பாங்கி இரவுக்குறி 
ஏற்பித்தலும் , தலைவியைக் குறியிடத்து எதிர்ப்படுதலின் 
பின் சார்தல் பயனாகப் புகழ்தலும் வரப்பெறும் . 


. 


பாங்கி இரவுக்குறிக்கு உடன்படல் : 
கூளி நிறைக்க நின்று அம்பலத் தாடி குரைகழற்கீழ்த் 
தூளி நிறைத்த சுடர்முடி யோய் இவள் தோள் நசையால் 
ஆளி நிறைத்து அடல் ஆனைகள் தேரும் இரவின்வந்து 
மீளி உரைத்தி விளையேன் உரைப்பது என் மெல்லியற்கே . 


திரு . 151 


எனவும் , 

( கூத்தின் சுவையால் பேய்களும் போகாது நிறைந்து 
நிற்க அம்பலத்து ஆடுவான் திருவடிக்கண் உண்டாகிய 
தூளிபடிந்த சுடர்முடியோய் ! ஆளிகள் வரிசையாகக் கூடி 
யானைகளைத் தேடும் இரவின்கண் வந்து மீளுதலைச் சொல் 
கின்றாய் ! யான் தலைவியிடம் இதனுக்கு உடன்படுவாய் 
என்பேனோ ? உடன்படாது ஒழிவாய் என்பேனோ ? ] 


பாங்கி இரவுக்குறி ஏற்பித்தல் : 


மலவன் நரம்பையை மாற்றி அம் மால் முதல் வானர்க்கு அப்பால் 
செல அன்பர்க்கு ஓகரும் சிவன் தில்லைக் கானலில் சீர்ப்பெடையோடு 
லவன் பயில்வது கண்டு அஞர் கூர்ந்து அயில் வேல் உரவோன் 
செல அந்தி வாய்க்கண் டனன் என்ன தாம்கொல்மன் சேர்துயிலே . 

திரு . 155 
எனவும் , 


448 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

( மும்மலங்களுக்கு இருப்பிடமான உடல் எடுக்கும் பிறப் 
பைப் போக்கித் திருமால் முதலானவருக்கும் மேம்பட இருக் 
கும் வாய்ப்பை அடியாருக்குத் தரும் சிவபெருமானுடைய 
தில்லையை அடுத்த கடற்கரைச்சோலையிலே , பெடையோடு 
ஆண் நண்டு மகிழ்ந்து கூடுவதுகண்டு மனம் வருந்தி , வேல் 
ஏந்திய நம் தலைவன் சென்றதை மாலையில் கண்டேன் . 
இன்று இரவு அவன் எவ்வாறு கண் உறங்குவானோ ? 
அறியேன் . ] 

சார்தல் பயனாகப் புகழ்தல் : 
அகிலின் புகைவிம்மி ஆய்மலர் வேய்ந்து அஞ் சனம் எழுதத் 
தகிலும் தனிவடம் பூட்டத் தகாள் சங் கரன்புலியூர் 
இகலு மவரில் 

தளரும்இத் தேம்பல் இடைஞெமியப் 
புகலும் மிக இங்ஙனே இறு மாக்கும் புணர்முலையே . 


திரு . 165 


எனவும் வரும் . 


[ அகிற்புகை ஊட்டி அழகிய மலர்களைச் சூட்டிக் கண் 
களுக்கு மை தீட்டத்தக்கவள் ஆயினும் , இடைக்குப் பார 
மாம் தகையில் ஒரு தனி வடத்தைக் கூட இத்தலைவிக்கு 
அணிவித்தல் கூடாது . அங்ஙனம் ஆகவும் , சிவபெருமானது 
புலியூரை மேம்பட்டது என்று உணராது அதனோடு மாறு 
படுவாரைப்போன்று , தளரா நின்ற இத்தேய்தலைஉடைய 
இடை நெரிந்து ஒடியப்புகினும் அதனை உணராது இப்புணர் 
முலைகள் மிகவும் விம்முகின்றன . இஃது யாதாய் முடியுமோ ? ) 

இவற்றுள் , இறையோன் இருட்குறி வேண்டலும் , நெறி 
யினது எளிமை கூறலும் , அவன் நாட்டு அணியியல் வினா 
தலும் , பாங்கி இறைவிக்கு இறையோன் குறை அறிவுறுத் 
தலும் ஆகிய நான்கும் வேண்டற்கும் , 

பாங்கி நெறியினது அருமை கூறலும் , இறைமகள் 
இறைவனைக் குறி விலக்கலும் , பாங்கி இறைவனை வரவு 
விலக்கலும் ஆகிய மூன்றும் மறுத்தற்கும் , 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 145 449 
பாங்கி அவன் நாட்டு அணியியல் வினாதலும் , அவற் 
குத் தன் நாட்டு அணியியல் சாற்றலும் , நேரிழை பாங்கி 
யொடு நேர்ந்து உரைத்தலும் ஆகிய மூன்றும் உடன்படற் 
கும் , 


தலைமகள் நேர்ந்தமை பாங்கி தலைமகற்கு உணர்த் 
தலும் , குறியிடை நிறீஇத் தாய்துயில் அறிதலும் , இறை 
விக்கு இறைவன் வரவு அறிவுறுத்தலும் , அவளைக்கொண்டு 
சேறலும் ஆகிய நான்கும் கூட்டற்கும் , 

தலைமகளை எதிர்ப்படுதலும் , தேற்றலும் , புணர்தலும் 
ஆகிய மூன்றும் கூடற்கும் , 


புகழ்தலும் , கையுறை காட்டலும் ஆகிய இரண்டும் 
பாராட்டற்கும் , தலைமகன் இறைவியை இல்வயின் விடுத் 
தலும் , பாங்கி தலைமகளை இல்கொண்டு ஏகலும் ஆகிய இரண் 
டும் பாங்கிற் கூட்டற்கும் , 


நேராது இறைவி நெஞ்சொடு கிளத்தலும் , தலைமகள் 
ஆற்றினது அருமை நினைந்து இரங்கலும் , பெருமகன் மயங் 
கலும் , தோழி தலைமகள் துயர் கிளந்து விடுத்தலும் ஆகிய 
நான்கும் மயங்கற்கும் , 


பாங்கி குறி உய்த்தலும் , திருமகட் புணர்ந்தவன் சேற 
லும் ஆகிய இரண்டும் நீங்கற்கும் உரியவாம் என்க . 

இவற்றுள் நேராது இறைவி நெஞ்சொடு கிளத்தலும் , 
பெருமகள் ஆற்றினது அருமை நினைந்து இரங்கலும் , இறை 
மகள் இறைவனைக் குறிவிலக்கலும் ஆகிய மூன்றும் வரைதல் 
வேட்கைக்கும் , பாங்கி நெறியினது அருமை கூறலும் , இறை 
வனை வரவு விலக்கலும் , தலைமகள் துயர்கிளந்து விடுத்தலும் 
ஆகிய மூன்றும் வரைவு கடாதற்கும் உரியவாமாறு உணர்க . 


145 


57 


450 


இலக்கண விளக்கம் 


பொருளதிகாரம் 


இரவுக்குறி இடையீட்டு வகை 


518 


அல்லகுறி வருந்தொழிற்கு அருமை என்றாங்கு 
எல்லுக்குறி இடையீடு இருவகைத்து ஆகும் . 


இது நிறுத்த முறையானே இரவுக்குறி இடையிட்டுவகை 
இத்துணைத்து என்கின்றது . 


( இ - ள் ) அல்லகுறியும் வருந்தொழிற்கு அருமையம் 
என இரண்டு வகையினை உடைத்து , இரவுக்குறி இடையீடு 
என்றவாறு . 


குறி அல்ல என்பது அல்லதறி என முன்பின்னாகத் 
தொக்கு நின்றது , கடைக்கண்போல . அதுதான் தலைமகனால் 
நிகழ்த்தப்படும் புள் எழுப்பல் முதலியன பிறிது ஒன்றான் 
நிகழ்த்தப்படுத்தலாம் என்றவாறு . 

146 


விளக்கம் 


கடைக்கண் என்பது கண்கடை என்பன கண்ணினது 
கடை என்ற பொருளில் முன்பின்னாகத் தொக்க தொகை ; 


இஃது அல்லகுறி என்பது ‘ குறி அல்ல என்பதன் 
முன்பின்னாகத்தொக்க அளவிற்கே எடுத்துக்காட்டு ஆகும் . 


ஒத்த நூற்பாக்கள் 


6 


இருவகைக் குறிபிழைப்பு ஆகிய இடத்தும் . 


தொ . பொ . 107 


வருந்தொழிற்கு அருமை வாயில் கூறினும் 
குறியின் ஒப்புமை மருடற் கண்ணும் 
தன் குறி தள்ளிய தெருளாக் காலை 
வந்தனன் பெயர்ந்த வறுங்களம் நோக்கித் 
தன் பிழைப் பாகத் தழீஇத் தேறலும் 
பொழுதும் ஆறும் புரைவது அன்மையின் 


அகத்திணையியல் 


- 


நூற்பா எண் 146,147 


451 


12 


. 


அழிவுதலை வந்த சிந்தைக் கண்ணும் . 

தொல் . பொ . 111 
* ஆற்றது தீமையும் அறிவுறு கலக்கமும் 
காப்பின் கடுமை கையற வரினும் 
களனும் பொழுதும் வரை நிலை விலக்கி . 
அல்லகுறிப் படுதலும் அவ்வயின் உரித்தே 
அவன் வரவு அறியும் குறிப்பி னான . இறை , அக . 17 
முழுதும் - 
* எல்லுக்குறி இடையீடு இருவகைத்து அவைதாம் 
அல்லகுறி வருந்தொழிற்கு அருமை என்று ஆகும் . 

மா . அ . 51 

146 


ந.அ. 159 


|| 


இரவுக்குறி இடையீட்டு விரி 


519 


8 


இறைவிக்கு இதளை இறைவரவு உணர்த்துழித் 
தான் குறி மருண்டமை தலைவி அவட்கு உணர்த்தலும் 
பாங்கி தலைவன் தீங்குஎடுத்து இயம்பலும் - 
புலந்து அவன் போதலும் புலர்ந்தபின் வறுங்களம் 
தலைவிகண்டு இரங்கலும் தன் துணைக்கு உரைத்தலும் 
தலைமகள் அவலம் பாங்கி தணித்தலும் 
இறைவன் மேல் பாங்கி குறிபிழைப்பு ஏற்றலும் 
இறைவிமேல் இறைவன் குறிபிழைப்பு ஏற்றலும் 
அவள் குறி மருண்டமை அவள் அவற்கு இயம்பலும் 
அவன் மொழிக்கொடுமை சென்று அவள் அவட்கியம்பலும் 10 
என்பிழைப்பு அன்று என இறைமகள் நோதலும் 11 
தாயும்12 நாயும் 13 ஊரும்துஞ்14 சாமையும் 
காவலர் கடுகலும் 15 நிலவுவெளிப் படுதலும் 18 
கூகை குழறலும் 1 7 கோழி குரல் காட்டலும் 19 
ஆகிய கிளவி அப்பதி னெட்டும் 
இரவுக் குறி இடை யீட்டது விரியே 


9 


452 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


இஃது இரவுக்குறி இடையீட்டுவிரி இத்துணைத்து என் 


கின்றது . 


( இ - ள் ) இறைவிக்கு இகுளை இறைவரவு உணர்த்துழித் 
தான்குறி மருண்டமை தலைவி அவட்கு உரைத்தல் முதலா 
கக் கோழி குரல் காட்டல் ஈறாகக் கிடந்த கிளவி பதினெட் 
டும் இரவுக்குறி இடையீட்டின் விரியாம் என்றவாறு . 


அநுவா தமுகத்தான் , ஈண்டும் இறைவிக்கு இகுளை 
இறைவரவு உணர்த்துதல் வரப்பெறும் . 


விளக்கம் 


- 


அநுவாதம் முன் கூறிய ஒன்றனையே பின் ஒரு பயன் 
நோக்கிக் கூறிக்கோடல் . 


1 தலைவிக்குத் தோழி தலைவன் இரவுக்குறிக்கண் வந் 
துள்ள செய்தியை உணர்த்தியவழித் தலைவி தான் மற் 
றொன்றைத் தலைவன் செய்த குறியாகக் கருதிச்சென்று 
அவனைக் காணாது வருந்தி மீண்ட செய்தியைச் சொல் 
லுதல் . 
2 பாங்கி தலைவி பொருந்த அறிந்துகொள்ள முடியாதபடி 
தலைவன் குறிப்புச் செய்த பொல்லாங்கை எடுத்துக் 
கூறுதல் , 


3 தலைவன் இரவுக்குறிக்கண் தலைவியைக் காணாது மனம் 

வாடி மீண்டு போதல் . 


4 பொழுது விடிந்தபின் தலைவி தலைவன் இல்லாத அவ் 

வீடத்தைக் கண்டு மனம் வருந்துதல் . 


5 தலைவி தன் துயரநிலையைத் தோழிக்கு உரைத்தல் . 


6 தோழி தலைவியின் துயரத்தை - ஆற்றுவித்தல் . 


அகத்திணையியல் - நூற்பா எண் 147 

453 
7 குறிப்புத் தவறியதைத் தோழி தலைவன் மேல் ஏற்றிக் 

கூறுதல் . 


8 தலைவன் குறிப்புத் தவறியதைத் தலைவிமேல் ஏற்றிக் 

கூறுதல் . 
9 தோழி , தலைவன் செய்த குறிப்பு என்று வேறொன்றைத் 
தவறாகக் கருதித் தலைவி இரவுக்குறிக்கண் வந்து மீண்ட 
செய்தியைச் சொல்லுதல் . 


10 தான் செய்த குறிப்பை அறிந்தும் தலைவி வரவில்லை 

என்று தலைவன் கூறிய கொடுஞ்சொல்லைப் பாங்கி 
தலைவிக்குக் கூறுதல் . 


11 தலைவீ - என் தவறு அன்றே என்று கூறி வருந்துதல் , 


12 தலைவன் இரவுக்குறிக்கண் வருங்கால் தாய் உறங்கா 

திருத்தல் - 


13 நாய் உறங்காது புதுவர்வரவு கண்டு குரைத்தல் . 


14 ஊர்மக்கள் உறங்காது விழித்து உரையாடிக் கொண்டி 

ருத்தல் . 
15 ஊர்க்காவலர் விரைந்து ஊரைச் சுற்றிக் காவல்செய்து 

வருதல் 


16 நிலவு வெளிப்பட்டுப் பகல் போல ஒளிவீசுதல் . 
17 கோட்டான் தலைவி வெளிவாராதவாறு அச்சம் தருதல் . 


18 வைகறைப் பொழுது வந்து விட்டது என்பதைக் கோழி 
கூவீத் தெரிவித்தல் , 

ஒத்த நூற்பாக்கள் 


முழுதும் 

- ந . அ . 160 , 161 , 162 . 
மான் விழிக்கு இகுளை மன்வரவு உணர்த்தலும் 


454 

இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் 
தான்குறி மருண்டமை தலைவி அவட்கு உணர்த்தலும் 
சேடி இறைவன் தீங்கு கிளத்தலும் 
ஊடி இறைவன் ஒழிதலும் ஒண்ணுதல் 
வறுங்களம் தன்னை வந்து கண்டு இரங்கலும் 
நறுந்துணர் அலர்க்குறி நாட்டம்உற்று இனையலும் 
உறுந்துயர் இதளைக்கு உரைத்தலும் உறுந்துயர் 
இகுளை தணித்தலும் இறைவன்மேல் இகுளை 
குறிபிழைப்பு ஏற்றலும் கோதைமேல் தலைவன் 
குறிபிழைப்பு ஏற்றலும் அவள் குறி மருண்டமை 
அவள் அவற்கு இயம்பலும் ஆயிடைப் பாங்கி 
கொற்றவன் கொடுமை குறித்தவட்கு உணர்த்தலும் 
என் பிழைப்பு அன்றென்று இறைவிநோ தலும் என 
ஆறிரண்டு உடன் ஒன்று அல்லகுறி விரியே . 

மா . அ . 52 
தாய்துஞ் சாமை ஊர்துஞ் சாமை 
தாய்துஞ் சாமை நகர காவலர் 
கடுகுதல் கங்குலின் உடுபதி உதித்தல் 
கூகை குறழல் குக்குடம் குரல்காட்டல் 
ஆகிய ஏழும் அல்லுக்குறிக்கு இறைவன் 
வருந்தொழிற்கு அருமை பொருந்துதற்கு உரிய . 

மா . அ. 53 ) 
இறைவிக்கு இகுளை இறைவரவு உணர்த்தல் : 
மின் அங்கு அலரும் சடைமுடி யோன் வியன் தில்லை அன்னாய் 
என் அங்கு அலமரல் எய்திய தோ எழில் முத்தம்தொத்திப் 
பொன் அங்கு அலர்புன்னைச் சேக்கையின் வாய்ப்புலம் புற்றுமுற்றும் 
அன்னம் புலரும் அளவும் துயிலாது அழுங்கினவே . திரு 172 
எனவும் , 

[ மின் ஒளிர் சடைமுடிச் சிவபெருமானின் தில்லை அன் 
னாய் ! முத்துப்போல் கொத்து அமைந்து பொன்போல் அல 
ரும் புன்னைமரக் கூடுகளில் தனிமைத்துயர் உற்று அன்னங் 
கள் முழுதும் பொழுது விடியும் அளவும் துயிலாது வருந் 
தின . அவை என்ன துன்பம் உற்றனவோ ] 


அகத்திணையியல்- நூற்பா எண் 147 455 
தான் குறி மருண்டமை தலைவி பாங்கிக்கு உணர்த்தல் : 


அணிகடல் தண்சேர்ப்பன் தேர்ப்பரிமாபூண்ட 
மணி அரவம் என்றெழுந்து போந்தேன் - கனிவிரும்பு 
புள் அரவம் கேட்டுப் பெயர்ந்தேன் அணியிழாய் 
உள்ளுடை நெஞ்சினேன் யான் . 

ஐந் . ஐம் . 50 
எனவும் , 


[ தோழி ! நெய்தல் நிலத் தலைவனின் தேரில் பூட்டப் 
பட்ட குதிரைகளின் மணி ஒளிபோலும் என்று கருதி இர 
வுக்குறிக்கண் சென்ற யான் , கனியை விரும்பும் பறவை 
களின் ஒலியையே கேட்டு மனம் உடைந்து மீண்டு வந்து 
வீட்டேன் . ) 


பாங்கி தலைவன் தீங்கு எடுத்து இயம்பல் : 


கொடுமுள் மடல்தாழைக் கூம்பு அழித்த வெண்பூ 
இடையுள் இழுது ஒப்பத் தோன்றிப் - புடை எல்லாம் 
தெய்வம் கமழும் தெளிகடல் தண்சேர்ப்பன் 
செய்தான் தெளியாக் குறி . 

ஐந் ஐம் . 49 
எனவும் , 


உடைய 


( கொழுவிய முட்களோடு கூடிய மடல்களை 
தாழையின் மலர்ந்த பூக்கள் தம் நடுவே வெண்ணெய் போல 
வழவழப்பான பொகுட்டுகள் தோன்றப்பெற்று நாற்புறமும் 
இனிய மணம் கமழும் நம் நெய்தல் நிலத் தலைவன் தெளிவில் 
லாதவாறு குறிப்புச் செய்துள்ளான் .] 


தலைவன் வந்து போதல் : 


நம்போல் எளியவர் இல்லைநெஞ் சேஇந்த நானிலத்தில் 
வம்புஓட வென்ற வனமுலை மாதற்கு மாளிகை இன்று 
அம்போ ருகம் என்று அறிந்தும்வம் போனை நீ அலைத்து 
வெம்போ தகம்திரி கங்குல் என் னோ இங்கு மேவியதே . 

அம்பி . 223 
எனவும் , 


456 இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 

(நெஞ்சே ! இவ்வுலகில் நம்போல் துன்பப்படப் பிறந்த 
வர் ஒருவரும் இல்லை . கச்சினைக் கடந்து பரந்த மென்முலைத் 
தலைவிக்குத் தாமரையே மாளிகை ஆதலின் , அஃது இரவில் 
திறந்து அவளை வெளிவிடாது என்பதை அறிந்தும் , வீணாக 
என்னைத் துன்புறுத்தி யானைகள் திரியும் இவ்விரவில் ஏன் 
இங்கு என்னைக் கொண்டுவந்தாய் ? ] 


வறுங்களம் தலைவிகண்டு இரங்கல் 


. 


நாம்வந்த வேற்கை நரபாலன் நாவலர் போய்வழுத்தும் 
தோம்வந்து அடர்வழித் தொண்டையர் கோன் கப்பல் சூழ்துறையில் 
தேம்வந்து அலர்புன்னை காள்கைதை காள் நெய்தல் சேர்ப்பர்கங்குல் 
தாம்வந் தனர்கொல் யான்வந்து போனபின் சாற்றுமினே . 

கப்பல் 171 
எனவும் , 


[ அஞ்சத்தக்க வேலைக் கையில் ஏந்தியவனும் புலவர்கள் 
மிகவும் புகழும் குற்றம் நீங்கப்பெற்ற 

குற்றம் நீங்கப்பெற்ற உண்மையான 
புகழுடைய மரபில் வந்தவனுமாகிய தொண்டைமானுடைய 
கப்பல் என்ற ஊரைச் சூழ்ந்த நீர்த்துறைக் கரையில் மலரும் 
புன்னைகளே ! தாழைகளே ! இரவில் யான்வந்து போயின 
பின் தலைவர் வந்தாரா ? என்ற செய்தியைச் சொல்லுங்கள் ] 


தலைவி பாங்கியொடு உரைத்தல் : 


வால் இங்கு அரிய வயங்கு இருள் யாமத்து வந்தனர்வேய் 
நாலும் சிலம்பர் நவமணி ஆழி நறவு உண்வண்டு 
முரலும்தளை அவிழ்மொய்ம்மலர்க்காந்தள் அம்செம்மலர்க்கை 
விரல் என்று கொல்செறித்தார் நெறித்தாழ்குழல் மெல்லியலே . 


அம்பி . 225 


எனவும் வரும் . 


[ சுருண்ட கூந்தலை உடைய தோழியே ! யாரும் வரு 
தற்கு அரிய இருள் செறிந்த இரவில் , மூங்கில் ஒலிக்கும் நம் 


அகத்திணையியல் - நூற்பாஎண் -147 457 
வெற்பர் இங்குவந்து , வண்டுகள் ஒலிக்கும் காந்தள் மொட் 
டினைச் செங்கை விரல் என்றுகருதி , மணிகள் இழைக்கப்பட்ட 
மோதிரத்தை அதன்கண் செறித்துள்ளாரோ ? ] 

நெய்தல் படுவீல் நிறைகழித் தண்சேர்ப்பன் 
கைதைசூழ் கானலில் கண்டநாள் போலானால் 
செய்த குறியும்பொய் ஆயினவால் சேயிழை 

மையல் கொல் ஆன்றார் தொடர்பு . திணைமொழி . 41 
இதுவும் அது . 

[ சேயிழை நெய்தல் பள்ளத்தில் மலரும் உப்பங்கழிகள் 
நிறைந்த நெய்தல் நிலத்தலைவர் , தாழைகள் சூழ்ந்த கடற் 
கரைச் சோலையில் முதலில் கண்ட நாள் போல , நம்மாட்டுக் 
குறையாத அன்பு கொண்டவர் அல்லர் . அவர் செய்த குறிப் 
புக்களும் பொய் ஆகிவிட்டன . பெரியோருடைய தொடர்பும் 
மயக்கமாய் அமையும் போலும் ! ) 

தலைமகள் அவலம் பாங்கி தணித்தல் : 


பொய்யா தவர்தம் குறிபிழை யார் அவர் பூண்ட அன்பு 
மெய்யாதல் தேறி அழுங்கல்மின் னேபுய வெற்பு இரண்டான் 
மை ஆழி வையம் நிலையிட்ட வாணன் தென் மாறைவெற்பின் 
உய்யானம் மென்கழு நீர்நறு மாலை உடைத்து அல்லவே . 
எனவும் , 

தஞ்சை . 196 


[மின்னே ! பொய்த்தல் அறியாத தலைவன் தான் குறித்த 
இடத்து வருதலைத்தவிரான் . அவன் கொண்ட அன்பு மெய் 
யானது என்பதைத் தெளிந்து கவலை தீர்வாயாக . தன் புயங் 
களால் உலகத்தைத் தாங்கிப் பாதுகாக்கும் வாணனுடைய 
தென்மாறை மலையிலே உய்யானவனம் மென்கழுநீர் மாலை 
யைத் தானே புனைந்து அணியும் ஆற்றலுடைத்து அன்றே ! 
சோலையில் தலைவன் செங்கழுநீர் மாலையைத் தான் வந்து 
மீண்டமைக்கு அடையாளமாகவே சார்த்திச் சென்றுள்ளான் ] 


58 


458 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


இறைவன் மேல்பாங்கி குறிபிழைப்பு ஏற்றல் : 


காமம் கடவ உள்ளம் உளைய 
யாம் வந்து காணும் பருவ மாயின் 
ஓங்கித் தோன்றும் உயர்வரைக்கு 

யாங்கு எனப்படும் நுமது ஊரே தெய்யோ . 
எனவும் வரும் . 

இஃது ஐங்குறு நூறு 237 


( காமம் செலுத்துகையினாலே மனம் வருந்த , அது 
பொழுது வீட்டில் இருக்கவேண்டிய யாங்களே உன்னைத் 
தேடிக்கொண்டு வரும் நிலை ஏற்படுமாயின் , ஓங்கித் தோன் 
றும் மலைப்பகுதியிலே உன் ஊர் யாங்கு உள்ளது ? என்பதை 
எங்களுக்குத் தெளிவாக உரைப்பாயாக . ] 

இறைவீ மேல் இறைவன் குறிபிழைப்பு ஏற்றல் : 
மழைவரவு அறியா மஞ்ஞை ஆலும் 
அடுக்கல் நல்லூர் அசைநடைக் கொடிச்சி 
தான்எம் மறந்தனள் ஆயினும் 

யாம்தன் உள்ளுபு மறந்து அறி யேமே . 
எனவரும் , 

இஃது ஐங்குறு நூறு 
[ மழை பெய்யப் போ தலைக் கார்மேகங்களான் அறிந்து 
மயில்கள் ஆடும் பக்கமலைகளுக்கு இடைப்பட்ட நல்ல ஊரில் 
உள்ள மெல்லிய இயல்பினை உடைய தலைவி தான் என்னை 
மறந்தாளாயினும் , யான் அவளை இடைவிடாது நினைத்துக் 
கொண்டிருப்பதால் ஒரு போதும் அவளை மறந்து அறியேன் ] 


298 


அவள் குறி மருண்டமை அவள் அவற்கு இயம்பல் : 


கடுங்கால் எறியக் கயத்து உகு மாவின் கனியை எல்லாம் 
ஒடுங்கா அரவு அல்குல் உன்குறி யாக உளம்மகிழ்ந்து 
நடுங்கு ஆர் இருள்வந்து நாள் மலர்ச்சோலையின் நண்ணியபின் 
அடும்காய்களிற்றண்ணலோண்ணுமாறுஓர் அளவு இல்லையே , 

அம்பி 229 


அகத்திணையியல் -- நூற்பா எண் 147 


459 


எனவும் , 


( பகைவரை வெகுளும் கோபம்மிக்க ஆண்யானைகளை 
உடைய அண்ணலே ! வேகமாக வீசும் காற்று அடிக்குந் 
தோறும் குளத்தில் மாங்கனிகள் விழும் ஓசையை எல்லாம் 
தலைவி உள் குறிப்பாக மனம் மகிழ்ந்து கொண்டு , தனியே 
வருதற்கு மனம் நடுங்கும் அரிய இருட்டில் வந்து மலர்ச் 
சோலையை அடைந்து பின் நின்னைக் காணாமல் அவள் வருந் 
திய வருத்தம் அளவிடும் தரத்தது அன்று .) 


அவன் மொழிக்கொடுமை சென்று அவள் அவட்கு இயம்பல் : 


வரும் இந்தால்லையின் வல்லை இன்றேவந்துவைகுஇருள் மாந் 
துருமம் தரும்கனி எல்லாம் தொலைத்தும் துணைபிரியா 
வரும் அந்தஅன்னங்கள் சேக்கை கொள்ளாமல் அழுங்குவித்தும் 
தெருமந்து நின்றேவீட்டேன் என்பரால் அன்பர்சேயிழையே . 

அம்பி . 230 
எனவும் , 


( தலைவியே ! வழக்கம்போல வரும் மனை இகந்த இல் 
வரை இகவாத இரவுக்குறியிடத்திற்கு விரைவாகவந்து தங்கி 
இருட்டில் மாஞ்சோலையில்உள்ள கனிகளை எல்லாம் உகுத்துத் 
துணை பிரியாத அன்னங்களை எல்லாம் கூட்டில் அமைதியாக 
இருக்க ஒட்டாது வருத்தியும் , உங்கள் வருகையைக் காணா 
மல் மனம் சுழன்று நின்றேன் என்று தலைவன் கூறுகிறான் . ) 


என்பிழைப்பு அன்றுஎன இறைமகள் நோதல் : 


கொன்னூர் துஞ்சினும் யாம் துஞ்சிலமே 
எம்இல் அயலது ஏழில் உம்பர் 
மயில் அடி இலைய மாக்குரல் நொச்சி 
அணிமிகு மென்கொம்பு ஊழ்த்த 
மணிமருள் பூவின் பாடு நனி கேட்டே . 

குறுந் . 138 
எனவும் வரும் . 


- 


460 இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் 

( எம்வீட்டின் அண்மையில் உள்ள ஏழில்மலையின் உச்சி 
யில் உள்ள மயிலடிபோன்ற பிளவுபட்ட இலைகளையும் பெரிய 
கொத்துக்களையும் உடைய நொச்சியின் கிளைகளிலிருந்து 
கழன்று விழுந்த பூக்கள் விழும் ஓசையைக் கேட்டவாறே , 
பெரிய இவ்வூரவர் யாவரும் உறங்கியபின்னும் , நான் 
இவ்வோசை தலைவன் செய்த குறியோ ? அன்றோ ? என்று 
ஐயுற்றவாறே இரவு முழுதும் உறங்காதிருந்தேன் . ) 


உரைபெற வகுத்த என்ற மிகையானே , தலைவி 
விருந்துஎன வந்த பெருந்தகை நிலைமை கூறலும் வரப் 
பெறும் . அது , 


கனை இருள் வந்து குறிபிழைத் தார்சிறு காலையில் நம் 
மனையிடை வந்து விருந்தினன் என்னவிருந்து என்று அன்னை 
புனையிழை நீ சென்று போற்றுகஎன் றாளன்னைபோற்றுகான்ற 
நினைவு அறியாது சென்றேன் அகன்றார் அவர் நீடுஉயிர்த்தே 

அம்பி 224 
எனவரும் 


( செறிந்த இருளில் வந்து குறிபிழைத்த தலைவன் விடியற் 
கண் நம் வீட்டிற்குத்தான் விருந்தினன் என்ற பெயரால் வந்தா 
னாக , என்னை அழைத்து விருந்தினனை உபசரிக்குமாறு அன்னை 
கூற , அன்னை விருந்தோம்புக என்று சொன்ன அவள் 
கருத்தை அறியாது தலைவனை நோக்கி யான் சென்ற அளவில் 
அவன் இரவுக்குறி பிழைத்ததைக் குறிப்பால் அறிவுறுத்து 
வான் போலப் பெருமூச்சு விட்டுச் சென்றான் . 


தாய் துஞ்சாமை : 


மண்ணிய சென்ற ஒண்ணுதல் அரிவை 
புனல்தரு பசுங்காய் தின்றதன் தப்பற்கு 
ஒன்பதிற்று ஒன்பது களிற்றோடு அவள் நிறை 
பொன்செய் பாவை கொடுப்பவும் கொள்ளான் 


அகத்திணையியல் 


- 


461 


நூற்பா எண் 147 


பெண் கொலை புரிந்த நன்னன் போல 
வரையா நிரையத்துச் செலீ இயரோ அன்னை 
நகைமுக விருந்தினன் வந்தெனப் 
பகைமுக ஊரில் துஞ்சலோ இலளே . 

குறுந் . 292 
எனவும் , 


( ஒருநாள் தலைவன் இரவில் விருந்தினனாக வந்தானாக , 
தாய் பகைப்புலத்து ஊரில் உள்ளார் அனமதியின்மையால் 
உறக்கத்தை நீத்து இருப்பதுபோல உறங்காமலே விழித்தி 
ருந்தாள் . ஆதலின் , குளிக்கச் சென்ற சிறுமி நீரில் அடித்து 
வரப்பட்ட மாங்காயைத்தின்ற தவற்றுக்காக , அவள் தந்தை 
எண்பத்தோர் யானைகளையும் அவளது நிறை அளவிற்றாகிய 
பொற்பாவையையும் ஒறுப்புத்தொகையாக வழங்கவும் , 
அவற்றைக் கொள்ளாது அப்பெண்ணைக் கொலை புரிந்த நன் 
னன் சென்ற நரகம்போல , என்றும் வெளியே உமிழ்தற்கு 
வாயை அங்காவாத நரகத்தில் அன்னை போய்ச்சேருவா 
ளாக . ] 

நாய் துஞ்சாமை : 


தண் என் புனல்வையை சூழ்தஞ்சை வாணன் தரியலர்போல் 
பெண்என் பிறவியும் பேறு உடைத்து அன்று இப்பெரும்பதிநம் 
கண் என் பவர்வரக் கங்குலில் ஞாளிக் கணம்குரைத்துத் 
துண்என் கடுங்குரல் வாய் அன்னை துஞ்சினும் துஞ்சிலவே . 

தஞ்சை. 203 
எனவும் , 


பகைவ 


( வையை சூழும் தஞ்சைநகர்வாணனுடைய 
ரைப் போலப் பெண்பிறப்பு எடுத்தாரும் பேறு உடையவர் 
அல்லர் . இப்பேரூரில் நம் கண் போன்றவர் இரவுக்குறிக்கு 
வந்தாராக , கொடுஞ்சொல் கூறும் நம் அன்னை உறங்கினும் , 
நாய்க்கூட்டங்கள் குரைத்துக்கொண்டு உறங்காது உள்ள 
னவே . ] 


462 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


ஊர் துஞ்சாமை : 


. 


ஓங்கு அண்ணல்வெம்பகடுஉந்திவந்தாரைஉடன்று தும்பைத் 
தேம்கண்ணிசூடிச்செருவென்றவாணன் தென்மாறைமின்னே 
தாம்கண் அனையர் தமைப்பிரிந் தோ நம் தனிமைகண்டோ 
நாம்கண் உறங்கினு மோ உறங் கார்கள் நகரவரே . 


தஞ்சை . 204 


எனவும் , 


( யானைப்படை செலுத்தி வந்தவரைத் தும்பைமாலை சூடி 
வென்ற வாணன் தென்மாறையில் உள்ள தோழியே ! இவ் 
வூரார் தத்தம் கண்போன்ற துணைவரைப் பிரிந்தோ , நம் 
தனிமை கண்டோ , நாம் உறங்கினாலும் தாம் உறங்காது 
உள்ளனர் . ] 


காவலர் கடுகுதல் : 


புயல்கண் ணியதலைப் பூகமென் பாளைப் புதுமது நீர் 
வயற்கண் நிலறதஞ்சை வாணன்தென் மாறையில் வஞ்சி அன்னாள் 
கயற்கண் இணை அஞ்சி நீர்மல்க காவலர் கைப்பறையின் 
செயல்கண் இணை அல்ல வோபடு கின்றன திண்கடிப்பே . 

தஞ்சை . 205 
எனவும், 


( வான் அளாவிய கமுக மரத்துப் பாளைகளிலிருந்து 
வடியும் தேன் வயலின்கண் நிறையும் தஞ்சைவாணன் 
மாறை நகரில் , தலைவியின் கயல்போன்ற கண்கள் அஞ்சி நீர் 
மல்குமாறு , ஊர்க்காவலர் கைகளில் உள்ள பறைகளின் கண் 
கள் குறுந்தடியால் அடிக்கப்படுகின்றன . அடிபடுவார் ஒருவ 
ராக , நீர் உகுப்பார் பிறராதல் என்ன வியப்போ!. ] 


நிலவு வெளிப்படுதல் : 


கருங்கால் வேங்கை வீஉகு துறுகல் 
இரும்புலிக் குருளையில் தோன்றும் காட்டிடை 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 147 


453 


எல்லி வருநர் களவிற்கு 
நல்லை அல்லை நெடுவெண் நிலவே . குறுந் . 47 


எனவும் , 


( நிலவே ! வேங்கைப்பூ விழுந்த பாறையைப் போலப் 
புலிக்குட்டி தோற்றமளிக்கும் இரவில் 

இரவுக்குறிக்கண் 
தலைவர் களவில் வருவாராகவும் , நீ ஒளிவீசி அவர் புலிக்குட் 
டியை வேங்கைப்பூ விழுந்த பாறையாகக் கருதி மயங்குமாறு 
செய்வதால் , நற்பண்பு உடையை ஆகாய் . ) 


கூகை குழறல் : 


நம்பேறுஉடைமைஇருக்கின்றவாகடல் ஞாலத்து உள்ளோர் 
தம்பேறு எனவந்த சந்திர வாணன் தரியலர்போல் 
வம்புஏறு கொங்கை மயில்இயல் நாம் அஞ்ச மன்றமராம் 
கொம்புஏறி நள் இருள் வாய்க்குழ றா நின்ற கூகைகளே . 

தஞ்சை 207 
எனவும் , 


[ மயிலனையாய் ! உலகவர் செய்த பாக்கியம்போல அவ 
தரித்த சந்திரன் மகனாகிய வாணனுடைய பகைவரைப்போல 
நாம் அஞ்சுமாறு , மன்றத்திலுள்ள மராமரக் கிளையில் ஏறி 
நடுஇரவில் கோட்டான்கள் கத்தி , நாம் அச்சத்தால் இரவுக் 
குறிக்குச் செல்ல இயலாமல் செல்கின்றன . நம் பேறு அமைந் 
திருக்கும் நிலை வருந்தத்தக்கது .) 


கோழி குரல் காட்டல் : 
மன்பதை தாம் உய்ய வந்தருள் வாணன் தென் மாறைவெற்பர் 
கொன்பதி வேல்வலம் கொண்டுவந்தால் தங்கள் கோன் அடைந்தான் 
என்பது தேறி இடைஇருள் ஊரை எழுப்பும் வெம்முள் 
பொன்பதி தாள்வளை வாய்ச்செய்ய சூட்டுவன் புள்ளினமே . 

தஞ்சை . 208 
எனவும் வரும் 


- 


464 இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் 

[ உலகம் உய்ய வந்து அருளும் வாணனுடைய தென் 
மாறையைச் சார்ந்த நம் தலைவர் அச்சம் தரும் வேல் ஏந்தி 
வந்தால் , தங்கள் தலைவனாகிய முருகனே வந்து வீட்டான் 
என்று உட்கொண்டு , நடுஇரவிலும் , கொடிய முட்களும் 
பொன்போன்ற நிறம் உடைய கால்களும் வளைந்த அலகும் 
சிவந்த உச்சிக் கொண்டையும் உடைய கோழிச்சேவல்கள் 
மகிழ்ச்சியால் கூவி ஊரைத் துயில் எழுப்புகையினாலே , நம் 
இரவுக்குறிக்கு இடையூறு உண்டாகிவிட்டது . ) 


இவற்றுள் , இறைவிக்கு இகுளை இறைவரவு உணர்த் 
துழித் தான் குறி மருண்டமை தலைவி அவட்கு உரைத்தல் 
முதலாக என் பிழைப்பு அன்று என இறைவி நோதல் ஈருகக் 
கிடந்த பதினொன்றும் அல்லகுறிக்கும் . 


தாய் துஞ்சாமை முதலாகக் கோழி குரல் காட்டல் ஈறா 
கக் கிடந்த ஏழும் வருந்தொழிற்கு அருமைக்கும் உரிய 
எனக்கொள்க . 

147 


வரைதல்வேட்கையின் வகை 


520 


அச்சம் உவர்த்தல் ஆற்றா மை என 
மெச்சிய வரைதல் வேட்கைமு வகைத்தே. 


நிறுத்தமுறையான வரைதல் வேட்கை வகை 
இத்துணைத்து என்கின்றது . 


என 


( இ - ள் ) அச்சமும் உவர்த்தலும் ஆற்றாமையும் 
மூன்று வகையினை உடைத்தாம் , வியக்கத்தக்க வரை தல் 
வேட்கை என்றவாறு . 
அச்சம் - களவு வெளிப்பட்டு விடுமோ என்று தலைவி அஞ் 

சும் அச்சம் . 


148 


உவர்த்தல் அச்சம் காரணமாகக் 

வெறுத்தல் , 


களவுப்புணர்ச்சியை 


அகத்திணையியல் - நூற்பா எண் 148 , 149 


485 


ஆற்றாமை 


களவுப்புணர்ச்சியை அச்சம் காரணமாக விலக் 
கக் கருதினும் , தலைவன் பிரிவு முதலிய கருதித் 
தலைவி ஆற்றாளாதல் . 


இவ்வரைதல் வேட்கை பற்றி நிகழும் மெய்ப்பாடுகளைத் 
தொல்காப்பியம் , 


. 


முட்டுவயின் கழறல் முனிவுமெய்ந் நிறுத்தல் 
அச்சத்தின் அகறல் அவன்புணர்வு மறுத்தல் 
தூதுமுனி வீன்மை துஞ்சிச் சேர்தல் 
காதல் கைம்மிகல் கட்டுரை யின்மைான்று 
ஆயிரு நான்கே அழிவு இல் கூட்டம் . பொ , 271 


என்ற நூற்பாவால் குறிப்பிடும் . 


ஒத்த நூற்பாக்கள் 
முழுதும் 

ந.அ. 163 
அகத்து எழும் அச்சமும் உவர்ப்பும் ஆற் றாமையும் 
மிகப்பயில் மூவகை வரை தல் வேட்கை . 

மா . அ . 55 

148 
வரைதல் வேட்கையின் விரி 


521 


3 


பருவால் வினவிய பாங்கிக்கு இறைவி 
அருமறை செவிலி அறிந்தமை கூறலும் 
தலைமகன் வருந்தொழிற்கு அருமை சாற்றலும் : 
தலைமகன் ஊர்க்குச் செலவு ஒருப் படுதலும் 
பாங்கி இறைவனைப் பழித்தலும் 4 பூங்கொடி 
இறையோன் தன்னை நேர்ந்து இயற்பட மொழிதலும் 5 
கனவுநலிபு உரைத்தலும் கவின் அழிபுஉரைத்தலும் 
தன்துயர் தலைவற்கு உரைத்தல் வேண்டலும் 8 
துன்புறு பாங்கி சொல் எனச் சொல்லலும் 
அலர்பார்த்து உற்ற அச்சக் கிளவியும் 10 
ஆறுபார்த்து உற்ற அச்சக் கிளவியும் 11 


59 


466 


2 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
காமம் மிக்க கழிபடர் கிளவியும் 1 
தன்னுள் கையாறு எய்திடு கிளவியும்18 
நெறிவிலக்கு வித்தலும் 14 குறிவிலக்கு வித்தலும் 1 5 
வெறிவிலக்கு வித்தலும் 16 பிறர்விலக்கு வித்தலும் 1 7 
குரவரை வரைவு எதிர் கொள்ளுவித் தலும் என 18 
உரைபெற வகுத்த ஒன்பதிற்று இரட்டியும் 
வரைதல் வேட்கை விரிஎனப் படுமே , 


இது வரை தல்வேட்கை விரி இத்துணைத்து என்கின்றது . 


( இ - ள் ) பருவரல் வினவிய பாங்கிக்கு இறைவி அருமறை 
செவிலி அறிந்தமை கூறல் முதலாகக் குரவரை வரைவு 
எதிர்கொள்ளுவித்தல் ஈறாகச் சொல் பெற வகுத்த பதினெட் 
டுக் கிளவியும் வரைதல் வேட்கை விரியாம் என்றவாறு . 


விளக்கம் 


1 தன் மனத்துயரம் பற்றி வினவிய தோழிக்குத் தலைவி 

தன் களவு ஒழுக்கத்தைச் செவிலி அறிந்த செய்தியைக் 
கூறல். 


2 தலைவன் இரவுக்குறிக்கண் அரிய வழியில் வருதற்கு 

அரிதாய் இருத்தலைத் தலைவி தோழிக்குக் கூறல் . 


3 தலைவி தோழியோடு தலைவன் 

ஒருப்படுதல் . 


ஊருக்குச் செல்ல 


4 தோழி தலைவனுடைய வரையாமையாகிய கொடுமையை 
எடுத்துக்கூறி அவனைப் பழித்தல் . 


5 


தலைவன் நற்குணம் உடையவனே என்பதனைத் தலைவி 
தோழிக்கு விளங்கக் கூறுதல் . 


6 தலைவனைக் காணும் கனவு தன்னைத் துன்புறுத்து 

கின்றது என்பதனைத் தலைவி தோழியிடம் கூறுதல் . 


அகத்திணையியல் - நூற்பா எண் 149 


467 


7 தலைவி தலைவன் நினைவால் தன் அழகு நாடோறும் 

அழிந்து வருமாற்றைத் தோழியிடம் எடுத்துக்கூறுதல் - 
8 தலைவனுக்குத் தனது துன்பத்தை அறிவுறுத்துதல் 

வேண்டும் என்று தலைவி தோழியிடம் கூறுதல் . 
9 தோழி தலைவியிடம் அவளுடைய குறையை நேர்முக 

மாக அவளே தலைவனிடம் குறிப்பிடுமாறு அறிவித்தல் . 
10 பலரும் கூறும் பழிமொழியை அறிந்து தான் கொண் 

டுள்ள அச்சத்தைத் தலைவி தோழியிடம் கூறுதல் . 


11 தலைவன் இரவுக்குறிக்கண் வரும் வழியின் அருமையை 

அறிந்து தான் அடைந்த வருத்தத்தைத் தலைவி தோழி 

யிடம் சொல்லுதல் . 
12 தலைவி தனக்குத் தலைவனிடம் காமம் மிகுதலால் ஏற் 

பட்ட மிக்க நினைவால் உண்டான துன்பத்தைத் தோழி 
யிடம் குறிப்பிடுதல் . 


13 தலைவி தன்னுள் செயலற்றுச் சில சொற்கள் கூறுதல் . 


14 முற்கூறிய வழியில் வாராதவண்ணம் தலைவனை விலக்கு 

மாறு தலைவி தோழியை வேண்டுதல் . 


15 இரவுக்குறியிடத்து வாராதபடி தலைவனை விலக்குமாறு 

தலைவி தோழியிடம் கூறுதல் . 


என 


18 தலைவியின் மயக்கஉணர்ச்சியைக் கண்ணுற்று அவளைப் 
பேய் தீண்டியது 

நினைத்துத் தமர் வேலனைக் 
கொண்டு முருகவேளை வழிபட்டுப் பலியிடும் வெறி 
யாட்டை விலக்குமாறு தோழிக்குத் தலைவி கூறுதல் . 


17 


தன்னை மணம் செய்தற்பொருட்டுத் தமர்பால் வரும் 
பிறரை உண்மை கூறி விலக்கும்படித் தலைவி தோழியை 
வேண்டுதல் . 


468 

இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
18 தலைமகனுடைய வரைவை ஏற்றுக்கொள்ளும்படி தன் 

தாய் தந்தை தமையன்மார் முதலிய குரவருக்கு அறி 
விக்குமாறு தலைவி தோழியிடம் குறிப்பிடுதல் . 


ஒத்த நூற்பாக்கள் 


. 


108 


12 


நாணுநெஞ்சு அலைப்ப விடுத்தற் கண்ணும் 
வரைதல் வேண்டித் தோழி செப்பிய 
புரைதீர் கிளவி புல்லிய எதிரும் 
வரைவுடன் படுதலும் ஆங்கதன் புறத்துப் 
புரைபட வந்த மறுத்தல் ... தொல் . பொ . 107 
காமத் திணையின் கண்ணின்று வரூஉம் 
நாணும் மடனும் பெண்மைய ஆகலின் 
குறிப்பினும் இடத்தினும் அல்லது வேட்கை 
நெறிப்பட வாரா அவள்வயி னான . 
மறைந்து அவற் காண்டல் தற்காட் டுறுதல் 
நிறைந்த காதலின் சொல்எதிர் மழுங்கல் 
வழிபாடு மறுத்தல் மறுத்து எதிர் கோடல் 
பழிதீர் முறுவல் சிறிதே தோற்றல் 
கைப்பட்டுக் கலங்கினும் நாணுமிக வரினும் 
இட்டுப்பிரிவு இரங்கினும் அருமை செய்து அயர்ப்பினும் 
வந்தவழி எள்ளினும் வீட்டுயிர்த்து அழுங்கினும் 
நொந்து தெளிவு ஒழிப்பினும் அச்சம் நீடினும் 
பிரிந்தவழிக் கலங்கினும் பெற்றவழி மலியினும் 
வருந்தொழிற்கு அருமை வாயில் கூறினும் 
கூறிய வாயில் கொள்ளாக் காலையும் 
மனைப்பட்டுக் கலங்கினும் சிதைந்தவழி தோழிக்கு 
நினை த்தல் சான்ற அருமறை உயிர்த்தலும் 
உ யிராக் காலத்து உயிர்த்தலும் உயிர்செல 
வேற்றுவரைவு வரின் அது மாற்றுதற் கண்ணும் .... 
கையறு தோழி கண்ணீர் துடைப்பினும் 
வெறியாட் டிடத்தும் வெருவின் கண்ணும் 


அகத்திணையியல் -- நூற்பா எண் 149 


469 


குறிப்பின் ஒப்புமை மருடற் கண்ணும் 
வரைவுதலை வரினும் களவு அறி வுறினும் 
தமர்தற் காத்த காரணம் மருங்கினும் 
தன்குறி தள்ளிய தெருளாக் காலை 
வந்தனன் பெயர்ந்த வறுங்களம் நோக்கித் 
தன் பிழைப் பாகத் தழீஇத் தேறலும் 
வழுவின்று நிலைஇய இயற்படு பொருளினும் 
பொழுதும் ஆறும் புரைவது அன்மையின் 
அழிவுதலை வந்த சிந்தைக் கண்ணும் . 

தொல் . பொ . 111 


உயிரினும் சிறந்தன்று நாணே நாணினும் 
செயிர்தீர் காட்சிக் கற்புச்சிறந் தன்று எனத் 
தொல்லோர் கிளவி புல்லிய நெஞ்சமொடு 
காமக் கிழவன் உ.ன்வழிப் படினும் 
தாவில் நன்மொழி கிளவி கிளப்பினும் 
ஆவகை பிறவும் தோன்றுமன் பொருளே . 

தொல் . பொ . 113 
தன்உறு வேட்கை கிழவன் முன் கிளத்தல் 
எண்ணுங் காலைக் கிழத்திக்கு இல்லை 
பிறநீர் மாக்களின் அறிய ஆயிடைப் 
பெய்ந்நீர் போலும் இயல்பிற்று என்ப . 

118 


203 


உடம்பும் உயிரும் வாடியக் காலும் 
என்னுற் றனகொல் இவைஎனின் அல்லது 
கிழவோற் சேர் தல் கிழத்திக்கு இல்லை . - 
‘ பொழுதும் ஆறும் காப்பும்என்று இவற்றின் 
வழுவீன் ஆகிய குற்றம் காட்டலும் 
தன்னை அழிதலும் அவன்ஊறு அஞ்சலும் 
இரவினும் பகலினும் நீவரல் என்றலும் 
கிழவோன் தன்னை வாரல் என்றலும் 
நன்மையும் தீமையும் பிறிதினைக் கூறலும் 


470 


- 


ந.அ. 164 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
புரைபட வந்த அன்ன பிறவும் 
வரை தல்வேட்கைப்பொருள என்ப . தொல் . பொ . 210 
அறக்கழிவு உடையன பொருட்பயம் படவரின் 
வழக்குஎன வழங்கலும் பழித்தன்று என்ப . 

218 
காமம் மிக்க கழிபடர் கிளவியும் 
காப்புச் சிறைமிக்க கையறு கிளவியும் 
ஆறுபார்த்து உற்ற அச்சக் கிளவியும் 
இரவீனும் பகலினும் நீவருக என்றலும் 
கிழவோன் தன்னை வாரல் என்றலும் 
தன்னுள் கையாறு எய்திடு கிளவியும் 
அன்ன மரபின் பிறவும் தொகைஇத் 
தன்னை அழிந்த கிளவி எல்லாம் 
வரை தல் வேட்கைப் பொருள என்ப இறை . அக . 30 
முழுதும் 
• மின் இடை வருத்தம் பாங்கி வினாதலும் 
தன்மறை செவீலி அறிந்தமை சாற்றலும் 
பார்த்திபன் வருந்தொழிற்கு அருமை பகர் தலும் 
பார்த்திபன் நகர்க்குச் செலவுஒருப் படுதலும் 
இறைவனை இகுளை இயல்பழித்து உரைத்தலும் 
இறைவி ஆ யிடைஎதிர்ந்து இயல்பட மொழிதலும் 
கனவீன் நலிவொடு கவின் அழிபு உரைத்தலும் 
இடர்தலை மகன் தனக்கு இயம்ப விரும்பலும் 
படர்உறப் பாங்கி நீ சொல் எனப் பணித்தலும் 
அலர்பார்த்து உற்ற அச்சம் தன்னுடன் 
ஆறுபார்த்து உற்ற அச்சக் கிளவியும் 
காமம் மிக்க கழிபடர் கிளவியும் 
தன்னுள் கையாறு எய்திடு கிளவியும் 
நெறிகுறி வெறிபிற நிகழ்த்தி விலக்கலும் 
குரவரை ஆங்குஎதிர் கொள்ளுவித் தலும்என்று 
ஓதிய வழிபயில் ஒருபத் தொன்பதும் 
மேதக வரை தல் வேட்கையின் வீரியே . மா . அ . 156 ] 


471 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 147 


அநுவாத முகத்தான் பாங்கி தலைவியைப் பருவரல் 
வினாதலும் வரப்பெறும் . அதற்குச் செய்யுள் 


. 


மீன் அறியாத விரிகடல் போலும் வீழிபசந்து 
தூநெறி ஆர்குழல் போதும் துறந்தனை துங்கம்மலி 
வான் அறியாத மதிமுகத்தாய் இன்றைவைகல் என்றும் 
யான் அறியாத வருத்தம் என் னோ உனக்கு எய்தியதே. 

அம்பி , 237 
எனவரும் . 


( மதிமுகத்துத்தலைவியே ! கடல் போன்ற கரிய விழிகள் 
பசப்புற்று சுருண்ட நின் கூந்தலில் நீ பூக்களும் அணிய 
வில்லையே . இன்று உனக்கு இதற்குமுன் இல்லாதபடி என்ன 
வருத்தம் வந்துள்ளது ? அஃது எனக்கும் புலனாகவில்லையே ! ] 


பருவால் வினவிய பாங்கிக்கு அருமறை 
இறைவீ செவிலி அறிந்தமை கூறல் : 


துறைவன் துறந்தெனத் துறை இருந்து அழுதான் 
மம்மர் வாள் முகம் நோக்கி அன்னை நின் 
அவலம் உரைஎன் றனளே கடல் என் 
பஞ்சாய்ப் பாவை கொண்டு 
வண்டல் அஞ் சிறுமனை சிதைத்தது என் றேனே . 

தொல் . பொ . ந மே .. 


எனவும் , 


[ தலைவன் பிரிந்தானாகக் கடல்துறையில் இருந்து அழுத 
என் மயங்கிய முன்பு ஒளிபெற்று அப்பொழுது ஒளியிழந்த 
முகத்தை நோக்கிச் செவிலி என் வருத்தம்பற்றி வி ைவீனா 

கடல் அலைகள் என் மணல்வீட்டை அழித்துப் பஞ் 
சாய்க் கோரையால் செய்திருந்த 

அடித்துக் 
கொண்டு போனதால் வந்த வருத்தம் என்று கூறினேன் .) 


ளாக , 


பாவையை 


472 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


தலைமகன் வருந்தொழிற்கு அருமை சாற்றல் : 


இரும்பிழி மகா அர் இவ் அழுங்கல் மூதூர் 
விழவு இன்று ஆயினும் துஞ்சாது ஆகும் 
மல்லல் ஆவணம் மறுகுஉடன் மடியின் 
வல்உரைக் கடுஞ்சொல் அன்னை துஞ்சாள் 
பிணிகொள் அருஞ்சிறை அன்னை துஞ்சின் 
துஞ்சாக் கண்ணர் காவலர் கடுகுவர் 
இலங்குவேல் இளைஞர் துஞ்சின் வை எயிற்று 
வலம் சுரித் தோகை ஞாளி மருளும் 
அரவவாய் ஞமலி தரையாது மடியின் 
பகல்உரு உறழ நிலவுகான்று விசும்பில் 
அகல்வாய் மண்டிலம் நின்று விரியும்மே 
திங்கள் கல்சேர்பு கனை இருள் மடியின் 
இல்ாலி வல்சி வல்வாய்க் கூகை 
கழுதுவழங்கு யாமத்து அழிதகக் குழறும் 
வளைக்கண் சேவல் வாளாது மடியின் 
மனைச்செறி கோழி மாண்குரல் இயம்பும் 
எல்லாம் மடிந்த காலையு ஒருநாள் 
நில்லா நெஞ்சத்து அவர்வா ரலரே 

அதனால் , 


அரிபெய் புட்டில் ஆர்ப்பப் பரிசிறந்து 
ஆதி போகிய பாய்பரி நன்மா 
நொச்சி வேலித் தித்தன் உறந்தைக் 
கல்முதிர் புறங்காட்டு அன்ன 
பல்முட் டின்றால் தோழி நம் களவே . 

அகா . நா . 122 
எனவும் 


[ கள் குடிக்கும் மக்கள் மிக்க ஆரவாரம் உடைய இவ் 
வூரார் திருவிழா இல்லாத நாள்களிலும் கூட முன்யாமத்தில் 
உறங்கமாட்டார்கள் ; கடைத்தெருவில் உள்ளாரும் ஊராருள் 
ஏனையரும் உறங்கினாலும் , கடுஞ்சொல் கூறும் செவிலி உறங் 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 149 

473 
காமல் இருக்கிறாள் - நம்மைச் செறித்துவைத்திருக்கும் அன்னை 
உறங்கினாலும் , உறக்கம் அற்ற கண்களை உடைய ஊர்க்காவ 
லர் ஊரைச் சுற்றிக் காவல் காத்து வருகின்றனர் . 

வேல் 
ஏந்திக் காவல்புரியும் அவ்விளையர் உறங்கினாலும் , வலப்பக்க 
மாகச சுருண்ட வாலை உடைய நாய்கள் குரைக்கின்றன . 
நாய்கள் குரைத்தலைத் தவீர்த்து உறங்கினாலும் , வானத்தில் 
திங்கள் பகலைப் போலத் தன் கிரணங்களை வீசி மிகுந்த ஒளி 
யைச் செய்யும் . திங்கள் மலையைச் சேர்ந்து மறையின் . 
எலியை இரையாகக் கொள்ளும் வலிய அலகினை உடைய 
கோட்டான் பேய்கள் திரியும் நடு இரவில் அஞ்சுதல் உண் 
டாக ஒலிக்கும் . வளைந்த கண்களை உடைய கோட்டான்கள் 
அமைதியுற்றால் , வீட்டில்உள்ள கோழிகள் வைகறையாமத் 
தின் வரவு காட்டிக் கூவும் . இவையாவு 

இவையாவும் நிகழாத நாள் 
ஒன்று உண்டாயின் , உறுதியில்லாத மனத்தை உடைய 
தலைவன் - வருதலைச்செய்யான் . அதனால் மதில் காவலை 
உடைய தித்தன் வாழ் உறையூரின்கண் கற்கள் முதிர்ந்த 
வெளியிலுள்ள காவற்காடு கடத்தற்கு அரிய பலமுட்டுப்பாடு 
களை உடையதாய் இருப்பது போல , நம் இரவுக்குறியும் 
நிகழ்த்துதற்கு அரிய பல முட்டுப்பாடுகளை உடையதாய் 
உள்ளது . ) 


தலைமகன் ஊர்க்குச் செலவு ஒருப்படுதல் : 


அருங்கடி அன்னை காவல் நீவிப் 
பெருங்கடை இறந்து மன்றம் போகிப் 
பகலே பலரும் காண நாண் வீட்டு 
அகல்வயின் படப்பை அவன்ஊர் வினவிச் 
சென்மோ வாழி தோழி பன்னாள் 
கருவீ வானம் பெய்யாது ஆயினும் 
அருவி ஆர்க்கும் கழைபயில் நனந்தலை 


60 


474 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


வான்தோய் மாமலைக் கிழவனைச் 

சான்றோய் அல்லை என்றனம் வாற்கே . 
எனவும் , 


நற் . 365 


[ கடுமையாக நம்மை இற்செறித்துவைத்திருக்கும் செவி 
லித்தாயின் காவலைக் கடந்து பெரிய வீட்டு வாசற்படியைக் 
கடந்து ஊர்ப்பொது இடத்தை அடைந்து , பகற்பொழுதி 
லேயே , பலரும் காணுமாறு , நம் நாணத்தை நீத்து , அகன்ற 
மனைக்கொல்லைகளை உடைய தலைவனுடைய ஊரின் பெயரை 
வினவி , பலநாளும் இடிமின்னல் முதலியவற்றின் தொகுதி 
களை உடைய மழை பெய்யாது போயினும் அருவிகளில் நீர் 
தடையின்றி ஆரவாரத்தோடு பெருகிவரும் மூங்கில்கள் 
செறிந்த பரந்த இடத்தை உடைய வானளாவிய மாமலைத் 
தலைவனை நேரில் கண்டு , நீ சான்றவனாகச் செயற்படவில்லை 
என்று கூறிவருதலுக்குப் புறப்படுவோம் ; எழுவாயாக . ] 


பாங்கி இறைவனைப் பழித்தல் : 


சுறவு ஆர் நறுங்குழைத் தூநகை யாய் நம் துணைவருடன் 
இறவு ஆர் குருகு இனம் தங்குபைங் கானலில் இன் அளிசூழ் 
நறவு ஆர் மலர்ப்புன்னை நன்னிழல் வாய்முன் நயந்தசெவ்வி 
மறவா நமைமறந் தார் அவர் போல் இல்லை வன்னெஞ்சரே . 

அம்பி . 243 
எனவும் , 


( நறுங்குழையைச் சூடிய , ஒளிமிக்க பற்களை உடையாய் ! 
நம் தலைவர் , இறாமீன்களை ஒருசேர உண்ணும் நாரைகள் 
தங்கும் பசிய கடற்கரைச்சோலையில் , வண்டுகள் சூழும் தேன் 
மிக்க மலர்களை உடைய புன்னைமர நிழலில் , நம்மை விரும்பி 
வந்த செவ்வியை நாறைகள் மறக்கமாட்டா . நம்மை மறந்த 
தலைவரைப்போன்ற கடிய நெஞ்சுடையார் ஒருவரும் இரார் . ] 


அகத்திணையியல் - நூற்பா எண் 149 


475 


தலைமகள் இயற்பட மொழிதல் : 
யாமைதன் பார்ப்பை இகந்து உயிர் காக்கும் இருந்துறைவன் 
தீமை நம் பால்செயல் சிந்திக்கு மோசெவ்வீ போய் ஒழிந்த 
மாமையும் பார்த்தவன்வாய்மையும் பார்த்துவரும் தன் மன்றல் 
பூமணம் பார்த்து அளி புல்லும் அல் லார்குழல் பூங்கொடியே . 

அம்பி . 244 
எனவும் , 


யாமை 


( வண்டு மொய்க்கும் கருங்குழல் தோழியே ! 
தன் பார்ப்புக்களைப் பிரிந்திருந்தாலும் , தான் அவற்றை 
ஒருகால் நினைப்பதனாலேயே அவற்றின் உயிரைப் பாதுகாக் 
கும் கடல் துறைகளையுடைய தலைவன் நம்மிடம் தீமைகள் 
செய்தலைக் கருதுவானோ ? வளப்புக்கெட்ட நம்மாமை நிறத் 
தையும் தன் வாய்மையையும் தான் மணக்க வேண்டிய நாளை 
யும் அவன் தவறாது நினைத்துக்கொண்டிருப்பான் . ] 

கனவு நலிபு உரைத்தல் : 


குறுந் . 30 


கேட்டிசின் வாழி தோழி அல்கல் 
பொய்வல் லாளன் மெய்உற மரீஇ 
வாய்த்தகை பொய்க்கனா மருட்ட ஏற்று எழுந்து 
அமளி தைவந் தனனே குவளை 
வண்டுபடு மலரில் சாஅய்த் 

தமியேன் மன்ற அளியேன் யானே . 
எனவும் , 

( தோழி ! இதனைக்கேள் ! பொய்த்தலில் வல்ல நம் தலை 
வன் நேற்று இரவு என்னை உடல்உறத் தழுவிய உண்மை 
யைப் போன்ற பொய்க்கனா என்னை மயக்கியதனால் , உறக்கம் 
தெளிந்து தலைவனைப் புல்லுதற்கு என் படுக்கையைத் தடவி 
னேன் . வண்டுகள் மொய்த்தலால் இதழ் குலைந்த குவளைப்பூப் 
போல , மன அமைதி நுணுகித் தன்னந்தனியளாய் இரங்கத் 
தக்க நிலையினேன் ஆனேன் . ) 


476 இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் 

கவின் அழிபு உரைத்தல் : 
மின்னே அவர் தந்த வேட்கையை மீட்கும் வீரகு அறிய 
முன்னே தவங்கள் முயன்றில் மேமுன்செய் தீவினையால் 
என்னே அருங்கவின் எல்லாம் எனக்கும் அவர்க்கும்இன்றிக் 
கொன்னே பசலை திருந்த இவ் வாறு குறைக்கின்றதே . 

அம்பி . 245 
எனவும் , 


நாளும் 


( மின் போன்ற தோழியே ! முற்பிறப்பில் செய்த தீவினை 
யால் என் அழகிய வனப்பு எனக்கும் அவருக்கும் பயன்படா 
மல் போமாறு , பசலை பாய்தலால் இவ்வாறு 
குறைந்து வருகின்றதே . அவர் தந்த காமவிருப்பத்தை மீட் 
டும் நீக்கிக் கொள்ளும் உபாயத்தை அறிய முற்பிறப்பில் 
தவங்கள் செய்யாது போய்விட்டோமே ! ] 

தன் துயர் தலைவற்கு உரைத்தல் வேண்டல் : 
இன்னள் ஆயினள் நன்னுதல் என்று அவர்த் 
துன்னச் சென்று செப்புநர்ப் பெறினே 
நன்றுமன் வாழி தோழிநம் படப்பை 
நீர்வார் பைம்புதல் கலித்த 

மாரிப் பீரத்து அலர்சிலர் கொண்டே , 
எனவும் , 


குறுந். 98 


[ தோழி ! நம் மனைக்கொல்லையில் நீர் நிரம்பிய பசிய 
புதரில் செருக்கி வளர்ந்த மாரிக்காலத்துப் பீர்க்கம்பூக்கள் 
சிலவற்றைக் கொண்டு சென்று தலை வீயின் நெற்றி இவ் 
வாறு பசலை பாய்ந்துவிட்டது என்று அவரை அடைந்து 
அவரிடம் கூறுவார் உளராயின் , அக்கூற்றுப் பெரும்பயன் 
தரும் . ] 


பாங்கி நின்குறை நீயே சென்று உரை என்றல் : 
தேமாம் பொழில்தில்லைச் சிற்றம் பலத்துவிண் ணோர்வணங்க 
நாம்ஆ தரிக்க நடம்பயில் வோனை நண்ணாதவரின் 


அகத்திணையியல் - நூற்பாஎண் - 149 


477 


வாமாண் கலைசெல்ல நின்றார் கிடந்த நம் அல்லல் கண்டால் 
தாமா அறிகிலர் ஆயின் என் நாம் சொல்லும் தன்மைகளே . 


திரு . 263 


எனவும் , 


[ ஓட்டுமாம் பொழில்கள் நிறைந்த சிற்றம்பலத்தில் 
தேவர் வணங்கவும் நாம் விரும்பவும் நடனம் ஆடும் சிவ 
பெருமானை அடையாதவர் போல வருந்தும் நம் அல்லலை 
நம் தலைவர் தாமாக அறியாராயின் , நாம் சொல்லுவதனால் 

பயன் நிகழும் ? அவரோ பலகலைகளிலும் பேரறிவு 
படைத்தவர் , அவர் மனமே இதுவாயின் , யாம் செயற்பாலது 
யாது ? } 

தலைமகள் அலர்பார்த்து உற்ற அச்சக்கிளவி : 


யா 


அலர் ஆயிரம்தந்து வந்தித்து மால் ஆயிரம்கரத்தால் 
அலர் ஆர் கழல்வழி பாடுசெய் தாற்கு அளவு இல்ஒளிகள் 
அலரா இருக்கும்படை கொடுத்தோன் தில்லை யானருள் போன்று 
அலராய் விளைகின்றது அம்பல்கைமிக்குஐய மெய் அருளே , 


திரு . 180 


எனவும் , 


[ ஐய ! ஆயிரம்தாமரைகளை அருச்சித்துத் திருமால் ஆயி 
ரம் கைகளால் தன் திருவடிகளில் வழிபாடு செய்ய , ஒளிமிகும் 
சக்கரத்தைக் கொடுத்த தில்லைப் பெருமான் அருள் போன்று , 
உன் அருள் அம்பலாய் முகிழ்முகிழ்க்கப்பட்டிருந்த நிலையைக் 
கடந்து அலராய் ஊர் எங்கும் பரவிவிட்டது . ] 


தலைமகள் ஆறுபார்த்து உற்ற அச்சக்கிளவி : 
தார்உறு கொன்றையன் தில்லைச் சடைமுடி யோன்கயிலை 
நீர்உறு கான்யாறு அளவில் நீந்திவந் தால் நினது 
போர் உறு வேல்வயப் பொங்கு உரும் அஞ்சுக அஞ்சிவரும் 
சூர்உறுசோலையின் வாய்வரற்பாற்று அன்று தூங்குஇருளே . 

திரு . 1 
எனவும் , 


478 இலக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
[ ஐய ! கொன்றைமாலை சூடிய சிவபெருமானின் கயிலை 
யிலே நீர்மிக்க காட்டாறுகள் பலவற்றை நீந்திவந்தால் , 
உன் வேலைக்கண்டு இடி வேண்டுமாயினும் அஞ்சும் . பல 
ரும் அஞ்சிக்கொண்டு வழி நடக்கும் , தீண்டி வருந்தும் தெய் 
வங்கள் உடைய இச்சோலை செறிந்த இருளில் வரும் தகுதி 
உடையது அன்று .] 


காமம் மிக்க கழிபடர் கிளவி : 


மாது உற்ற மேனி வரை உற்ற வீல்லிதில் லை நகர்சூழ் 
போதுஉற்றபூம்பொழில் காள்கழிகாள் எழில் புள்ளினங்காள் 
ஏது உற்று அழிதிரன்னீர் மன்னும் ஈர்ந்துறைவர்க்கு இவர் ஓர் 
தீதுஉற்றதுான்னுக்கு என்னீர் இதுவோநன்மை செப்புமினே . 


திரு . 174 


எனவும் , 

(பார்வதிபாகனாகிய மேருமலையை வில்லாக உடைய 
சிவபெருமானுடைய தில்லை நகரைச் சூழ்ந்த பொழில்காள் ! 
கழிகாள் ! பறவைகாள்! யாது காரணம் பற்றி வருந்துகிறாய் ? 
என்று கேட்கும் எண்ணம் உடையீர் அல்லீர் . தலைவனிடம் 
இவர்கள் துன்புறுவது எதன்பொருட்டு ? என்று வினவ 
கில்லீர் . நீங்கள் உங்களோடு பழகிய எங்களுக்குச் செய்யக் 
கூடிய நன்மை இதுவோ ? சொல்லுங்கள் . ) 

தலைவீ தன்னுள் கையாறு எய்திடு கிளவி : 
வீண்தலை யாவர்க்கும் வேந்தர்வண் தில்லைமெல் அம்கழிசூழ் 
கண்டலை யேகரியாக்கன்னிப் புன்னைக் கலந்தகள்வர்க் 
கண்டிலை யேவர கங்குல்எல் லாம்மங்குல் வாய்விளக்கும் 
மண்டில மேயணி யாய்தமி யேற்கு ஒரு வாசகமே . 
எனவும், 

[ தேவாதிதேவராம் சிவபெருமானுடைய தில்லையை 
ஒட்டிய உப்பங்கழிகளை அடுத்த கண்டல்புதர்களே சாட்சி 
யாகப் புன்னைமர நிழலில் என்னைக் கூடிய தலைவர் வந்த 


திரு . 177 


அகத்திணையியல் நூற்பா எண் 149 

479 
தனை , இரவு முழுதும் வானத்தில் இருந்து ஒளி வீசும் மதி 
மண்டிலமாகிய நீ கண்டாய் அல்லையோ ? தனித்து வருந் 
தும் எனக்கு ஒரு மறுமாற்றம் தருதல் ஆகாதோ ? ] 


தலைமகள் நெறி விலக்குவித்தல் : 


ஒரு நாள் வரினும் உயர்பழி தூற்றும் உயர் சிலம்பில் 
வருநாள் பலஉண்டு மாமலை நாடர் வரநினையும் 
பெருநாள் ஒழிய இனிவரில் ஏதம் பிறக்கும் என்று 
குருநாள் மலர்க்குழலாய்மொழிநீசென்று கொற்றவர்க்கே . 

அம்பி . 252 
எனவும் , 


( நிறமுடைய அன்றலர்ந்த மலர்சூடிய கூந்தலைஉடைய 
தோழி ! ஒருநாள் நம்மை நினைத்துக் குறியிடத்து வந்தா 
லும் மிக்க பழி தூற்றும் இம்மலையில் , இதற்குமுன் பலநாள் 
கள் குறிவாய்ப்ப வந்து போன கொற்றவனுக்கு இனி , நம் 
மலை நாடர் அவன் வரவைக் கருதும் திருமண நாளை விடுத்து 
வேற்று நாளில் வரின் அவனுக்குத் தீங்கு நிகழும் என்பதனை 
நீ சென்று சொல்லுவாயாக . ] 


குறி விலக்குவீத்தல் : 


வளைவாய்ச் சிறுகிளை விளை தினை கடியச் 
செல்கஎன் றாளே அன்னை சேண் எனச் 
சொல்லில் எவனோ தோழி கொல்லை 
நெடுங்கை வன்மான் கடும்பகை உழந்த 
குறுங்கை இரும்புலிக் கொலைவல் ஏற்றைப் 
பைங்கண் செந்நாய் படுபதம் பார்க்கும் 
ஆர் இருள் நடுநாள் வருதி 
சாரல் நாட வாரலோ எனினே , 


குறுந் . 141 


எனவும் , 


480 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


[ தோழி / தலைவனிடம் , புனத்திலே யானையால் வருந் 
திய ஆண்புலி செந்நாய் தன்னிடம் அகப்படும் செவ்வியை 
எதிர்பார்த்துப் பதுங்கி இருக்கும் . அரிய இருட்டை உடைய 
நடுஇரவிலே வருதல் வேண்டா . விளைந்த தினைப்புனத் 
தில் கதிர் கொய்யவரும் கிளிகளைக் கடியச் சேய்மையில் 
உள்ள தினைப்புனக்காவலைக் கொள்க என்று அன்னை கூறி 
யுள்ளாள் . ஆதலின் பகற்குறி வாய்க்கும் என்று கூறுவா 
யாக ) 

வெறி விலக்குவித்தல் : 


மின்னாச இடித்தென்ன அன்னைகொண் டாள்வெறி விந்தைமங்கை 
மன் ஆண்மை மன்னிய வாணன் தென் மாறையில் வஞ்சி வண்டுயாழ் 
என்னா அசுணம் இறைகொள்ளும் நாடன் எனக்கு அருளான் 
முன்னாள் அருளிய நோய் தணிப் பான் இன்று மொய்குழலே . 


தஞ்சை . 225 


எனவும் , 


[ மொய்குழலே ! வெற்றித்திருவின் கணவனாய் ஆண் 
மைக்கு இருப்பிடமான வாணனுடைய மாறையில் வண் 
டொலியை யாழ்ஒலி என்று கருதிச் செவிமடுத்தற்கு அசு 
ணங்கள் வந்து தங்கும் நாட்டை உடைய தலைவன் தன் 
அருளால் எனக்கு அருளியுள்ள நோயைத் தணிப்ப , மின் 
னல் இன்றியே இடி தோன்றினாற்போல , எதிர்பார்த்தல் 
இன்றியே திடீரென்று வெறியாட்டிற்கு ஏற்பாடு செய்து 
விட்டாள் அன்னை . ) 


பிறர் வீலக்குவித்தல் : 


வருவன செல்வன தூதுகள் ஏதில வான்புலியூர் 
ஒருவனது அன்பரின் இன்பக் கலவிகள் உள்உருகத் 
தருவனசெய்து எனது ஆவிகொண்டுஏகிான்நெஞ்சில் தம்மை 
இருவின காதலர் ஏதுசெய் வான் இன்று இருக்கின்றதே . 


திரு . 281 


எனவும், 


அகத்திணையியல் - நூற்பா எண் 149 


481 


( நொதுமலர் வரை தல்வேண்டி எமரிடம் அனுப்புவாரும் 
மகட்கேட்டுச் செல்வாரும் பலராய் உள்ளனர் . புலியூரில் 
உள்ள சிவபெருமானுடைய அன்பர்களைப் போல இன்பப் 
புணர்ச்சிகளை மனம் உருகுமாறு அளித்து , என் உயிரைக் 
கொண்டு தாம் செல்லும்போது என் நெஞ்சில் தம்மை இருத் 
திச் சென்ற தலைவர் யாது செய்வதாக இன்று எண்ணம் 
கொண்டுள்ளாரோ ? வீரைவில் அவர் என்னை மணம் செய்து 
கொள்வதற்கு ஆம்வகை முயலுவாயாக . ] 

குரவரை வரைவு எதிர்கொள்ளுவித்தல் : 
போற்றும் தினைவிளை யும்புனம் சாரல் புகர்முகத்துச் 
சீற்றம் சிறந்த களிற்று உரு வாய் நம் மைத்தேடிவந்த 
கூற்றம்கடிந்த நம் கோமான்வரைவுஎதிர்கொள்ளும் வண்ணம் 
சாற்றும் திறம் என் கோலோதைய லாய் நம் தமர்களுக்கே . 

அம்பி .258 
எனவரும் . 


[ தோழி ! தினைவிளையும் புனத்திலே ஆண்யானை வடிவில் 
நம்மைக் கொல்ல வந்த யமனைவெருட்டிய நம் தலைவர் நம்மை 
மகட்பேசத் தமரை அனுப்பினால் , அவர்களை எதிர்கொண்டு 
அழைத்து நமர் வரைவு ஏற்றுக்கொள்ளுமாறு செய்யத்தக்க 
உபாயம் யாது ? ) 

இவற்றுள் , பருவரல் வினவிய பாங்கிக்கு இறைவி 
அருமறை செவிலி அறிந்தமை கூறலும் , அலர் பார்த்து 
உற்ற அச்சக்கிளவியும் , ஆறுபார்த்து உற்ற அச்சக்கிளவியும் , 
நெறி விலக்குவித்தலும் , குறி விலக்குவித்தலும் , வெறி 
விலக்குவித்தலும் , பிற விலக்குவித்தலும் , குரவரை வரைவு 
எதிர் கொள்ளுவித்தலும் ஆகிய எட்டும் அச்சத்திற்கும் , 

தலைமகன் ஊர்க்குச் செலவு ஒருப்படுதலும் , பாங்கி 
இறைவனைப் பழித்தலும் , பூங்கொடி இறையோன் தன்னை 


81 


482 

இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
நேர்ந்து இயற்பட மொழிதலும் கவின் அழிபு உரைத்தலும் 
பாங்கி நின் குறை நீயே சென்று உரை என்றலும் ஆகிய 
ஐந்தும் உவர்த்தலுக்கும் , 


தலைமகன் வருந்தொழிற்கு அருமை சாற்றலும் , கனவு 
நலிபு உரைத்தலும் , தன் துயர் தலைவற்கு உரைத்தல் 
வேண்டலும் , காமம் மிக்க கழிபடர் கிளவியும் , தன்னுள் 
கையாறு எய்திடு கிளவியும் ஆகிய ஐந்தும் ஆற்றாமைக்கும் 
உரியவாம் . 

149 
வரைவுகடாதலின் வகை 


522 


பொய்த்தல் மறுத்தல் கழறல் மெய்த்தல் என்று 
ஒருநால் வகைத்தே வரைவு கடாதல் . 


இது நிறுத்தமுறையானே வரைவு கடாதல் கூறுவன 
வற்றுள் இஃது அதன்வகை இத்துணைத்து என்கின்றது . 


(இ - ள் ) : பொய்த்தல் முதலாக மெய்த்தல் ஈறாக 
நான்கு வகையினை உடைத்து வரைவு கடாதல் என்றவாறு . 

150 
விளக்கம் 


பொய்யர்கப் படைத்துக் கூறுதல் , தலைவன் வருகையை 
மறுத்துக் கூறுதல் , தலைவன் வரையாது வருதலை இடித்து 
உரைத்தல் , நிகழ்ச்சிகளை உண்மையாகக் கூறி விளக்குதல் 
என்ற நான்கும் தலைவன் தலைவியை வரையுமாறு அவனைப் 
பாங்கி வற்புறுத்தலுக்கு உரிய துறைகளாம் . 


ஒத்த நூற்பாக்கள் 


தொல்காப்பியம் 
ஆற்றது தீமையும் அறிவுறு கலக்கமும் 
காப்பின் கடுமை கையற வரினும் 
களனும் பொழுதும் வரை நிலை விலக்கிக் 


483 


அகத்திணையியல் - நூற்பா எண் 150 , 151 


கா தல் மிகுதி உளப்படப் பிறவும் 
நாடும் ஊரும் இல்லும் குடியும் 
பிறப்பும் சிறப்பும் இறப்ப நோக்கி 
அவன்வயின் தோன்றிய கிளவியொடு தொகைஇ 
அனை நிலை வகையான் வரைதல் வேண்டினும் 
ஐயச் செய்கை தாய்க்குாதிர் மறுத்துப் 
பொய் என மாற்றி மெய்வழிக் கொடுப்பினும் 
அவன் வீலங் குறினும் களம்பெறக் காட்டினும் 
பிறன்வரைவு ஆயினும் அவன் வரைவு மறுப்பினும் 
வரைவுஉடன் பட்டோற் கடாவல் வேண்டினும் .... 

தொல் . பொ . 114 
முழுதும் - 
‘ கரத்தல் மறுத்தல் கழறல் மெய்த்தல்என 
உரைத்தகு நால்வகை வரைவு கடாதல் . மா . அ . 57 

150 


ந.அ. 165 


வரைவுகடாதலின் விரி 


1 


9 


523 வினவிய செவிலிக்கு மறைத்தமை விளம்பலும் 

அலர் அறி வுறுத்தலும் தாய்அறி வுறுத்தலும் 
வெறி அச்சுறுத்தலும் பிறர்வரைவு உணர்த்தலும் 
வரைவு எதிர்வுஉணர்த்தலும் வரையும் நாள்உணர்த்தலும் 
அறிவு அறி வுறுத்தலும் குறிபெயர்த்து இடுதலும் 
பகல்வரு வானை இரவுவருக என்றலும் 10 
இரவு வரு வானைப் பகல்வருக என்றலும் 1 
பகலினும் இரவினும் பயின்றுவருக என்றலும் 12 
பகலினும் இரவினும் அகல் இவண் என்றலும் 11 
உரவோன் நாடும் ஊரும் குலனும் 
மரபும் புகழும் வாய்மையும் கூறலும் 14 
ஆறுபார்த்து உற்ற அச்சம் கூறலும் 1 5 
ஆற்றாத் தன்மை ஆற்றக் கூறலும் 18 
காவல்மிக உரைத்தலும் 17 காமம்மிக உரைத்தலும் 18 


484 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


கனவுநலிபு உரைத்தலும் 19 கவின் அழிபு உரைத்தலும் 3 0 
எனமுறை நாடி இயம்பிய இருபதும் 
வரைவு கடாதல் விரிஎனப் படுமே . 


இது வரைவு கடாதலின் விரி இத்துணைத்து என்கின்றது . 


( இ - ள் ) வினவிய செவிலிக்கு மறைத்தமை விளம்பல் 
முதலாகக் கவின் அறிபு உரைத்தல் ஈறாகச் சொல்லப்பட்ட 
இருபதும் வரைவு கடாதல் வீரி எனப்படும் என்றவாறு . 


விளக்கம் 


வரைவு கடாதல் - தலைவியை மணம் செய்துகொள்ளும் 
படி தலைவனைப் பாங்கி வற்புறுத்துதல் . 


1 தலைவியின் வேறுபாட்டிற்குக் காரணம் என்ன என்று 
கேட்ட செவிலித்தாய்க்குத் தான் வேறு காரணம் 
காட்டிக்கூறியதைத் தலைவிக்குத் தோழி கூறுதல் . 
2 பலர் கூறும் பழிமொழிகளைத் தலைவனுக்குப் பாங்கி 
தெரிவித்தல் . 


3 


களவொழுக்கத்தைத் தாய் அறிந்தனள் என்பதைத் 
தலைவனுக்குப் பாங்கி அறிவுறுத்துதல் . 


4 வெறியாடுவித்தலைக் கூறித் தலைவனுக்குத் தோழி அச் 
சத்தை உண்டாக்குதல் . 


5 தலைவியை அயலார் மணம் செய்துகொள்ள முயல்கின் 
றார்கள் என்பதைப் பாங்கி தலைவனுக்குச் சொல்லுதல் . 


6 நீ மணம் செய்து கொள்வதற்குரிய ஏற்பாடுகளோடு 
வரின் எமர் ஏற்றுக்கொள்வர் என்று தோழி தலை 
வனுக்கு உரைத்தல் . 
7 மணம் செய்து கொள்வதற்குரியகாலம் இஃது என்ப 

தனைப் பாங்கி தலைவனுக்கு உணர்த்துதல் . 


485 
அகத்திணையியல் - நூற்பா எண் - 151 
8 தலைமகளுடைய மூதறிவைப் பாங்கி தலைவனுக்கு அறி 

வித்தல் . 
9 தோழி குறியிடத்தை மாற்றுதல் . 
10 பகலில் வருகின்ற தலைவனை இரவில் வருக 

குறிப்பிடுதல் . 
11 இரவில் வரும் தலைவனைப் பகலில் வருக 

வேண்டுதல் . 


. 


என்று 


. 


என்று 


12 பகல் இரவு என்ற இருவேளையும் அடிக்கடி வருக 

என்று வேண்டுதல் . 


13 


. 


யாக 


பகலினும் இரவினும் இவ்விடத்தினின்றும் நீங்குவா 

என்றல் . 
14 ‘ நீ இங்ஙனம் வரையாது வந்து ஒழுகுவது உன் 

னுடைய நாடு ஊர் குலம் என்பனவற்றின் பெருமைக் 

குத் தகாது என்று பாங்கி தலைவனுக்குக் கூறுதல் . 
15 வரும் வழியின் துன்பத்தை நினைத்துத் தலைவி அஞ்சு 

தலைப் பாங்கி தலைவனுக்குக் கூறுதல் . 


16 தலைவியின் பொறுக்கமுடியாத தன்மையைப் பாங்கி 

தலைவனுக்கு மிகக் கூறுதல் . 


17 


தலைவி இல்லத்தைவிட்டு இருவகைக் குறிக்கும் வெளியே 
வர இயலாத நிலையில் இல்லத்தவர் : தலைவியைப் புறம் 
போகாதவாறு காக்கும் திறம் மிகுதியும் உள்ளவாற் 
றைத் தோழி தலைவற்குக் கூறுதல் . 


18 தலைவியின் காமம் தாங்க இயலாததாகி உள்ள நிலை 

யைத் தோழி தலைவற்குக் கூறுதல் . 
19 கனவு தலைவியைத் துன்புறுத்துமாற்றைத் தோழி தலை 

வற்குக் கூறுதல் . 


438 


இல கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


20 தலைவியின் அழகு நாளும் அழியுமாற்றைத் தோழி 

தலைவற்குக் கூறுதல் . 


ஒத்த ஏற்பாக்கள் : 


. 


வருத்தம் கூறல் அவன் மறுத்து உரைத்தல் 
உள்ளது கூறல் ஏதம் கூறல் 
பகல்வரல் என்றல் தொழுது இரந்து உரைத்தல் 
சிறைப்புறம் கூறல் மந்திமேல் வைத்தல் 
கண் துயி லாமை கண்டார் உரைத்தல் 
பகலுடம் பட்டாள் போன்று இரவரல் என்றல் 
இரவுஉடன் பட்டாள்போன்று பகல்வரல் என்றல் 
இரவும் பகலும் வரவுஒழிக என்றல் 
காலம் கூறல் கூறுவிக் குற்றல் 
செலவு கூறல் பொலிவு அழிவு உரைத்தல் என் 
ஈரெண் கிளவியும் இயம்புங் காலை 
வார் அணி முலையாய் வரைவு முடுக்கம் . 

திருக்கோவை , மு . வீ . கள . 22 


முழுதும் 


ந.அ. 166 


. 


வருநெறி நினைந்து வாரல் என்றலும் 
காப்பு இடை யீட்டின் கையறு கிளவியும் 
வருக என்றலும் வாரல் என்றலும் 
படைத்து மொழிதலும் குடித்திறம் கூறலும் 
அரிவையை இன்றுயான் அறிந்தேன் என்றலோடு 
உரியன கிளந்த பிறவும் தொகைஇ 
வரைவு கடாதல் ஆகும் என்மனார் . 
சேடி வினவிய செவிலிக்கு மறைத்தமை 
ஆடவற்கு இயம்பலும் அலர் அறி வுறுத்தலும் 
நற்றாய் உணர்ந்தமை நட்புற உணர்த்தலும் 
வெற்றி வேலவன் வெறி அச் சுறுத்தலும் 
உரைபயில் பிறர் வரைவு உணர்த்தலும் அதன்பின் 


த . நெ வி . 19 


487 


அகத்திணையியல் - நூற்பா எண் 151 


வரைவு எதிர்வு உணர்த்தலும் வரையும் காள் உணர்த்தலும் 
தலைமகள் அறிவு தலைமகற்கு உணர்த்தலும் 
இகல் அறக் குறித்த இடம் பெயர்த் திடுதலும் 
பகல்வரு வானை இரவுவால் என்றலும் 
இரவுவரு வானைப் பகல்வரல் என்றலும் 
இருபொழு தினும் இடை வீடா துவரல் என்றலும் 
கொற்றவன் நாடும் ஊரும் குலனும் 
மற்றவன் புகழும் வாய்மையும் கூறலும் 
ஆற்றிடை ஊறினது அச்சம் கூறலும் 
ஆற்றாத் தன்மைக்கு அருமருந்து உரைத்தலும் 
காவல் மிகலொடு காமம்மிகல் உரைத்தலும் 
கனவின் நலிவொடு கவின் அழிவு உரைத்தலும் 
ஆய முறைபயில் அறுமூன்றும் ஒன்றும் 
மேய வரைவு கடாதலின் விரியே . மா . அ . 58 ] 


வினவிய செவிலிக்கு மறைத்தமை விளம்பல் : 


சுளை ஆர் பொழில் துவரைத்தொண்டை மான் கப்பல் சூழ்துறைவா 
ளையாள் வருந்துவது என்னை என்றாள் அன்னை யாம் இருந்து 
விளையாடு சிற்றிலை வெண்தலைத் தெண் திரை வேலைஎற்றும் 
வளையாலழித்தது என்றாள் என் செய்வாள் பின்னை வாள் நுதலே . 

கப்பல் 196 


எனவும் , 


[ பலாக்கனிகளோடு கூடிய சோலைகளைஉடைய துவரா 
பதி மன்னனான தொண்டைமானுடைய 

கப்பல் என்ற 
ஊரைச்சார்ந்த கடல் துறைவனே ! என் தாய் தலைவியை நீ 
வருந்தும் காரணம் என்ன ? என்று வினவினாள் . யாங்கள் 
தங்கி விளையாடிக்கொண்டு கட்டிய மணல்வீட்டைக் கடல் 
அலை எற்றிய சங்குகள் அழித்ததனால் ஏற்பட்டவருத்தம் 
என்று அவ்வாள் நுதலி குறிப்பிட்டாள் . பின்னர் யாது கூறல் 
வல்லாள் ? ] 


. 


488 


லக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


அலர் அறிவுத்தல் : 
சுற்றும் சடைக்கற்றைச் சிற்றம் பலவர்த் தொழாது தொல்சீர் 
கற்றும் அறியல ரின்சிலம் பா இடை நைவதுகண்டு 
எற்றும் திரையின் அமிர்தை இனித்தமர் இல்செறிப்பார் 
மற்றும் சிலபல சீறூர் பகர்பெரு வார்த்தைகளே . 


திரு 134 


எனவும் , 


[சிலம்பா ! 

சடைமுடியோனாகிய சிற்றம்பலவனைத் 
தொழாது பல நூல்களைக் கற்றும் அறிவற்றிருப்பார் வருந்து 
வதுபோல , தலைவியின் இடை வருந்துவதுகண்டு , கடல் 
அமுதம் போன்ற அவளை இனித் தமர் இல்லில் செறித்து 
வைப்பர் . மேலும் ஊரவர் சிலபல வார்த்தைகளைப் பழிச் 
சொற்களாகப் பேசுகின்றனர் . ) 


தாய் அறிவுறுத்தல் : 


பனித்துண்டம் சூடும் படர்சடை அம்பல வன்உலகம் 
தனித்துஉண்டவன்தொழும்தாளோன்கயிலைப்பயில்சிலம்பா 
கனித்தொண்டைவாய்ச்சிகதிர்முலைப்பாரிப்புக்கண்டழிவுற்று 
இனிக்கண்டிலம்பற்றுச்சிற்றிடைக்கு என்றஞ்சும் எம்மனையே . 

திரு . 132 
எனவும் , 


( பிறை சூடி , உலகை உண்ட திருமால் தொழும் திருவடி 
களையுடைய சிவபெருமானின் கயிலைமலையில் பழகும் தலை 
வனே ! தலைவியின் நகிலது பாரிப்பைக்கண்டு மனம் வருந்தி , 
எம் அன்னை இவள்சிற்றிடைக்குப் பற்றுக்கோடு இல்லையே 
என்று அஞ்சினாள் . ) 


வெறி அச்சுறுத்தல் : 
மைஉற்ற நீலக்கண்மாமங்கைகோன் தஞ்சைவாணன்வெற்பின் 
நெய்யுற்ற வேல் அன்ப நீதணி யாமையின் நெஞ்சத்துள்ளே 


அகத்திணையியல் நூற்பா எண் 151 

489 
ஐயுற்று அயர்வுற்று எம் அன்னையும் யாயும் என் ஆரணங்கின் 
மெய்யுற்ற நோய் தணிப் பான்வெறி யாடல் விரும்பினரே . 

தஞ்சை . 231 
எனவும் , 


[ நீலம் அன்ன கண்களை உடைய திருமகள் தலைவனான 
தஞ்சை வாணன் மலையில் , நெய் பூசிய வேலைஉடைய அன் 
பனே ! நீ போக்காமையின் மனத்துள்ளே ஐயுற்றுவாடி என் 
அன்னையும் நற்றாயும் தலைவியின் உடலில் ஏற்பட்ட நோயைப் 
போக்குதற்கு வெறியாடுதலை விரும்பியுள்ளனர் . ] 

பிறர் வரைவு உணர்த்தல் : 
மணி அக்கு அணியும் பரன் நஞ்சம் அஞ்சி மறுகிவிண்ணோர் 
பணியக் கருணை தரும்பரன் தில்லை அன் னாள் திறத்துத் 
துணியக் கருதுவது இன்றே துணிதுறை வா நிறைபொன் 
அணியக் கருதுகின் றார்பலர் மேன்மேல் அயலவரே . 

திரு . 195 
எனவும் , 


( துறைவா !! அக்குமணி யணிபவனாய் , 

விடத்தைக் 
கண்டவுடன் விண்ணோர்களால் ! பணியப்பட்டவன் ஆகிய 
சிவபெருமானின் தில்லையை ஒப்பாள் திறத்துத் துணிந்து 
செய்யவேண்டியதனை இன்றே து 

இன்றே துணிவாயாக . அயலார் 
பலரும் இவளை மகட்பேசி முலைவிலை அளிக்க முன்வந்துள் 


னர் .] 


வரைவு எதிர் உணர்த்தல் : 
வழியும் அது அன்னை என்னின் மகிழும்வந்து எந்தையும் நின் 
மொழியின் வழி நிற்கும் சுற்றம் முன் னேவயம் அம்பலத்துக் 
குழி உம்பர் ஏத்தும் எம் கூத்தன்குற் றாலம்முற்றும் அறியக் 
கெழிஉம் மவேபணைத் தோள் பல என்னோ கிளக்கின்றதே . 

திரு . 235 
எனவும் வரும் . 


62 


490 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


கெழீ இய கெழி என விகாரமாய் நின்றது ; உம்ம 
உம்மன என உளப்பாட்டுத் தன்மையாய் நின்றது . 


[ அம்பலத்தில் கூடித்தேவர் ஏத்தும் சிவபெருமானு 
டைய குற்றாலம் முழுதும் அறியத் தலை வியின் தோள்கள் 
அவளோடு தொடர்புடைய உனக்கே உரியவாகும் . மணந்து 
அவளை உன்னவள் ஆக்குதலே நேரியவழி என்னைவிட என் 
தாயும் மகிழ்வாள் . எந்தையும் உன்வேண்டுகோளுக்கு 
இசைவான் . 

உறவினர் முன்னமேயே உன்வசப்பட்டுள்ள 
னர் . இவ்வாறாக யான் பல கூறுவது எதற்காக ? உடனே 
தலைவியை வரைந்து கொள்ளுதற்கு ஆவன செய்வாயாக . ] 


வரையும் நாள் உணர்த்தல் : 


மைஆர் கதலி வனத்து வருக்கைப் பழம்வீழுதேன் 
எய்யாது அயின்று இள மந்திகள் சோரும் இருஞ்சிலம்பா 
மெய்யா அரியதென் அம்பலத் தான்மதி ஊர்கொள்வெற்பின் 
மொய் ஆர்வளர் இளவேங்கைபொன்மாலையின் முன்னினவே . 


திரு . 262 


எனவும் , 

[ இப்பாடல் அகநானூற்று இரண்டாம் பாடலின் கருத் 
தைக் கொண்டது . வாழைத் தோட்டத்தில் வருக்கைப்பலாப் 
பழத்திலிருந்து பெருக்கெடுத்து ஓடும் தேனை 

அறியாது 
உண்டு இளைய மந்திகள் மயங்கும் மலை நாடனே ! அம்பலத் 
தானுக்கு உரிய மதியத்தை ஊர்கோள் சுற்றும் மலையிலே , 
இளவேங்கைகள் பொன்மாலை போலப் 

பூத்துவிட்டன . 
வேங்கை பூக்கும்காலம் தினைக்கதிர் அரியும் காலம் . தினைக் 
கதிர் அரியப்படவே , தினைக்காவல் இன்று ஆதலின் , பகற் 
குறி வாயாது ; நிலா பகல்போல ஒளிவிடுவதனால் , இரவுக்குறி 
யும் வாயாது ; ஆதலின் தலைவியை மணந்துகொண்டே இன் 
பம் துய்க்கவேண்டும் . அதற்கு வேண்டிய நிறைமதி நாளும் 
அண்மையில் வந்துவிடும் என்பது . ) 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 151 


491 


தலைமகள் அறிவு தலைமகற்கு அறிவுறுத்தல் : 
தன்னையும் தோளையும்தோளில் நில்லாவரிச்சங்கையும்கண்டு 
உன்னை அங்கு ஓதும்உறுபழிநாணி உளம் கிடந்த 
அன்னையும் சேரியும் ஆயத்துஉள் ளாரும் அயலும் அன்றி 
என்னையும் கூடவெற் பாமறைத் தாள் என் இளங்கொடியே . 

அம்பி . 266 
எனவும் வரும் . 


( வெற்பா ! தன் மனத்தில் பெருமதிப்பிற்கு இலக்காக 
உள்ள தன் தாய் , சேரியோர் , ஆயத்தவர் , அயலார் இவரை 
யன்றி என்னையும் கூட , நம் தலைவி , உன்னைப்பழி தூற்று 
வோமோ ? என்பதற்கு நாணித் தன் நிலையையும் மெலிந்த 
தோள் நிலையையும் , தோளில் சங்குவளை நில்லாது கழலும் 
நிலையையும் , யாங்கள் அறியாதபடி மறைத்துவிட்டாள் . ) 

குறிபெயர்த்திடுதல் : 


வாம்மான் உகளும் மணிவரைச் சாரலில் யாம்வளர்த்த 
பூமா தவிமீது பூஞ்சிலம் பாபுல்ல நீ நினையின் 
தேன்மாலை மென்குழ லார்செறி யா அருஞ் சேண்நெறிக்கண் 
நீமாறி வேறு ஒரு நீழல்உண் டாக நினைந்தருளே . அம்பி . 267 

வரும் . 


எனவ 


இஃது இருவகைக்குறிக்கும் ஏற்குமாறு உணர்க . 


[ அழகிய மலை நாடனே ! மான்கள் தாவித்திரியும் மலைச் 
சாரலில் , யாம் வளர்த்த தலைவியை நீ புல்லுதலை விரும்பினால் , 
மகளிர் போக்குவரத்து இல்லாத அரிய தூரமான வழியிலே , 
இப்பொழுது நீ குறித்துக்கொண்டுள்ள குறியை விடுத்து 
வேறு ஒரு குறியிடத்தைக் கருதிச் சொல்வாயாக ) 

பகல் வருவானை இரவு வருக என்றல் : 


களிறுஉற்ற செல்லல் களைவயின் பெண்மரம் கைஞ்ஞெரித்துப் 
பிளிறுற்ற வானப் பெருவரை நாட பெடைநடையோடு 


492 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
ஒளிறுற்ற மேனியன் சிற்றம் பலம் நெஞ்சு உறாதவர்போல் 
வெளிறுஉற்ற வான்பழி யாம்பகல் நீ செய்யும் எம் அருளே . 


திரு , 254 


எனவும் , 

[ இப்பாடல் முதல் இரண்டடிகளின் கருத்து அகநா 
னூற்று எட்டாம் பாடற்கண் உள்ளது . 


பள்ளத்தில் விழுந்த யானையின் துயரைத்தீர்த்து அதனை 
மேல் கொண்டுவரப் பெண்யானைகள் மரங்களை முறித்துப் 
படியாக அமைத்துப் பிளிறும் பெருவரை நாடனே ! பார்வதி 
பாகனான சிவபெருமானின் சிற்றம்பலத்தை மனத்தில் கொள் 
ளாதவர்களைப்போல , பகலில் நீ செய்யும் அருளிச்செய்கை , 
வீணாகப் பயனற்ற பழியைத்தருவதாகும் . ) 


இரவு வருவானைப் பகல் வருக என்றல் : 


கடந்தொறும் வாரண வல்சியின் நாடிப்பல சீயம்கங்குல் 
இடந்தொறும் பார்க்கும் இயவு ஒரு நீாழில் வேலின் வந்தால் 
படந்தொறும் தீ அர வன்அம் பலப்பணி யாரின் எம்மைத் 
தொடர்ந்தொறும் துன்புஎன் பதேமன்ன நின் அருள் தோன்றுவதே . 


திரு . 253 


எனவும் , 


( மன்ன ! காடுகள்தோறும் யானைகளாகிய உணவைத் 
தேடிச் சிங்கங்கள் இரவில் பல இடங்களையும் பார்க்கும் வழி 
யில் , கையில் வேல் ஏந்தி நீ தன்னந்தனியாக வந்தால் , 
பாம்பை அணியும் சிவபெருமானின் அம்பலத்தைப் பணி 
யாதவர்களைப்போல , எம்மைத் துன்பம் தொடர்ந்து வருத் 
தும் . நீ இரவில்வந்து அருள் செய்யும் செயல் இது . ) 


பகலினும் இரவினும் பயின்று வருக என்றல் : 


கங்குல் கலை நிறை திங்களும் காலைக் கமலமும் நின் 
துங்கப் புயத்தை வெறுப்பவந் தால் என் சொரிமதத்து 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 151 493 
வெங்கைக் களிற்று மருப்பைப் பறித்து அதன் வேர் அருந்தும் 
சிங்கத் தட அரு விச்சிலம் பா இன்று சேரின் நன்றே . 

அம்பி . 271 
எனவும் , 


[ மதம் சொரியும் யானையின் தந்தங்களைப் 

தந்தங்களைப் பறித்து 
அதன்வேரை உண்ணும் சிங்கங்கள் சேரும் பெரிய அருவி 
களை உடைய சிலம்பனே ! இன்று முதல் திங்களும் கமலமும் 
போலும் முகத்தாள் உன்புயத்தைத் தழுவுமாறு திங்கள் 
சிறக்கும் இரவும் , கமலம் சிறக்கும் பகலும் வருவாயாக . ] 


பகலினும் இரவினும் அகல் இவண் என்றல் : 


சுழியாவருபெருநீர்சென்னிவைத்து என்னைத்தன்தொழும்பில் 
கழியா அருள்வைத்த சிற்றம் பலவன் கரம்தருமான் 
விழியா வரும்புரி மென்கழ லாள் திறத்து ஐயமெய்யே 
பழியாம் பகல்வரின் நீ இரவு ஏதும் பயன் இல்லையே . திரு . 261 


எனவும் , 

( ஐய ! சுழித்து வரும் கங்கையைத் தன் தலையில் வைத்து 
என்னைத்தன் அடிமைக்கண் பொருந்துமாறு அருள் செய்த 
சிற்றம்பலத்தான் கையில் உள்ள மான்போல வீழிக்கும் 
தலைவி திறத்து நீ பகல் வரின் பழி ஏற்படும் ; இரவில் வரின் 
அவளைக்காணும் வாய்ப்பு உனக்குக் கிட்டாது ; ஆதலின் 
ஏதும் பயன் இன்று . ) 


உரவோன் நாடும் ஊரும் குலனும் மரபும் புகழும் 

வாய்மையும் கூறல் : 


குறைவிற்கும் கல்விக்கும்செல்வீற்குநின்குலத்திற்கும் வந்தோர் 
நிறைவிற்கும் மேதகு நீதிக்கும் ஏற்பின் அல் லால் நினையின் 
இறைவில் குலாம்வரை ஏந்திவண் தில்லையன் ஏழ்பொழிலும் 
உறைவில் குலாம் நுத லாள்வீலை யோமெய்ம்மை ஓது நர்க்கே . 

திரு . 266 
எனவும் , 


494 


இலக்கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


[ தலைவனாய் மேருவை வீல்லாக வளைத்த சிவபெருமா 
னின் ஏழு உலகும் , வில்போன்ற நெற்றியை உடைய தலை 
விக்கு விலையாகா எனினும், நீ அவளை விரும்பும் இன்றியமை 
யாமையையும் நின் கல்வியையும் செல்வ நிறைவையும் குலப் 
பெருமையையும் ( கட்பேச வந்தவர் பெருமையையும் மேம் 
பட்ட செய்ந்நன்றி அறிதலாகிய நீதியையும் நோக்கி , 
நினக்குத் தலைவியை மகட்கொடுத்தலுக்கு ஒருப்படுவர் . ) 


ஆறுபார்த்து உற்ற அச்சம் கூறல் : 


பற்று ஒன்று இலார்பற்றும் தில்லைப் பரன்பரங் குன்றில் நின்ற 
புற்று ஒன்று அரவன் புதல்வன் என நீ புகுந்து நின்றால் 
மல் துன்ற மாமலர் இட்டு உன்னை வாழ்த்திவந் தித்தல் அன்றி 
மற்று ஒன்று சிந்திப் பரேல்வல் லளோமங்கை வாழ்வகையே . 


திரு . 178 


எனவும் , 


[ பற்றற்றவர் பற்றும் சிற்றம்பலத்தானின் பரங்குன்றில் 
நின்ற சிவபெருமான்புதல்வனாகிய முருகனைப்போல நீ வந்து 
நின்றால் , சிறந்த மலர் தூவி உன்னை வாழ்த்தி வழிபடுவா 
ராயின் நன்று . நினக்கு ஏதேனும் ஊறுசெய்ய மலைவாழ்நர் 
கருதுவர் ஆயின் , தலைவிக்குப்பிறகு வாழ வழியில்லை . ) 

ஆற்றாத் தன்மை ஆற்றக் கூறல் : 
எழுங்குலை வாழையின் இன்கனி தின்று இள மந்தி அந்தண் 
செழுங்குலை வாழை நிழலில் துயில்சிலய பாமுனைமேல் 
உழும் கொலை வேல் திருச் சிற்றம் பலவரை உன்னலர் போல் 
அழுங்குஉலை வேல் அன்ன கண்ணிக்குஎன் னோநின் அருள்வகையே . 


திரு . 250 


எனவும் , 

( வாழைக்கனியை உண்ட இளமந்தி செழுங்குலையை 
உடைய வாழை நிழலில் உறங்கும் வெற்பனே ! சிற்றம்பலத் 
தானை நினையா தவரைப்போல வருந்தும் என்வேற்கண்ணள் 
ஆகிய தலைவிக்கு நீ அருளுகின்ற வகைதான் யாதோ ? ] 


அகத்திணையியல் - நூற்பா எண் 151 


495 


காவல்மிக உரைத்தல் : 


நறைக்கண்மலி கொன்றையோன் நின்று நாடகம் ஆடு தில்லைச் 
சிறைக்கண் மலிபுனல் சீர் நகர் காக்கும் செவ் வேல் இளைஞர் 
பறைக்கண்படும்படுந்தோறும்படாமுலைப்பைந்தொடியாள் 
கறைக்கண் மலிகதிர் வேல்கண் படாது கலங்கினவே . 


திரு . 258 


எனவும் , 

( கொன்றையான் ஆகிய சிவபெருமானின் தில்லை நகர் 
காக்கும் செவ்வேல் இளையவர்களின் கைப்பறை அடிக்கப் 
படுந்தோறும் , குருதிக்கறை படிந்த வேல்போன்ற தலைவி 
யினுடைய கண்கள் உறங்காது கலங்கின . ] 


காமம் மிகஉரைத்தல் : 
வேரல் வேலி வேர்க்கோள் பலவின் 
சாரல் நாட செவ்வியை ஆகுமதி 
யார் அஃது அறிந்திசி னோரே சாரல் 
சிறுகோட்டுப் பெரும்பழம் தூங்கி யாங்கு இவள் 
உயிர்தவச் சிறிது காமமோ பெரிதே . 

குறுந் . 18 
எனவும் 


கிறது . 


[ மூங்கிலை வேலியாகஉடைய பலாத்தோட்டம் நிறைந்த 
மலைச்சரிவை உடைய வெற்ப ! நீ என்றும் தலைவிக்குச் 
செவ்வி எளியையாய் இருப்பாயாக . சாரலிலே பலாவின் 
சிறிய கிளையிலே பெரிய பலாப்பழம் தொங்குவதுபோல , 
இவள் சிறிய உயிரைப் பெரிய காமம் பற்றிக் கொண்டிருக் 
இவளுக்கு யாது நிகழுமோ ? யார் 

அறிய 
வல்லார் ? 

கனவு நலிபு உரைத்தல் : 
அரவும் களிறும் அணங்கும் உலாவும் அருநெறி நீ 
வரவும் குறியிடை வந்துதிர் புல்லவும் வல்லி நலம் 
பரவும் பணிமொழி உள்ளம் படுக்கவும் பாயல் இடை 
விரவும் கனவை நனவான்று பாவம் விழித்தனளே . 
எனவும் , 

அம்பி .276 


- 


496 

இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் 
( பாம்பும் பேயும் தீண்டி வருத்தும் தெய்வங்களும் 
உலாவும் அரிய மலைவழியிலே நீ வருவது போலவும் , 
குறிக்கண் வந்து தன்னைத் தழுவுவது போலவும் , தலைவி 
மனத்தில் நினைத்துக்கொண்டே படுக்கையில் படுத்தாளாக , 
நினைப்பைப் போலவே கனவும் தோன்றிற்றாக , அதனை நனவு 
என்று கொண்டு கண் விழித்து உண்மையை உணர்ந்து 
வருந்துவாள் ஆயினள் ] 


கவின் அழிபு உரைத்தல் : 
வரும்மந்த மாருதம் வண் தமிழ் நாறும் மலையவெற்பா 
தெருமந்த நெஞ்சில் திரு அனை யாள் திரு மார்பு அகலம் 
பொரும் அந்த மென்முலை புல்லப் பெறாதபொன் போர்க்கஎன்போல் 
அருமந்த வண்ணம் எலாம் அவ மேஇன்று அழிகின்றதே . 

அம்பி .277 
எனவும் வரும் . 

[ மந்த மாருதமும் தமிழும் தோன்றும் மலைய மலைத் 
தலைவனே ! மனம் சுழலும் திருமகள் போன்ற தலைவி உன் 
மார்பைத் தன் முலைகள் புல்லுதலைப் பெறாமையால் , பசலைபாய 
அருமையான அவள் பொன்னிறம் இன்று பயன் அற்று 
அழிகின்றது . ] 


இவற்றுள் , வினவிய செவிலிக்கு மறைத்தமை விளம்பல் 
முதலாகப் .பிறர் வரைவு உணர்த்தல் ஈறாகச் சொல்லப்பட்ட 
ஐந்தும் பொய்த்தற்கும் , குறி பெயர்த்திடுதல் முதலாகப் 
பகலிலும் இரவிலும் அகல்இவண் என்றல் ஈறாகச் சொல்லப் 
பட்ட ஐந்தும் மறுத்தற்கும் , உரவோன் நாடும் ஊரும் குல 
னும் மரபும் புகழும் வாய்மையும் கூறலாகிய ஒன்றும் 
கழறற்கும் , 

வரைவு எதிர் உணர்த்தலும் வரையும் நாள் உணர்த் 
தலும் அறிவுறுத்தலும் ஆறுபார்த்து உற்ற அச்சம் கூறல் 
முதலாகிய ஆறும் ஆகிய ஒன்பதும் மெய்த்தற்கும் உரிய 
வாம் . 

151 


அகத்திணையியல் - நூற்பா எண் 152 

497 
ஒருவழித்தணத்தலின் வகை 
524 

செலவு அறி வுறுத்தல் 1 செலவுஉடன் படாமை 2 
செலவுஉடன் படுத்தல் செலவுஉடன் படுதல் 4 
சென்றுழிக் கலங்கல் தேற்றி ஆற்றுவித்தல் 
வந்துழி நொந்து உரை என்று எழு வகைத்தே 
ஒன்றக் கூறிய ஒருவழித் தணத்தல் . 
இது , நிறுத்தமுறையான ஒருவழித்தணத்தல் கூறுவன 
வற்றுள் இஃது அதன்வகை இத்துணைத்து என்கின்றது . 

( இ - ள் ) செலவு அறிவுறுத்தல் முதலாக வந்துழி 
நொந்து உரை ஈறாக எழுவகையினை உடைத்து , மேல்சொல் 
லிப்போந்த ஒருவழித் தணத்தல் என்றவாறு . 

ஒருவழித்தணத்தல் நெட்டாறு சேறல் அன்றி , அணி 
மைக்கண் பிரிவு என்று கோடும் ; என்னை ? 


* தாளான் எதிரும் பிரிவி னானும் தொல் . பொ . 105 உரை . 
என்ப ஆகலின் . 

152 


விளக்கம் 


இஃது இட்டுப்பிரிதல் எனவும் படும் . 


1 


தலைவன் தான் இட்டுப்பிரியச் சேர்தலை அறிவுறுத்தல் . 


2 


தோழி தலைவன் செலவிற்கு உடன்படாது மறுத்தல் . 


3 


தலைவன் காரணம் காட்டித் தான் செல்லவேண்டியதை 
வற்புறுத்தல் . 


4 . 


அதுகேட்டுத் தோழி தலைவனது செலவுக்கு உடன் 
படுதல் . 
தலைவன் சென்றவழித் தலைவி கலங்குதல் . 


5 


63 


498 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


6 


7 


தோழி தலைவியைத் தேற்றி ஆற்றுவித்தல் . 
தலைவன் மீண்டு 

மீண்டு வந்தவழித் தோழி தலைவனிடம் 
நொந்து கூறுதல் . 


-- 


ந.அ. 167 


ஒத்த நூற்பாக்கள் 
முழுதும் 
‘ போக்கு அறி வுறுத்தல் போக்கு உடன் படாமை 
போக்கு உடன் படுத்தல் போக்குஉடன் படுதல் 
சென்றுழிக் கலங்கல் தேற்றி விடுதல் 
எய்துழி நொந்துரைத் திடுதல் என்று ஏழ்வகை 
உய்திறத்து ஓதிய ஒருவழித் தணத்தல் . மா . 


59 
152 


ஒருவழித்தணத்தலின் விரி 


525 

தன்பதிக்கு அகற்சி தலைவன் சாற்றலும் 
மென்சொல் பாங்கி விலக்கலும் : தலைவன் 
நீங்கள் வேண்டலும் பாங்கி விடுத்தலும் 4 
தலைவிக்கு அவன்செலவு உணர்த்தலும் தலைவி 
நெஞ்சொடு புலத்தலும் சென்றோன் நீடலின் 
காமம் மிக்க கழிபடர் கிளவியும் 
கோல்தொடிப் பாங்கி ஆற்றுவித் தலும் அவன் 
வந்தமை உணர்த்தலும் வந்தோன் தன்னொடு 
நொந்து வினாதலும் 10 வெந்திறல் வேலோன் 
பாங்கியொடு நொந்து வினாதலும் 1 பாங்கி 
இறைவியை ஆற்றுவித்து இருந்த அருமை 
கூறலும் 12 என்னும் ஆறு இரு கிளவியும் 
ஒருவழித் தணத்தல் விரி எனப் படுமே . 
இஃது ஒருவழித் தணத்தலின் விரி இத்துணைத்து என் 


கின்றது . 


( இ - ள் ) தன்பதிக்கு அகற்சி தலைவன் சாற்றல் முத 
லாகப் பாங்கி இறைவியை ஆற்றுவித்து இருந்த அருமை 


அகத்திணையியல் - நூற்பா எண் 153 

499 
கூறல் ஈறாகச் சொல்லப்பட்ட பன்னிரண்டு கிளவியும் ஒரு 
வழித் தணத்தலின் என்று சொல்லுவர் புலவர் 
என்றவாறு . 


விளக்கம் 


1 தலைவன் தன் ஊருக்குச் செல்லுதலைப் பாங்கிக்குக் 

கூறுதல் . 


2 பாங்கி தலைவனை ஊருக்குச் செல்லாதவாறு விலக்குதல் . 
3 தலைவன் ஊருக்குச் செல்லுதல் வேண்டும் என்பதனை 

வேண்டல் . 


4 பாங்கி தலைவனை ஊருக்குச் செல்ல விடுத்தல் . 


தன் 


ஊருக்குச் 


5 பாங்கி தலைவிக்குத் தலைவன் 
சென்றதைத் தெரிவித்தல் . 


6 தலைவி தன் மனத்தில் வருந்துதல் . 
7 தலைவன் வருதற்குக் காலம் தாமதிக்கவே , காமத்தால் 

தலைவீ வருந்துதல் . 
8 பாங்கி தலைவியை ஆற்றுவீத்தல் . 
9 தலைவிக்குத் தலைவன் வந்த செய்தியைப் பாங்கி 

தெரிவித்தல் . 
10 பாங்கி தலைவனிடம் அவனது 

பிரிவான் ஆகிய 
வருத்தத்தைத் தெரிவித்து மனம் வருந்தி வினவுதல் . 
11 தலைவன் பாங்கியிடம் தன் வருத்தம் கூறி , 

அவள் 
தலைவியை ஆற்றுவித்துக்கொண்டிருந்த செய்தியை 

வீனாவுதல் . 
12 தலைவியின் துன்பத்தைத் தான் தணித்துக்கொண் 

டிருந்த அருமையைப் பாங்கி தலைவனுக்குக் கூறுதல் . 


500 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


ஒத்த நூற்பாக்கள் 


அகன்றணைவு கூறல் ஆழியொடு கேட்டல் 
ஆழியொடு புலத்தல் அன்னமோடு ஆய்தல் 
ஆழிக்கு உரைத்தல் ஆழி இழைத்தல் 
சுடரொடு புலம்பல் பொழுதுகண்டு மயங்கல் 
பையுள் எய்தல் பரிவுற்று உரைத்தல் 
அன்னமோடு அழிதல் வரவுஉணர்ந்து உரைத்தல் 
வருத்தம் கூறல் வருபதின் மூன்றும் 
திருத்திய ஒருவழித் திறனா கும்மே . 

திருக்கோவை , மு , வீ.கள .20 
முழுதும் 


ந.அ. 188 


தலைவன் தன்பதிக்கு அகற்சி சாற்றலும் 
சிலை நுதல் பாங்கி செலவு விலக்கலும் 
நீங்கல் வேண்டலும் பாங்கி விடுத்தலும் 
கோமகன் செலவினை இகுளை கூறலும் 
பூமகள் நெஞ்சொடு புலந்து கூறலும் 
சேம வேலவன் நீடலின் சேயிழை 
காமம் மிக்க கழிபடர் கிளவியும் 
அன்னமென் னடை துயர் பாங்கி ஆற்றலும் 
மன்னவன் வந்தமை மடந்தைக்கு உணர்த்தலும் 
நுண்ணிடைப் பாங்கி நொந்து வினாதலும் 
அண்ணலும் நொந்து அவள் தன்னொடு வினாதலும் 
அணங்கினைப் பாங்கி ஆற்றுவித்து இருந்தமை 
இணங்கக் கூறலும் என்னும் முந் நான்கும் 
ஒருவழித் தணத்தற்கு உரிய விரியே . 

மா.அ. 60 


தன்பதிக்கு அகற்சி தலைவன் சாற்றல் : 


ஒடிக்கும்கரும்பின்உடுக்குலம்தோன்றும்எம்ஊர்வயின்போய் 
முடிக்கும் குறைஉண்டு நீ இசைந்தால் முழு முத்து அணியும் 


அகத்திணையியல் - நூற்பா எண் 153 501 
கொடிக்குங் கும்முலை வல்லிக்கு நீ இது கூறுசென்று 
வடிக்கின்ற வேல்விழி யாய்வருகேன் இற்றை வைகல் சென்றே . 

அம்பி 279 
எனவும் , 


[ வேல்விழியாய் ! கரும்பை ஒடிக்கும்போது விண்மீன் 
கள் போல முத்துக்கள் வெளிப்படும் எம்மூருக்குச் சென்று 
யான் இருந்து முடிக்கவேண்டிய காரியம் ஒன்று உண்டு 
இன்று என் ஊர் சென்று நாளை மீள்கிறேன் . இதற்கு நீ 
இசைதல் வேண்டும் . மேலும் நீ சென்று இதனை முத்தணி 
யும் மார்பினளாகிய தலைவிக்குக் கூறுவாய் . ) 


மென்சொல் பாங்கி விலக்கல் : 


அறையும் கடல் அன்ன அன்பின்எம் ஆவியின் நும் அரிய 
குறை இங்குஉமக்கு முடிப்பதுஉண்டேல் கொண்ட காதலுடன் 
உறையும் பதிக்கண் ஒருப்பட்ட போது நின் உள்ளம் செல்ல 
இறையும் தவீர்க்ககில் லேன்எம் பிரான் நின்று எழுந்தருளே . 

அம்பி . 280 
எனவும் , 


( தலைவ ! கடலை ஒத்த அன்பினை உடைய எம் உயிராகிய 
தலைவியைவிட உமக்கு உம் காரியத்தை முடித்தல் அவசிய 
மானால் , காரியத்தில் விருப்பத்துடன் நீ உன் ஊருக்குச் செல்ல 
ஒருப்பட்டுச்செல்ல உள்ளம் கொண்டனையாயின் , உன்னைச் 
சிறிதும் தடுக்கும் ஆற்றல் எனக்கு இல்லை . நீ புறப்படு 
வாயாக . ] 

தலைவன் நீங்கல் வேண்டல் : 
உள்ளம் தடுப்ப வினையேன் எனை இங்கு உறைபதிக்குத் 
தள்ளும் பரிசு தலைக்கொண்டது தணந் தாலும் வந்து 
வெள்ளம் சுரும்பு விரும்புபைங் கோதை விளங்கு இழையாய் 
நள்ளென் பகல்வரு வேன் ஒடுங் காஉள் நடுங்கலையே 

அம்பி . 281 
எனவும் , 


502 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

[ வண்டுகள் விரும்பும் கோதையை அணிந்த வீளங் 
கிழைப் பாங்கியே ! என்னை இங்கேயே இருக்குமாறு உள்ளம் 
தடுத்தாலும் என் ஊருக்கு என்னைச் செலுத்தும் அளவுக்கு 
ஒரு காரியம் உண்டு ஆதலின் , உங்களைப் பிரிந்து என்ஊருக் 
குச் சென்றாலும் நடுப்பகலின் கண் மீண்டுவந்து விடுவேன் 
ஆதலின் மனம் ஒடுங்கி நடுங்காதே . ] 


தலைவனைப் பாங்கி வீடுத்தல் : 


உமையாள் தலைவனை ஒன்றிய வாறு இவள் உன்னை அன்றி 
அமையா நிலைமை அறிந்தனை யேல் அய லேபுயலின் 
சுமையார் தடம்பொழில் சூடும் வெற்பா நின் துணிவைாய்தி 
எமை ஆள எண்ணினை யேல் இன்று நாளை எழுந்தருளே . 

அம்பி . 282 
எனவும் வரும் . 
அளாவிய பொழில்களை உடைய வெற்பா 

! 
பார்வதி 

சிவபெருமானைப் பொருந்தியதுபோல இவள் 
உன்னை அன்றி உயிர்வாழ்தல் இயலாத நிலையை அறிந்தனை 
ஆயின் , உன் ஊருக்குச் சென்று உன் செயலையும் முடித்து 
எம்மையும் காத்தலைக் கருதுவையாயின் , இன்றோ நாளையோ 
உன்செயலை முடித்து விரை வில் மீண்டு வருவாயாக . ] 


( வானை 


இரவு நிலை உணர்த்தல் ! 


இருகாலும் இல்லை வலவனுக் கேனும் எழுபரித்தேர்க்கு 
ஒருகால் ஒழிய ஒருகா லமும் இல்லை ஒண்சிலம்பா 
குருகு ஆலும் வாரிதி ஏழும் எண் குன்றமும் சூழ்ந்து இரவி 
வருகாலம் என்று கொல் அன்று நீயும் வருவதுவே . 


அம்பி . 283 


என இரவு நிலை உணர்த்தலும் இதன் பாற்படும் . 


( சிலம்பா ! சூரியனுடைய தேர்ப்பாகனுக்கு இரண்டு 
கால்களும் இல்லை . அவன் ஏழு குதிரைகள் பூட்டிய தேருக்கு 
ஒரு சக்கரமே உண்டு . மேலும் அது இராக்காலத்தில் ஓடாது 


5031 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 153 


நாரைகள் பறக்கும் . கடல்கள் ஏழனையும் குன்றங்கள் எட் 
டனையும் சுற்றிப் பின் கதிரவன் மீண்டும் உதித்துக் காட்சி 
வழங்கும் காலை நேரத்தில் நீயும் வந்துவிடு . ) 

பாங்கி தலைவிக்கு அவன் செலவு உணர்த்தல் : 
கருநாள் மலர்க்குழல் காரிகை யாய் ஒரு காரணத்தால் 
ஒருநாள் நமைவிட்டுஉறையவும்வேண்டினர் ஒன்றிய நின் 
பெருநாண் மடமை பிணிக்கப் பிணிப்புண்ட பேரறிவீன் 
மருநாள் மலர்த்தொங்கல் மன்னர் என்னோநம் வசம் ஒழிந்தே. 

அம்பி . 284 
எனவும் , 


கூடிய உன் 


[ மலர்க்குழல் காரிகையே ! அவரோடு 
நாணமும் மடமும் தம் உள்ளத்தைப் பிணித்ததால் நின்னைப் 
பிரியாது உறைந்த , பேரறிவினைஉடைய, மலர்மாலை அணிந்த 
நம் தலைவர் , நம்மை விடுத்து ஒரு காரணத்தால் ஒருநாள் 
தம் ஊருக்குச் சென்று தங்குதலை வேண்டுகிறார் . ) 


தலைவி நெஞ்சொடு புலத்தல் : 


அளித்து அஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்தசொல் 
தேறியார்க்கு உண்டோ தவறு . 

குறள் 1154 
எனவும் வரும் . 


ஒருநாள் பிரிய நினைத்தவர் நம்மை ஒழிந்த எல்லை 
வருநாள் மறக்கவும் வல்லர் அன் றேமறப் பார்நினைவார் 
செருநாள் மலர்க்கணைத் திண்சிலை வேள்வந்து சிந்தும் எல்லை 
அருநா ணுடன் எங்ஙன் ஆவியும் நாமும் இன்று ஆற்றுவதே . 

அம்பி . 85 
இதுவும் அது . 

[ நமக்கு அருள் செய்து அஞ்சாதீர் என்று நம்மைத் 
தெளிவீத்த தலைவனே பிரியின் , அவன் சொல்லை நம்பியிருக் 
கும் நம்மேல் தவறு ஒன்றும் இல்லை . 


504 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


நம்மொடு கூடியிருக்கும் காலத்திலேயே ஒரு நாள் 
நம்மைவிட்டுப் பிரிய நினைக்கும் தலைவர் , நம்மைப் பிரிந்த 
பின் மறு நாளில் நம்மை மறத்தற்கும் ஆற்றல் உடையவர் . 
அவர் மறந்தபின்னர் , நினைவை பறிகொடுத்த நாமும் நம் 
உயிரும் , மலர்க்கணை தொடுக்கும் மன்மதன் அம்பு எய்யும் 
போது அரிய நாணத்தோடு எங்ஙனம் ஆற்றி இருத்தல் 
கூடும் ? ] 


சென்றோன் நீடலின் காமம்மிக்க கழிபடர்கிளவி : 


ஆரம் பரந்து திரைபொரு நீர்முகில் மீன்பரப்பிச் 
சீர்அம் பரத்தில் திகழ்ந்து ஒளி தோன்றும் துறைவர் சென்றார் 
போரும் பரிசு புகன்றன ரோபுலி யூர்ப்புனிதன் 
சீர் அம்பர் சுற்றி எற் றிச்சிறந்து ஆர்க்கும் செறிகடலே . 


திரு. 182 


எனவரும் . போ தரும் பரிசு போரும் பரிசு என விகார 
மாய் நின்றது . 

[ புலியூரில் உள்ள சிவபெருமானது அழகிய அம்பர் 
என்ற ஊரைச்சுற்றிச் சிறந்து ஆரவாரிக்கும் கரையைக் கட 
வாத கடலே ! முத்துப் பரந்து திரைகள் தம்முள் மோதும் 
கடல் நீர் முகிலையும் மீனையும் தன்கண் பரப்பி ஆகாயம்போல 
விளங்கி ஒளி தோன்றும் துறைவர் எம்மை விட்டுச் சென்ற 
போது , மீண்டு வரும் நேரத்தை உமக்குக் கூறினரோ ? 
சொல்வாயாக . ] 


தலைவியைப் பாங்கி ஆற்றுவித்தல் : 
அருகும் கலவி அளித்து அகன் றார் அருள் இன்மை எண்ணி 
உருகும் தனி நெஞ்சம் உள்மகிழ் கூரவந்து ஒண்மதியைப் 
பொருபைங் கதலியும் பூகமும் கன்னலும் பூவும்கொண்டு 
வருகின்ற தால் அவர் ஊர்மலி நீர் நதி வாள் நுதலே . 

அம்பி . 288 
எனவரும் . 


அகத்திணையியல் நூற்பா எண் 153 505 
[ வாள் நுதலே ! கலவி அளித்து நம்மை அகன்ற தலைவ 
னுடைய அருளற்ற செயலை நினைத்து உருகும் உன்நெஞ்சம் 
மகிழுமாறு , வான் அளாவிய வாழை , பாக்கு , கரும்பு இவற் 
றையும் பூக்களையும் அடித்துக்கொண்டு அவர் ஊரிலிருந்து 
பெருகிவரும் 

ஆறு நம்மூர்க்கண் வெள்ளப்பெருக்கோடு 
காட்சி வழங்கி வருகின்றது . ) 


உரையிற் கோடலான் , பாங்கி ஆற்றுவித்துழித் தலைவி 
நெஞ்சு நினைந்து இரங்கலும் , நெஞ்சொடு கிளத்தலும் , கட 
லொடு புலம்பலும் , ஆற்றொடு புலம்பலும் , புள்ளொடு புலம்ப 
லும் , கையறுகிளவியும் , கூடல் இழைத்தலும் , சூளுறவு பொய் 
என்றலும் , மடமை கூறலும் , தலைவி தன்னுள்ளே சொல்லு 
தலும் என்ற பத்தும் வரவும் பெறும் . அவற்றுக்கு உதா 
ரணம் பின்வருமாறு . 


தலைவி நெஞ்சு நினைந்து இரங்கல் : 


தேறாத அன்பினர் சென்றுழிச் சென்றான் சிந்தைகண்டு 
மாறாது கூட வர நின்றதோஇங்கு வந்து என்வணம் 
வேறா னதுகண்டு மீண்டது வோ அன்றி மாண்டதுவோ 
வாறாது மையல்உற் றேன் அறி யேன்வந்து அடுத்ததுவே . 

அம்பி . 287 
எனவும் , 


[ தெளிந்த அன்பில்லாத தலைவர் சென்ற இடம் நோக் 
கிச் சென்ற மனம் அவரைப் பிரிந்துவர விரும்பாது அவரை 
அழைத்துக்கொண்டு அவருடன் வருதற்காக நின்றதுவோ ? 
இங்கு வந்து என் நிறம் வேறான துகண்டு அடையாளம் 
காண இயலாது மீண்டதுவோ ? நீங்காத மயக்கமுற்ற யான் 
நிகழ்ந்த செய்தி ஒன்றும் அறியேன் . ] 


64 


506 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


நெஞ்சொடு கிளத்தல் 
யாயும் கடலும் அலைப்பஇவ் வூரில் இங்கு என்னை வைத்துப் 
போய் அங்கு நம்மை மறந்தவர் பால் சென்று பூண்முலைமேல் 
பாயும்கண் ணீரும் பசலையு மாய்நின்ற பாவிநெஞ்சே 
நீஎன்சொன் னாய்பின் அவர் என் சொன் னார் உன் நினைவு அறிந்தே . 

அம்பி 289 
எனவும் , 


[ தாயும் கடலும் என்னைத் துன்புறுத்துமாறு என்னை 
இவ்வூரில் தனித்து இருக்குமாறு வைத்துவிட்டுத் தம் ஊருக் 
குப் போய் அங்கு நம்மை மறந்தவரிடம் சென்று , மார்பில் 
கண்ணீர் வடிய , உடல் முழுதும் பசலை பாக்க நின்ற என் 
நெஞ்சமே ! நீ அவரிடம் யாது கூறினாய் ? அதற்கு உன் 
நினைவை உட்கொண்டு அவர் கூறிய மறுமாற்றம் யாது ? ] 

கடலொடு புலம்பல் ; 


அவிகொண்ட வெங்கனல் அம்புகொண்டு எய்தனர் அன்றியும்புன் 
கவிகொண்டு நின்னைக் கடந்தனர் என்று கொல் கன்றினர் தம் 
புவிகொண்டு வண்புகழ் போர்ப்பவர் தேர்வழி தூர்ப்பது நீ 
கவிகொண்டல் உண்டு உமிழ் தெண்திரை மோதும் குரைகடலே , 

அம்பி , 290 
எனவும் , 


[ மேகம் உட்கொண்டு உமிழ்ந்த நீர் பாய்தலால் தெள் 
ளிய அலைகள் வீசி மோதும் ஒலிக்கின்ற கடலே ! என் தலை 
வர் பகைவர் நாட்டைக் கைக்கொண்டு பெரும் புகழால் உல 
கையே போர்த்திருப்பவர் ஆதலின் , அவர் திருமாலின் அவ 
தாரம் ஆவர் . அவர் இராமனாய் அனல் அம்பு விட்டு உன்னைத் 
துன்புறுத்தினர் என்றும் , குரக்குப்படையைக் கொண்டு நின் 

ணை கட்டி நின்னைக் கடந்தனர் என்றும் போலும் 
அவரது தேர் சென்ற வழியை நின் அலைகளால் அழிக் 
கின் முய் ) 


மீது 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 153 


507 


ஆற்றொடு புலம்பல் : 
மறைவந்து என் மேனிமணந்துஉயிர்வாடத்தணந்தசை நின்று 
இறைவன் கொடுமை இயம்புதல் நாணி இரங்கிமெய்யை 
நறைஉந் தியமலர்த் தூசான் மறைத்து இந் நகர்ப்புறம்போம் 
நிறைடந்தி நீஎன்செய் வாய் இது வாகில் என் நீள்வினையே . 

அம்பி . 291 
எனவும் , 


[ களவில் வந்து என்னை மணந்து பின் பிரிந்து என் 
உயிரை வாட்டிய என் தலைவனுடைய கொடுமையை எனக்குக் 
கூறுதற்குக் கூசி மனம் இரங்கி உடம்பை மலர் ஆடையால் 
மறைத்து இவ்வூருக்கு வெளிப்புறத்திலேயே போய்க்கொண் 
டிருக்கும் நீர்ச்சுழி உடைய நதியே ! என் தீவினையால் என் 
தலைவன் பிரிந்தானாக , நீ யாது செய்யவல்லை ? ] 


புள்ளொடு புலம்பல் ; 
எம்கா தலர்செல்ல என்னை இவ் வாறுகண்டு ஏசுமவர் 
தம்கா தலரைத் தணந்து அறி யார்கொல் மணந்துஉறையும் 
செங்கானல் ஓதிமங் காள்கருங் கானல் சிறை அன்றில்காள் 
உம்கா தலர் செல்லின் நீர் உடன் போம் இக் குரம்பை வீட்டே . 

அம்பி . 292 


எனவும் , 


(என் தலைவன் என்னைப் பிரிந்து சென்றானாக , என் நிலை 
மையைக்கண்டு என்னை எள்ளி நகையாடுபவர்கள் தம் கண 
வன்மார்களைப் பிரிந்து இருத்தலை அறியாதவர்கள் போலும் ; 
கூடிவாழும் அன்னங்களே ! கடற்கரைச் சோலையில் உள்ள 
அன்றில்களே ! உம் தலைவர் பிரிந்து செல்வாராயின் , நீங்கள் 
இக்கூடுகளை விட்டு , அவர்களுடனேயே பிரியாது சென்று 
விடுங்கள் . ) 


508 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


கையறு கிளவி : 


நன்றே இனியவர் நண்பு நமக்கும் அவர்க்கும்உயிர் 
ஒன்றே நினையில் உறையும் ஒன் றேஉயர்வெண்மணல்திண் 
குன்றே குல அன்ன மேகுரு கேநம் கொடி நெடுந்தேர் 
அன்றே வருவல் என் றார் இருந் தேன்மெய் வருந்தியுமே . 

அம்பி . 294 


எனவும் , 


[மணற்குன்றே ! அன்னங்களே ! நாரைகாள் ! தம்தேரில் 
ஊர் சென்று அன்றே மீண்டு வருவதாகத் தலைவர் கூறினார் . 
அச்சொல்லை நம்பி மெய் வருந்தியும் ஆற்றி இருந்தேன் . 
எனக்கும் அவருக்கும் உயிரும் ஒன்று ; கூர்ந்து நோக்கின் 
உடலும் ஒன்று என்று இருந்தேன் . இனியவர் நட்பு 
நன்று ! ] 

கூடல் இழைத்தல் : 
முளைக்கும் பிறையை முனியும் திருநுதல் முத்து அரும்ப 
விளைக்கும் பசலை விழியிணை காட்ட விடாதஅண்டர் 
கிளைக்கும் தெரிவு அரு கேதகை நீழல் கிளி இருந்து 
வளைக்கும் சுழிக்கும் அழிக்கும் ஒண்கூடல்வளைக்கைகொண்டே 

அம்பி . 295 
எனவும் , 

[ பிறை நுநல் வேர்வு அரும்ப , வீழிகள் பசலைபாய , 
தேவர்களும் காண்டல் இயலாத தாழையின் நிழலிலே கிளி 
போன்ற தலைவி இருந்து கூடல் சுழியை வளைப்பாள் ; சுழிப் 
பாள் ; பின் வளைக்கைகளால் அழிப்பாள் . அவள் பெற்றி 
இது !] 


சூளுறவு பொய் என்றல் : 


புறம்தாழ் வீரிசினைப் புன்னையங் கானல் மென் பூந்துறைவர் 
சிறம் தாழ் கருங்கடல் தெய்வமும் தீதுகொல்சிந்தைமென் நாண் 


அகத்திணையியல் - நூற்பா எண் 153 


509 


துறந்து ஆவி சோர்வது என் என்றற்றைநாளுற்றசூள் முழுதும் 
மறந்தார் இருக்க மறவாத எம்மை வருத்தியதே. 

அம்பி . 297 
எனவும் , 

[ விரிந்த கிளைகளை உடைய புன்னைமரச் சோலையை 
அடுத்த பூந்துறைவர் ஆகிய தலைவர் வணங்கும் கடல் 
தெய்வமும் நடுவு நிலை தவறுவது தானோ ? என் மனத்திடை 
நாணத்தைத் துறந்து நான் உயிர் சோர்வது ஏன் ? அன்று 
தாம் செய்த சூளுறவை மறந்த தலைவரை விடுத்து , அத்தெய் 
வம் என்னை வாட்டுவது ஏனோ ? ] 


மடமை கூறல் : 
விடர்வாய் அரவை மிதித்து மதித்த விலங்கு அன்றியே 
நடவா இரவில் நயந்த நம் காதலர் நம்மை இனிக் 
எடவார் எனநினைத் தேன் இங்கன் ஆனதுஎன் கண்ணும் மெய்யும் 
மடவார் அறிவதுஉண்டோஉரவோர்செயும்வன்கண்மையே , 

அம்பி . 298 
எனவும் , 


[ பிளப்பிடங்களிலுள்ள பாம்புகளையும் மிதித்துக் 
கொண்டு தீய விலங்குகளின் நடமாட்டத்தையும் பொருட் 
படுத்தாது இரவில் வந்து என்னைக் கூடிய தலைவன் , என்னை 
இனிக் கைவிடமாட்டான் என நினைத்தேன் , என் கண்க 
ளும் மெய்யும் இத்தகைய அழகு அழிநிலையை எய்திவிட்டன . 
அறிவுடையோர் செய்யும் கல்நெஞ்சச் செய்திகளை மடவார் 
கள் ( பெண்கள் , அறிவற்றவர் , யாங்கனம் அறிதல் கூடும் . P ] 

தலைவி தன்னுள்ளே சொல்லுதல் ; 
மாயக் கலவி மணந்து அகன் றார் திரு மார்பு அகலம் 
தோயப் பெறாது சுடுகின்ற மேனி துறந்தவர் தம் 
தேயத்து நின்று வருந்தி நீரில் திளைத்தன மேல் 
சாயக் குளிரும் இன் றே அவர் சாரல் தழைப்படுத்தே . 

அம்பி 299 
எனவும் வரும் . 


510 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


[ களவுப்புணர்ச்சியில் என்னைக்கூடிப் பின் பிரிந்த தலை 
வருடைய மார்பைத் தோயாததனால் சுடும் உடல் என்னைப் 
பிரிந்த தலைவருடைய நாட்டிலிருந்து அவர் மலைப்பக்கத்துத் 
தழைகளைக் கொண்டு வரும் இனிய நீரில் குளித்தால் இன்றே 
வெப்பம் நீங்கக் குளிர்ச்சியைப் பெற்று விடும் . ] 


பாங்கி தலைமகட்குத் தலைமகன் வந்தமை உணர்த்தல் : 


சந்து ஆர் வனமுலை தங்கும் பசப்பும் தனிமையும் நின் 
சிந்தா குலமும் சிதையும் படிசிறை வண்டினம்சேர் 
கொந்து ஆர் அலங்கல் குழல் அணங் கேதம் குறை முடித்து 
வந்தார் விரைய மணிநெடுந் தேர் இன்னம் மன்னவரே . ! 


அம்பி . 300 


எனவும் , 


( வண்டுகள் மொய்க்கும் கூந்தலை உடைய தலைவியே ! 
நின் முலைப்பசலையும் தனிமையும் நின் மனத்துயரும் நீங்கும் 
படி , நம் தலைவர் தாம் போன காரியத்தை முடித்துத் தம் 
மணி நெடுந்தேரில் ஏறி விரைவாக வந்துவிட்டார் .) 


வந்தோன் தன்னொடு பாங்கி நொந்து வினாதல் : 


வளரும்கறி அறி யாமந்தி தின்றுமம் மர்க்கு இடமாய்த் 
தளரும் தடவரைத் தண்சிலம் பா தனது அங்கம் எங்கும் 
விளரும் விழும் எழும் விம்மும் மெலியும் வெண் மாமதி நின்று 
ஒளிரும் சடைமுடி யோன்புலி யூர் அன்ன ஒண்ணுதலே . 


திரு . 193 


எனவும், 


( மிளகை அறியாது உண்ட மந்தி மயக்கமுற்றுத் தள 
ரும் மலை நாடனே! மதி சூடிய சிவபெருமானுடைய புலியூரை 
ஒத்த தலைவி தன் உடல் முழுதும் வெளுத்துப்போக விழுந்து 
எழுந்து விம்மி மெலிந்துள்ளாள் . ) 


511 


அகத்திணையியல் -- நூற்பா எண் 153 


தலைவன் பாங்கியொடு நொந்து வினாதல் : 
ஐவாய் அரவுஉற்ற து அன்ன இன் னாஇடர் ஆற்றிான்போல் 
எவ்வாறு இருந்தனிர் எல்வளை யீர் எதிர்ந் தாரை வென்று 
மைவாரணங்கொண்டவாணன் தென்மாறைமருவலர்போல் 
ஒவ்வா அலரையும் கொண்டு இரு வீரும் ஒருதனியே . 


தஞ்சை . 258 


எனவும் , 


[ ஒளி பொருந்திய வளையலை உடையீர் ! பகைவரை 
வென்று அவர்கள் யானைகளைக் கைப்பற்றிய வாணன் தென் 
மாறையை அடையாதவர்களைப்போலப் பொருந்தாப் பழி 
மொழிகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இருவீரும் தனியாக , 
ஐந்தலை நாகத்திடம் அகப்பட்டவர் போலப் பெருந்துன்பப் 
பட்டு , என் போல எவ்வாறு வருந்தி இருந்தீரோ ? ] 


பாங்கி தலைவியை ஆற்றுவித்திருந்த அருமை சொல்லல் : 


இவள் ஆ ருயிர்புரந்து யான் இருந் தேன்செக்கர் இந்துஎன்னப் 
பவளா டவியில் பயில் நித் திலம்பங் கயம் குவியத் 
தவளா தபம் சொரி தண்துறை வாதஞ்சை ணன் தெவ்வின் 
துவளாமல் ஆற்றுவி என்று என்று நீசோ என சொல்நினைந்தே . 

தஞ்சை , 259 
எனவும் வரும் . 


( செவ்வானிடைத் தோன்றிய சந்திரனைப் போலப் பவ 
ளக் காட்டில் இடையே பொருந்திய முத்துக்கள் தாமரை 
குவியுமாறு நிலாவைப்போன்ற வெள்ளிய கதிர்களைச் சொரி 
யும் துறைவனே ! தஞ்சைவாணனுடைய பகைவரைப் போல 
இவள் வருந்தாதபடி நீ ஆற்றுவித்துக்கொண்டு இருப்பா 
யாக என்று நீ கூறிய சொற்களையே 

ஆதரரமாகக் 
கொண்டு , இவளது அரிய உயிர் சோராதபடி நான் ஆற்று 
வித்துக்கொண்டிருந்தேன் . ) 


512 


இலக்கண விளக்கம் 


பொருளதிகாரம் 


இவற்றுள் , தன்பதிக்கு அகற்சி தலைவன் சாற்றலும் , 
பாங்கி தலைவிக்கு அவன் செலவு உணர்த்தலும் ஆகிய இரண் 
டும் செலவு அறிவுறுத்தலுக்கும் , 


தலைமகளைப் பாங்கி விலக்கல் ஆகிய ஒன்றும் செலவு 
உடன்படாமைக்கும் , 


நீங்கல் வேண்டல் ஆகிய ஒன்றும் செலவு உடன்படுத் 
தற்கும் , 


பாங்கி விடுத்தல் ஆகிய ஒன்றும் செலவு உடன்படுத்த 
லுக்கும் , 


தலைமகள் நெஞ்சொடு புலத்தலும் , காமம் மிக்க கழி 
படர் கிளவியும் ஆகிய இரண்டும் சென்றுழிக் கலங்கற்கும் . 


தலைமகளைப் பாங்கி ஆற்றுவித்தலும் , தலைமகன் வந் 
தமை தலைமகட்கு உணர்த்தலும் ஆகிய இரண்டும் தேற்றி 
ஆற்றுவித்தற்கும் , 


பாங்கி வந்தோன் தன்னொடு நொந்து வினாதல் முத 
லாகிய மூன்றும் வந்துழி நொந்து உரைத்தற்கும் உரியவாம் 

153 


என்றவாறு . 


வரைபொருட் பிரிதலின் வகை 


526 


பிரிவு அறி வுறுத்தல் 1 பிரிவுஉடன் படாமை 
பிரிவுஉடன் படுத்தல் பிரிவுஉடன் படுதல் 4 
பிரிவழிக் கலங்கல் வன்புறை வன்பொறை 
வருவழிக் கலங்கல் வந்தழி மகிழ்ச்சி என்று 
ஒருமையில் கூறிய ஒன்பது வகைத்தே 
வரைவு இடை வைத்துப் பொருள்வயின் பிரியே , 


அகத்திணையியல் --நூற்பா எண் 154 513 
இது , நிறுத்தமுறையானே வரைவு இடைவைத்துப் 
பொருள்வயின் பிரிதல் கூறுவனவற்றுள் இஃது அதன் வகை 
இத்துணைத்து என்கின்றது . 


( இ - ள் ) பிரிவு அறிவுறுத்தல் முதலாக வந்துழி மகிழ்ச்சி 
ஈறாக ஒன்பது வகையினை உடைத்தாம் , வரைவு இடைவைத் 
துப் பொருள்வயின் பிரிதல் என்றவாறு . 

154 


விளக்கம் 


10 . 


அருமை செய்து அயர்த்தல் எனவும்படும் 
தமர் தேடிய செல்வம் பெரிதும் உடையன் ஆயினும் , தலை 
வன் தானே தேடி வரும் பொருள் கொண்டே மணம் செய்து 
கோடல்வேண்டும் என்ற கருத்தான் , இப்பிரிவை நாடு இடை 
யிட்டும் காடு இடையிட்டும் மேற்கொள்வான் என்பது , 


1 


தலைவன் தன்பிரிவினைத் தோழிக்குத் தெரிவித்தல் . 


10 


தொடக்கத்தில் அவள் உடன்படாமை . 


3 


தலைவன் தனது 

பிரிவீன் இன்றியமையாமையைத் 
தோழி உளம் கொள்ளுமாறு எடுத்துக்கூறுதல் . 


தோழி தலைவன் பிரிவிற்கு உடன்படுதல் . 


5 


தலைவன் பிரிந்தவழித் தலைவி கலங்கல் . 


6 


தோழி தலைவீயைக் களவு வெளிப்படாதவகை பிரிவுத் 
துயரைப் பொறுத்திருக்குமாறு வற்புறுத்துதல் . 


? 


8 


தலைவி பொறுமையோடு ஆற்றி இருத்தல் , 
தலைவன் வரும்வழியிலே கலக்கம் கொள்ளுதல் . 
தலைவன் வந்தவழித் தலைவியும் தோழியும் மகிழ்தல் . 


9 


65 


514 


இலக்கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


ந.அ. 169 


ஒத்த நூற்பாக்கள் 
முழுதும் 
துறவு அறி வுறுத்தல் துறவுஉடன் படாமை 
துறவுஉடன் படுத்தல் துறவுஉடன் படுதல் 
போயுழிக் கலங்கல்வன் பொறைவற்புறுத்தல் 
வரும் வழிக் கலங்கல் வந்துழி மகிழ்ச்சியென்று 
உரைபெறும் ஒன்பது வகைத்தென்று ஓதுப 
வரைவுஇடை வைத்துப் பொருள்வயின் பிரிவே . 

மா . அக . 61 

154 
வரைபொருட்பிரிதலின் விரி 


527 


9 


13 


என்பொருட் பிரிவுஉணர்த்து ஏந்திழைக்கு என்றலும் 
நின்பொருட் பிரிவுஉரை நீ அவட்கு என்றலும் 
நீடேன் என்று அவன் ரீங்கலும் பாங்கி 
ஓடு அரிக் கண்ணிக்கு அவன் செலவு உணர்த்தலும் 4 
பூங்குழை இரங்கலும் பாங்கி கொடுஞ்சொல் 
சொல்லலும் தலைவி கொடுஞ்சொல் சொல்லலும் 
வருகுவர் மீண்டு எனப் பாங்கி வலித்தலும் 
பருவம் கண்டு பெருமகள் புலம்பலும் 
இகுளைவம்பு என்றலும் 10 இறைமகள் மறுத்தலும் 11 
அவர் தூது ஆகி வந்து அடைந்தது இப் பொழுது எனத் 
துணைவி சாற்றலும் 12 பிணைவிழி ஆற்றலும் 
அவன் அவண் புலம்பலும் 14 அவன் வருங் காலைப் 
பாகன் தன்னொடும் 1 5 மேகம் தன்னொடும் 10 
சோகம் கொண்டு அவன் சொல்லலும் பாங்கி 
வலம்புரி கேட்டு அவன் வரவு அறி வுறுத்தலும் 17 
வலம்புரி கிழத்தி வாழ்த்தலும் 8 வந்தழி 
நினைத்தமை வினாதலும் 19 நினைத்தமை செப்பலும் 20 
அனத்தகை அவளை ஆற்றுவித்து இருந்தமை 
பாங்கி கூறலும் 2 1 என ஆங்கு எழு மூன்றும் 
வரைவுஇடை வைத்துப் பொருள் வயின் பிரிவின் 
விரிஎன விளம்பினர் தெரிபுஉணர்ந் தோரே . 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 155 


515 


இது , வரைவு இடைவைத்துப் பொருள்வயின் பிரிதலின் 
விரி இத்துணைத்து என்கின்றது . 

( இ - ள் ) என்பொருட்பிரிவு உணர்த்து ஏந்திழைக்கு 
என்றல் முதலாகத் தலைமகளை ஆற்றுவித்திருந்த அருமை 
பாங்கி கூறல் ஈறாகச் சொல்லப்பட்ட இருபத்தொன்றும் 
வரைவு இடைவைத்துப் பொருள்வயின் பிரிவின் விரி என 
மொழிந்தனர் ஆராய்ந்து அறிந்தோர் என்றவாறு . 
1 தான் வரைவு இடைவைத்துப் பொருள்வயின் பிரியப் 
போவதைத் தலைவியிடம் கூறுமாறு 

தலைவன் 
தோழியை வேண்டுதல் . 


2 நின்பொருட் பிரிவை நீயே தலைவிக்கு உரைப்பாயாக 

என்று தோழி தலைவனிடம் கூறுதல் . 


3 யான் பொருள் முற்றிய பின் காலம் தாழ்க்கேன் என்று 

தலைவன் தோழியிடம் கூறி நீங்குதல் . 
4 பாங்கி பொருளுக்காகத் தலைவன் பிரிந்த செய்தியைத் 

தலைவிக்கு அறிவித்தல் 
5 தலைவனது பிரிவினால் தலைவி வருந்துதல் . 
6 பாங்கி வருந்தும் தலைவியை இடித்துரைத்தல் . 


7 தலைவி தன்னை இடித்துரைக்கும் பாங்கியைக் கடிந்து 

கூறல் . 


. 


8 விரைவில் தலைவன் மீண்டு வருவான் என்று தோழி 

தலைவியிடம் வற்புறுத்திக் கூறுதல் . 
9 மீண்டு வருவதாகத் தலைவன் குறிப்பிட்ட கார்ப்பருவ 

வரவு கண்டு தலைவி வருந்துதல் . 
10 தோழி இதுகாலம் அல்லாக் காலத்து முற்பட்டுப் 

பெய்யும் மழையே ; கார்ப் பருவ மழை அன்று என்றல் . 


518 


இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் 


1. தோழி கூறிய கூற்றைத் தலைவி மறுத்தல் . 
12 மேகம் மீண்டு வரும் தலைவனுடைய தூதாகி இக்காலத் 

தில் வந்தது என்று பாங்கி கூறுதல் , 


13 தலைமகள் அச்சொல் கேட்டு ஆறுதல் அடைதல் 


14 தான் பிரிந்து சென்ற அவ்விடத்தில் தலைவியின் பிரிவு 

ஆற்றாது தலைவன் புலம்புதல் . 


15 


வினைமுற்றி மீளும் தலைவன் தேர்ப்பாகனிடம் கூறல் . 


16 


வினைமுற்றி மீளும் தலைவன் மேகத்திடம் கூறல் , 


17 


தன்வாவைத் தலைவிக்கு அறிவுறுத்தலுக்குத் தலைவன் 
ஊதிய சங்கின் முழக்கத்தைப் பாங்கி கேட்டு , அவன் 
வருகையைத் தலைவிக்கு அறிவித்தல் . 


18 தலை வன் ஊதிய வலம்புரிச் சங்கினைத் தலைவி வாழ்த் 


துதல் . 


19 தலைவன் வந்த இடத்து , நீர் பிரிந்த காலத்துத் தலை 

வியை நினைத்தது உண்டோ ? என்று தோழி வினவு 
தல் , 


20 தலைவன் தலைவியை நினைந்தவாற்றைக் கூறுதல் . 


21 


பாங்கி தலைவியைத் தலைவன் பிரிந்தகாலத்தில் ஆற்று 
வித்துக்கொண்டிருந்த அருமையை விளக்கிக கூறுதல் . 


ஒத்த நூற்பாக்கள் 


. 


முலைவிலை கூறல் வரைவுஉடன் படுத்தல் 
வரைபொருட்கு ஏகலை உரை அவட்கு என்றல் 
நீகூறு என்றல் சொல்லாது ஏகல் 
பிரிந்தமை கூறல் நெஞ்சொடு கூறல் 
நெஞ்சொடு வருந்தல் வருத்தம்கண்டு உரைத்தல் 


அகத்திணையியல் - நூற்பா எண் - 155 


517 


வற்புறுத் தல்லொடு வன்புறை அழிதல் 
வாய்மை கூறல் மன்னவன் மெய்யுரை 
தேறாது புலம்பல் காலம் மறைத்து உரைத்தல் 
தூதுவரவு உரைத்தல் தூதுகண்டு அழுங்கல் 
மெலிவு கண்டு செவிலி உரைத்தல் 
மேவிய செவிலி கட்டுவைப் பித்தல் 
கலக்குற்று நிற்றல் கட்டுவித்தி கூறல் 
வேலனை அழைத்தல் இன்னல் எய்தல் 
விலக்க நினைத்தல் நிலைமை உரைத்தல் 
அறத்தொடு நிற்றல் ஐயம் தீர்த்தல் 
அவன்லெறி வீலக்கல் செவிலிக்குத் தோழி 
அறத்தொடு நிற்றல் நற்றாய்க்குச் செவிலி 
அறத்தொடு நிற்றல் தேர்வரவு உரைத்தல் 
மணமுரசு கேட்டு மயங்கி உரைத்தல் 
ஐயுற்றுக் கலங்கல் அவன் நிதி காட்டல் 
ஆறைந் துடனே கூறிய மூன்றும் 
விரைமலர்க் குழலாய் ! வருபொருட் பிரிதல் 

திருக்கோவை மு .. வீ . கள . 23 


முழுதும் - 


ந . அ . 170 


பேதைக்கு என் பொருட் பிரிவுணர்த்து என்றலும் 
கோதைக்கு உரைநின் குறிப்பு நீ என்றலும் 
தாழேன் என்று அவன் தணத்தலும் சேடி 
ஏழைக்கு அவன் செலவு இனிதின் உணர்த்தலும் 
இடுகுஇடை இறைவன் பிரிவு நினைந்து இரங்கலும் 
கொடியசொல் பாங்கி கூறலும் தலைமகள் 
* கொடிய சொல் கூறலும் கொற்றவர் மீண்டு 
வருவர் என்று இதளை மதிபெற உணர்த்தலும் 
பருவம் கண்டு பைந்தொடி புலம்பலும் 
சேடிவம்பு என்றலும் திருநுதல் மறுத்தலும் 
வற்புறுத்தலும்வன் பொறைஎதிர் அழிதலும் 


518 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


மன்னவன் தூதாய் வந்தது இப் பொழுதுான 
மின் இடைக்கு இகுளை விருப்பின் சாற்றலும் 
இறைவி ஆற்றலும் இறையவன் புலம்பலும் 
வலவன் தன்னொடும் மழைமுகில் கணத்தொடும் 
(தலமகன் வருத்தம் கொண்டு கூறலும் 
வளை முழங் கலின் அவர் வரவு அறி வுறுத்தலும் 
கிளையொடும் அதனைக் கிளிமொழி வாழ்த்தலும் 
வெற்றிவே லவன் தனை நினைந்தமை வினாதலும் 
கொற்றவன் தான் நினைந் தமைபின் கூறலும் 
கோல்தொடி தன்னைக் குறிப்பொடு நீங்காது 
ஆற்றுவித்து இருந்தமை ஆருயிர்ப் பாங்கி 
மொழிவதோடு இருபான் மேல் ஒரு மூன்றும் 
குறியுடை வரைவுஇடைப் பொருள் வயின் மன்னன் 
பிரிவதன் வீரிவுஎனப் பேசினர் புலவர் . 


மா , அ .72 


என்பொருட் பிரிவு உணர்த்து ஏந்திழைக்கு என்றல் : 


குன்றம் கிடையும் கடந்துஉமர் கூறும் நிதிகொணர்ந்து 
மின்தங்கு இடை நும்மை யும் வந்து மேவுவன் அம்பலம் சேர் 
மன்தங்குஇடைமருதுஏகம்பம் வாஞ்சியம் அன்னபொன்னைச் 
சென்று அங்கு இடைகொண்டுவாடாவகை செப்புதேமொழியே 


திரு . 263 


எனவும் , 


[ தேமொழித் தோழியே ! குன்றங்களைக் கடந்து 
சென்று உம்தமர் கூறும் செல்வத்தைக்கொண்டு மின்னலை 
ஒத்த இடையையுடைய உம்மைவந்து சேருவேன் . சிவபெரு 
மான் வீற்றிருக்கும் திருவிடைமருதூர் , திருஏகம்பம் , திரு 
வாஞ்சியம் என்ற தலங்களை ஒத்த தலைவியை வருத்தம் 
கொண்டு வாடாதபடி என் பிரிவு கூறி ஆறுதல் மொழி கூறு 
வாயாக . ] 


அகத்திணையியல் 


- 


நூற்பா எண் 155 


519 


பாங்கி நின்பொருட்பிரிவு உரை நீ அவட்கு என்றல் : 


கேள் ஏ வரையும் இல் லோன் புலி யூர்ப்பயில் கிள்ளை அன்ன 
யாழ்ஏர் மொழியாள் இரவரி னும்பகல் சேறி என்று 
வாழேன் என இருக்கும் வரிக் கண்ணியை நீவருட்டித் 
தாழேன் என இடைக் கண்சொல்லி ஏகு தனிவள்ளலே . 


திரு . 269 


எனவும் , 


( ஒப்பற்ற வள்ளலே ! தனக்கு ஒப்பாரை இல்லாத சிவ 
பெருமானின் புலியூரில் உள்ள கிளியை ஒத்த மழலையையும் 
யாழை ஒத்த இனிமையையும் கொண்ட மொழிகளை உடைய 
தலைவி நீ இரவில் அவளைக் காணவரினும் பகலில் பிரிந்து 
வீடுகிறாயே என்று ஏங்கி நிற்பவள் ஆவாள் . அவளை 
அமைதிஉறச் செய்து ‘ காலம் தாழ்க்கேன் என்று அவளி 
டம் கூறி விடைகொண்டு நீ செல்வாயாக ] 


நீடேன் என்று அவன் நீங்கள் : 


மதிமுற் றியது அன்ன வாள்முகத் தாளை வரையவல்லே 
நிதிமுற்றி மீள்குவன் நீடநில் லேன் நெய்தல் நீலஉண்கண் 
நுதிமுற் றியகுழை நுண்ணிடை யாய் எதிர் கொண்டு நங்கள் 
பதிமுற்றும் மங்கலம் பாடநின்று ஆடப் பரிசிலரே . 

அம்பி . 305 


( காதளவும் நீண்ட கண்களையும் நுண்ணிய இடையை 
யும் உடையாய் ! உங்கள் ஊரவர் மங்கலம் பாடவும் , பரி 
சிலர் ஆடவும் , முழுமதி போன்ற ஒளியை உடைய முகத் 
தாளாகிய தலைவியை மணப்பதற்கு விரைவாகப் பொருள் 
தேடிக்கொண்டு மீண்டுவீடுவேன். காலம் தாழ்க்கமாட்டேன் . ] 


பாங்கி தலைமகட்குத் தலைமகன் செலவு உணர்த்தல் : 


நல்லாய் நமக்குஉற்றது என் என்று உரைக்கேன் நமர்தொடுத்த 
எல்லா நிதியும் உடன் விடுப் பான் இமை யோர் இறைஞ்சும் 


520 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


மல்லார்கழல் அழல்வண்ணர்வண் தில்லை தொழார்கள் அல்லால் 
செல்லா அழல்கடம் இன்று சென் றார் நம் சிறந்தவரே. 


திரு . 271 


எனவும் , 


( நல்லாய் ! நமக்கு இன்று ஏற்பட்டுள்ள நிகழ்ச்சியை 
மகிழ்ச்சிக்கு உரியது என்பேனா? வருத்தம் தருவது என்பேனா? 
நமர் வேண்டிய எல்லாச் செல்வத்தையும் ஒருசேரத் திரட்டி 
- , 
வர , தேவர்கள் வணங்கும் கால்களை உடைய சிவபெருமா 
னுடைய தில்லையைத் தொழாத தீவினையாளரேயன்றிப் பிறர் 
யாரும் சென்று அறியாத வெய்ய பாலை நிலத்தைக் கடந்து 
செல்ல நம் தலைவர் இன்று சென்றுவிட்டார் . ) 


தலைமகள் இரங்கல் : 


அருந்தும் விடம் அணி யாம்மணிகண்டன் மற்று அண்டர்க்கு எல்லாம் 
மருந்து மமிர் தமும் ஆகும் முன்னோன் தில்லைவாழ்த்தும்வள்ளல் 
திருந்தும் கடன்நெறி செல்லும் இவ் வாறு சிதைக்கும் என்றால் 
வருந்தும் மடநெஞ்ச மோன்ன தாம்இனி வாழ்வகையே . 


திரு . 272 


எனவும் , 

( மடநெஞ்சே! விடத்தைக் கழுத்துக்கு அணியாகக் 
கொண்டு தேவர்களுக்கு மருந்தும் அமுதமும் ஆகிய சிவ 
பெருமானுடைய தில்லையை வாழ்த்தும் தலைவன் தன் கட 
மையை முற்றச் சென்று நம்மை இவ்வாறு துன்புறுத்துவனா 
யின் , நமக்கு வாழும் வகை ஒன்றும் இன்று . ) 


பாங்கி கொடுஞ்சொல் சொல்லல் : 


மதுமலர்ச் சோலையும் வாய்மையும் அன்பும் மருவிவெங்கான் 
கதும்எனப்போக்கும் நிதியின் அருக்கும் முன்னிக்கலுழ்ந்தால் 
நொதுமலர் நோக்கம் ஓர் மூன்றுஉடை யோன் தில்லை நோக்கலர் போல் 
இதுமலர்ப்பாவைக்குான்னோவந்தவாறு என்பர் ஏந்திழையே . 


திரு . 752 


எனவும் , 


அகத்திணையியல் - நூற்பா எண் 155 


521 


( சோலையிலே நம்மை மருவி வாய்மையும் அன்பும் 
கலந்த மொழிகளைப் பேசிப் பின் கொடிய கானவழியிலே 
திடீரென்று புறப்பட்டுப் போகும் போக்கையும் செல்வத்தின் 
தேடுதற்கு அருமையையும் நினைத்து நீ வருந்தினால் , முக் 
கண்ணனுடைய தில்லையைத் தரிசிக்காதவர் போலத் தலை 
விக்கு என்ன துயரம் ஏற்பட்டு விட்டது ? என்று அயலார் 
உசாவத் தொடங்கிவிடுவர் . ) 

தலைவி கொடுஞ்சொல் சொல்லல் : 
வந்து ஆய் பவரை இல் லாமயில் முட்டை இளையமந்தி 
பந்து ஆடு இரும்பொழில் பல்வரை நாடன் பண் போ இனிதே 
கொந்தார் குறுங்கொன்றைக் கூத்தன் தன் தில்லை தோழார் குழுப்போல் 
சிந்தா குலம் உற்றுப் பற்று இன்றி நையும் திருவினர்க்கே . 


திரு . 276 


எனவும் , 

[ கவனிப்பவரைப் பெறாத மயில் முட்டையைப் பெண் 
குரங்கு பந்தாடும் சோலைகளையுடைய மலை நாடன் பண்பு 
கொன்றை மாலையை அணிந்த கூத்தனின் தில்லையைத் 
தொழாதவர் கூட்டத்தைப் போல மனம் வருந்திப் பற்றின்றித் 
துன்புறும் பேறு உடையார்க்கு நன்ருக இருக்கிறதே ! ] 


வருகுவர் மீண்டு எனப்பாங்கி வலித்தல் : 
கான் அமர் குன்றர் செவிஉற வாங்கு கணை துணையாம் 
மான் அமர்நோக்கியர் நோக்குானமான் நல்தொடை மடக்கும் 
வான் அமர்வெற்பர்வண் தில்லையின்மன்னைவணங்கலர் போல் 
தேன் அமர் சொல்லிசெல் லார் செல்லல் செல்லல் திருநுதலே . 

திரு . 274 
எனவும் , 


( இன்சொலாய் ! வில்லில் அம்பைப் பூட்டிய கானவர் 
தம் துணைவியர் நோக்கத்தை ஒத்த நோக்கை உடைய மானைக் 
கண்டதும் அம்பு எய்தலை நீக்கிவிடும் வான் அளாவிய 


65 


522 இலக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
மலையை அண்மையில்கொண்ட தில்லை மன்னனாகிய சிவபெரு 
மானை வணங்காதவர் போல் , தம் தலைவன் உன்னைப்பிரிந்து 
செல்லமாட்டான் ஆதலின் , நீ வருந்துதல் வேண்டா . ) 


பருவம் கண்டு பெருமகள் புலம்பல் 
தார்கால மன்றல் அம் கொன்றையங் கானம் தடஞ்சிறைவண் 
கூர்கால நாரை யுடன் குருகு ஆலக்கொழுங்கயல்கண் 
நீர்கால ஆடகம் மென்னிறம் காலப்பிறங்குமழைக் 
கார்காலம் வந்தது வாரார்கொல் இன்னமும் காதலரே . 

அம்பி 313 
எனவும் , 

( கொன்றை மாலையைப் போலப் பூப்பக் கானத்தில் 
நாரையுடன் ஏனைய பறவைகளும் ஒலிப்ப , கண்கள் கண்ணீ 
ரைப் பெருக்க நிறம் பசலைபாயக் கார்காலம் வந்தும் , நம் 
தலைவர் மீண்டுவந்தார் அல்லரே ! ] 

இருளை வம்பு என்றல் : 
கருந்தினை ஓம்பக் கடவுள் பராவி நமர் கலிப்பச் 
சொரிந்தன கொண்மூச் சுரந்ததன் போரு ளால் தொழும்பில் 
பரிந்துானை ஆண்டசிற் றம்பலத் தான் பரங் குன்றில் துன்றி 
விரிந்தன காந்தள் வெருவரல் காரான வெள்வளையே . 
எனவும் , 

( வெள்வளையே தன் அருளால் என்னை ஆட்கொண்ட 
சிற்றம்பலத்தானின் பரங்குன்றில் தினை நன்கு செழித்து 
வளர் தல் வேண்டும் என்பதற்காக நமர் இறைவனை வேண்ட , 
மேகங்கள் காலம் அல்லாக் காலத்தில் மழை பொழியவே , 
அதனைக் கார்காலமாகக் கருதிக் காந்தள் செடிகள் பூத்ததனைக் 
கொண்டு , தலைவர் மீண்டு வாராமுன் கார் காலம் வந்து 
விட்டதே என்று அஞ்சாதே . ] 


திரு . 279 


இறைமகள் மறுத்தல் : 
சோல்லிய சொல்வழு வாத்தொண்டை வேர்தன் அவனாவெற்பின் 
புல்லி அருஞ்சம் போனவர் வார்த்தையில் பொய்ம்மைஒன்றும் 


அகத்திணையியல் -- நூற்பா எண் 155 


523 


இல்லை எனும் கொடி யே அது போக இவையும் பொய்யோ 
மல்லிகை முல்லை செருந்திவிற் பார்சொல்லும் வார்த்தைகளே 

கப்பல் 243 
எனவும் , 

( சொன்ன சொல் தவறாத தொண்டைமானுடைய துவரா 
பதியை அடுத்த மலையிலே நம்மைத் தழுவீ வரைவு இடை 
வைத்துப் பொருள் வயின் பிரிந்த தலைவர் வார்த்தையில் 
பொய் ஒன்றும் இல்லை என்று சொல்லும் தோழியே ! கார் 
காலத்தில் பூக்கக்கூடிய மல்லிகை முல்லை செருந்திப் பூக்களை 
விற்பார் கூறும் பண்டமாற்று ஒலியும் பொய்யோ ? ] 
அவர் தூதாகி வந்தடைந்தது இப்பொழுது 

எனத்துணைவி சாற்றல் : 


பருவம் அடுத்தது வந்திலர் காதலர் என்றுபைம்பொன் 
உருவ மடப்பிடி யேஉ.யங் கேல்உயங் கா தவண்ணம் 
பொருபகைசெற்றபொற்றேர் வெற்றி வேந்தர் பொருள் முடித்து 
வருவது உரைப்பமுன் னேவந்த தால் இந்த மைம்முகிலே . 

அம்பி . 317 
எனவும் , 

( பொன்னிற மடப்பிடியே ! கார்காலம் வந்து விட்டது 
தலைவர் மீண்டு வரவில்லை என்ற கூறி வருந்தாதே . நீ 
வருந்துதல் கூடாது என்பதற்காகவே , பகைவரை அழித்த 
வெற்றியை உடைய நம் தலைவர் வந்துகொண்டிருக்கிறார் 
என்பதனை நமக்குக் கூறுவதற்காகக் கார் மேகம் தூதாகி 
வந்துள்ளது . ) 


தலைமகள் ஆற்றல் 
கருங்காலவெண்குருகும் கண்டல்வாய்வீட அஞ்சும் கொண்டல் 
பொருங்கால் அழிந்து புலம்பும்நெஞ் சேதண் புறவமயில் 
ஒருங்கு ஆல மேகம் இகுத்துஉறை கால அறைகழலார் 
வரும் காலம் வந்தது போங்காலம் இல்லை நம் மன்உயிர்க்கே . 
எனவும் , 

அம்பி . 318 


524 இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 

( வெண்குருகுகள் கண்டல்களிடையே ஒலிப்பக் கண் 
டார் அஞ்சுமாறு மேகம் பொழிதல் கண்டு வருந்தும் 
நெஞ்சே ! காடுகளில் மயில்கள் ஆட மேகங்கள் இடித்து 
மழை பொழியப் பிரிந்த தலைவர் மீண்டுவருவதாகச் சொன்ன 
காலம் வந்துவிட்டது ; அவர் இன்னும் வரவில்லை ; நம் உயி 
ருக்குப் போகும் காலமும் வரவில்லை ! ] 


அவன் அவண் புலம்பல் : 
விழிகுழி யும்படி தேர்வழி பார்த்தனை வீழ்ந்துவண்டு 
கொழுதிஇமி ரும்குழல் சோரக் கிடந்தும் குடங்கையின் மேல் 
ஒழுகிய அஞ்சனவெள்ளத்துஉணங்கும் அணங்கைமுன் சென்று 
எழுகானும்நெஞ்சம்என்னே அவரோானின் என் சொல்லுமே. 

அம்பி . 319 
எனவும் , 

[ விழிகள் தாம் பலகாலும் பார்ப்பதனால் குழிந்து 
போகும்படி தேர்வரும் வழியை நோக்கியவண்ணம் வண் 
டுகள் ஒலிக்கும் கூந்தல் சோர உள்ளங்கையில் கண்ணீர் 
வெள்ளம்போல் பாய வருந்தும் தலைவியை , முன் சென்று 
தலைவனை வரவேற்க வருவாயாக என்று கூறுதற்குப் போன 
என் மனம் , அவர் எங்கே என்று அவள் கேட்டால் 
என்ன விடை கூறுமோ ? 


, 


மீண்டுவரு தலைவன் பாகனொடு சொல்லல் : 
மொய் ஆடகமுடித் தேர்வல வா முன் மொழிந்தது எல்லாம் 
பொய்யானது என்று புலந்துஉரை யாடப் பொருள் விரும்பி 
மை ஆர் குழலியை வாழ்வித்த பாவி மனத்தை இன்றுஉன் 
கையாக வும்பரிக் காலாகவும் அயன் கண்டிலனே . 

அம்பி . 320 
எனவும் , 

( பொற்சிகரம் வேய்ந்த தேரை ஓட்டும் பாகனே ! " தலை 
வன் கார்காலத் தொடக்கத்தில் பொருள் முற்றி மீண்டு வரு 
கிறேன் என்று கூறிய கூற்றுப் பொய்யாயிற்றே ” என்று 


அகத்திணையியல் 


- 


நூற்பா எண் 155 


525 


என்று வாடி வருந்தித் தலைவி பேசும் நிலையில் மிக விரைந்து 
சென்று அவளை அடைவதற்கு , வரைபொருட்குப் பிரிந்து 
தலைவியை வாழ்வித்த என் மனத்தை உன் கையாகவும் உன் 
தேர்க்குதிரைகளாகவும் அயன் படைந்தான் அல்லனே ! ஆத 
லின் இயன்றவரை தேரை விரைவில் செலுத்து . ) 

தலைமகன் மேகத்தொடு சொல்லல் ; 
சிளைத்துச் சிடந்தானைக் கேட்கும் தோறும்கலுழ் கெண்டையும் முன் 
வளைத்துக் கிடந்த வரிமணல் கூடலும் வண்ணம்எல்லாம் 
விளைத்துக் கிடந்த பசலையு மாய்உள்ளம் விம்மிவிம்மி 
இளைத்துக்கிடந்தவர்க்கு என்சொலமேகங்கள் முன் செல்வதே . 

அம்பி . 322 
எனவும் , 

[ உள்ளத்தில் பல எண்ணங்கள் உண்டாகக் கிடந்து 
என் பேச்சை எடுக்குந்தொறும் கண்ணீர்வடித்து , மணலில் 
கூடற்சுழிவரைந்து , நிறம் பசலைபாய மனம் விம்மிவிம்மி 
இளைத்துக் கிடக்கும் தலைவிக்கு என் தூதாக என்ன சொல் 
வதற்காக மேகங்கள் எனக்கு முன்னே புறப்பட்டுச் செல் 
கின்றன ? ] 

பாங்கி வலம்புரிகேட்டு அவன்வரவு அறிவுறுத்தல் : 
பொருகின்றசெங்கயல்போல்வீழியாய்பண்டுபோய நின்கைக் 
குருகு இன்று வந்து இறை கொள்வது காண்பாம் கொண்கர்பொற்றேர் 
தருகின்ற சங்கம் தரு அன்ன வாணன் தமிழ்த்தஞ்சை வாய் 
வருகின்றது என்றுமுன் னே ஓகை கூறும் வலம்புரியே . 

தஞ்சை 277 
எனவும் , 

( செங்கயல் வீழியாய் ! முன்புபோல இன்றும் நின் 
கைவளைகள் கழலாது அழகாகத் தங்கும் வாய்ப்பு ஏற்பட்டு 
விட்டது . நம் தலைவனுடைய பொற்றேர் சங்க நிதிபோன்ற 
கொடைத்தொழிலை உடைய வாணனுடைய தமிழ்த்தஞ்சை 
யை நோக்கி வந்து கொண்டு இருக்கும் செய்தியை நமக்கு 
மகிழ்ச்சி உண்டாகுமாறு முன்னமேயே வலம்புரிச்சங்கங்கள் 
முழங்கித் தெரிவிக்கின்றன . ) 


528 இலக்கணவிளக்கம்- பொருள திகாரம் 

வலம்புரி கிழத்தி வாழ்த்தல் : 
மால்வண்டு எனமன்னிவாணன் தென்மாறைமன்னன் புகழே 
போல்வண் தமிழ் மன்னர்போற்றவிளங்குகபொன்கொழிக்கும் 
கால்வண்டல் வைகைக் கரைமல்கு மல்லிகைக் கான்முகையின் 
மேல்வண்டு இருந்தது போல்கரு மாமுக வெண்சங்கமே . 


தஞ்சை 278 


எனவும் , 

( பொன் கொழிக்கும் வண்டலைஉடைய வைகைக் கரைக் 
கண் பூத்துச்சிறக்கும் மல்லிகைமொட்டில் வண்டு இருந்தாற் 
போலக் காணப்படும் கரிய முகங்களை உடையவெண்சங்கு , 
திருமால் கையில் இருக்கும் பாஞ்சன்னியத்தைப் போலப் 
பெருமையுற்று , வாணன் புகழ் போலத் தமிழ் மன்னர் போற் 
றும் புகழோடு விளங்குவதாகுக .] 


தலைமகன் வந்துழிப் பாங்கி நினைந்தமை வினாதல் : 
கடம் தந்த வெங்கைக் களிற்றுவெங் கானம் கடந்து சென்று 
தடம்தந்த தாமரைத் தண்புனல் நாட்டுத் தடங்கடல் நீர் 
விடம் தந்து அமுதம் தரும்மட நோக்கு இவண் மேவமனத்து 
இடம்தந்து அறிவதுஉண் டோ ஒரு நாள் எம் இறையவனே . 

அம்பி . 324 
எனவும் , 

( தலைவ ! யானை செறிந்த காடுகளைக் கடந்து சென்று 
நீ தங்கிய தாமரைத் தடாகங்கள் நிறைந்த புனல் நாட்டிலே , 
விடமும் அமுதமும் போலும் பார்வைகளை உடைய தலைவி 
இங்கு உன்னைப் பிரிந்து தனித்திருக்கும் நிலையை ஒரு 
நாளாவது நீ நினைத்தது உண்டோ ? ] 


தலைமகன் நினைத்தமை செப்பல் : 
கோவையை வென்றசெவ் வாய்க்கொடி யேபொருள் கூட்ட என்னும் 
தேவையைமேற்கொண்டுதீவினையேன் சென்ற சென்ற இடம் 
யாவையும் உங்கள் இளமரக் காவும் இழைத்தகுன்றும் 
பாவையும் நீயும் பரிமளச் சோலையும் பண்ணையுமே . 
எனவும் , 

அம்பி . 325 


அகத்திணையியல் - நூற்பா எண் 155 


527 


லாகிய 


( கொவ்வைச் செவ்வாய்க் கொடியே ! பொருள் தேடுத்த 

தேவையை மேற்கொண்டு தலைவியைப் பிரிந்து 
சென்ற இடங்களில் எல்லாம் , உங்கள் இளமரக்காவும் செய் 
குன்றும் பாவையும் நீயும் நறுமணம் கமழும் சோலையும் 
விளையாட்டிடமுமே என் கண்முன் உருவெளியா கக் காட்சி 
வழங்கின ] 


தலைமகளை ஆற்றுவித்து இருந்த அருமை பாங்கி கூறல் : 
மதிக்காட்டிய நுதல் வல்லிசிந் தாகுலம் மாற்றியது உன் 
பதிகாட்டியும் ஒண் பனிவரை காட்டியும் பாய்திரை நீர் 
நதிகாட் டியும்புது நன் விருந்தாகி நடந்ததிண்தேர்க் 
கதிகாட்டியும் முன் கலந்தசந் தாடவி காட்டியுமே 


அம்பி . 328 


எனவும் வரும் . 


[ பிறைநுதல் தலைவியை , உன் ஊரைக்காட்டியும் , உன் 
குளிர்ந்த மலையைக் காட்டியும் , உன் மலையிலிருந்து வரும் 
நதியைக் காட்டியும் , உன் தேர் சென்ற புதுச்சுவட்டைக் 
காட்டியும் , உன்னைக் கூடிய சந்தனமரக்காட்டினைக் காட்டி 
யுமே துயரத்தை ஆற்றுவித்துக் கொண்டிருந்தேன் , ] 


உரையிற் கோடலான் . தலைவன் ஆற்றுவித்திருந்த 
அருமை வினாதலும் வரப்பெறும் . அதற்குச் செய்யுள் : 
சிமையா டகவரைச் சேண்நெறிச் சென்று அருஞ்செய் பொருளுக்கு 
உமையான் ஒழிந்து அங் குறைந்த அந்நாளிங் குடனிருந்து 
இமையா விழிக்கின்ற இத்துணைப் போதினும் என்னை அன்றி 
அமையா அணல்கின் அணல் கைஎவ் வாறு இருந்து ஆற்றினையே 

அம்பி . 327 
எனவரும் . 

( உச்சியைஉடைய மேருமலைபோலும் மலைப்பக்கத்தே 
நீண்ட தொலைவு சென்று பொருள் தேடுவதற்காக உம்மைப் 
பிரிந்து அங்குத் தங்கி இருந்த நாள்களில் எல்லாம் , இங்குப் 
பெரும்பாலும் என்னுடனேயே இருந்து , இமைத்துப் பின் 


523 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
விழிக்கும் சிறுநேரத்தும் என் பிரிவைத் தாங்குதல் இயலாத 
தலைவியின் வருத்தத்தை நீ எவ்வாறு போக்கிக்கொண்டிருந் 
தாய் P ] 


என் 


இவற்றுள் , என் பொருட்பிரிவு உரை ஏந்திழைக்கு 
றல் ஆகிய ஒன்றும் பிரிவு அறிவுறுத்தற்கும் , 


பாங்கி நின் பொருட்பிரிவு உரை நீ அவட்கு என்ற 
லாகிய ஒன்றும் பிரிவு உடன்படாமைக்கும் . 

தலைவன் நீடேன் என்று அவன் நீங்கலாகிய ஒன்றும் 
பிரிவு உடன்படுத்தற்கும் , 


பாங்கி ஓடு அரிக்கண்ணிக்கு அவன் செலவு உணர்த்த 
லாகிய ஒன்றும் பிரிவு உடன்படுதற்கும் , 


தலைமகள் இரங்குதலும் , கொடுஞ்சொல் சொல்லலும் , 
பருவம் கண்டு புல பலும் , மறுத்தலும் , தலைமகன் சேண் 
இடைப்புலம்பலும் ஆகிய ஐந்தும் பிரிவுழிக் கலங்கற்கும் , 


பாங்கி கொடுஞ்சொல் சொல்லலும் , வருகுவர் மீண்டு 
எனப் பாங்கி வலித்தலும் , பருவம் அன்று வம்பு என்றலும் , 
அவர் தூதாகி வந்து அடைந்தது இப்பொழுது என்றலும் 
ஆகிய நான்கும் வற்புறுத்தற்கும் , 


தலைமகள் ஆற்றலாகிய ஒன்றும் வன்பொறைக்கும் , 


தலைமகன் மீண்டு வருகாலைப் பாகனொடு சொல்லலும் , 
மேகமொடு சொல்லலும் ஆகிய இரண்டும் வருவழிக் கலங் 
கற்கும் , 

பாங்கி வலம்புரி கேட்டு அவன் வரவு அறிவுறுத்தல் 
முதலாகிய ஐந்தும் வந்துழி மகிழ்ச்சிக்கும் உரியவாம் . 

155 


இப்பதிப்பில் காணப்படும் அச்சுப் பிழைகளும் , 

அவற்றின் திருத்தங்களும் . 


பிழை 


இன்றி 


இறை கள 61325 


தன 


வாபில் 


ரானே 


முனி 


அறப் 


அறம் 


மகன் 


374 20 வரு 


சு 


பக்கம் வரி திருத்தம் பங்கம் வரி 

பிழை 

திருத்தம் 
8 18 

இன்றியும் 281 22 தநழ் 

தாழ் 
12 8 செய் சேடி 

284 19 புணர்ச் 

புனர்ச்சி 
13 12 தன்னை தம்மை 287 11 பள் பன் 
17 2,4 ஒருசார்ப் ஒருசார் 

289 

திருக் 
33 4 இறை கள . தொ.பொ. 313 21 மிடாத 
9 

6 
12 

329 15 மரி மலி 
ழை 
25 

335 கொல்லே கொல்லோ 
80 29 

339 16 

16 ஈளே 
87 15 மூனி 

343 5 என்றார் . என்றார் ; 
88 28 மெய் மெய்ப் 346 29 

எனவும் என வரும் 
90 24 னை 

352 4 என வரும் எனவும் 
97 18 

356 18 வற் வற்றைக் 
115 10 கொண்டார் . கொண்டார் , 1359 25 எண்ணம் தெளிதல் 
127 11 றி குழி 

362 14 

எனவும் 
131 1 
133 25 

377 28 
சுறா ) 

கொடு தொடு 
141 4 

381 7 

வரும் 
142 3 பனை 

385 13 

அள 
148 15 மனை மகனை 

388 1 தூக்கிய 
152 1 

பொரு 

388 13 

இதய 
158 7 மொழி மொழி 

402 18 
180 15 பகர் 

408 
167 1 ணருஞ் ணறுஞ் 

417 20 வெற்யர் வெற்பர் 
169 13 அதிர்ப்பு அதிர்பு 

419 

5 எனை 
177 16 

420 6 மகட் 
அன 

மகற் 
181 வமின் 

422 9 தொண் 

மானாகும் 
182 19 

இஃது 

459 
183 6 முன் 

464 12 குறிக்கும் . குறிக்கும் , 
22 யாள யானே 

468 25 வழி 
206 3 காலவ் காதல் 

472 25 
208 14 

474 22 சூடிய 

அணிந்த 
பாரு 
227 16 

வில்லை 

474 26 நாறை 
231 26 

475 12 
232 26 னனும் குளனும் 

477 29 திரு 

176 
247 

உயிர்த் 

481 15 
என எனவும் 
260 16 

1 பறக்கும் . பறக்கும் 
261 9 வனை வளை 

4 நினைவை நினைவைப் 
267 16 சாற்பின் சாந்தின் 

505 18 
268 6 தண் 

520 29 752 275 
280 13 

526 10 முசங்களை முகத்தை 


அன 
தூக்கியும் 


சொரு 


கூறி 
யட்ட 


பகற் 


انا 


உள் 


உன 


முன் 


வ 


சி 


பொரூ 
வில்லை 


காசை 


தன் 


அள 


ஆவான் 


வான் 


503 
504 


வாரா 


